ஸ்ரீ ராம ஜ்யம். 


வால்மீகி ராமாயண வசனம் . 


ஆரணிய காண்டம் . 


பண்டித - நடேச சாஸ்திரியாரால் 


TaFT 


தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது 


சென்னை : 


க . மஹாதேவன் 


26 


1905 . 


[ All Rights Reserveds 


PRINTRD AT THE LAWRENCE ASYLUM STEAM PBESS , MADRAS : 


1905 . 


ஸ்ரீரஸ்து . 
ஆரணிய காண்டம் . 


வி ஷய சூ 


சி கை . 


148 


... 


சருக்கம் . விஷயம் . 

பக்கம் . 
1. இராமர் தண்டகாரணியத்தில் பிரவேசித்து 

அவ்விடத்தில் வசித்துக்கொண்டிருந்த 

முநிவர்களிடமிருந்து மரியாதைபெற்றது ... 1 
2. இராமர் தண்டகாரணியத்தில் விராதன் 
என்ற அசுரனைக் காணல் 

4 
3. விராதன் யுத்தம் 

7 
4. விராதன் வதை 

10 
5. சரபங்கமகரிஷியை இந்திரன் பிரமலோகத் 
துக் கழைக்கவந்தது 

13 
6. சரபங்கமகரிஷியின் ஆச்சிரமத்தி லிருந்த 

ரிஷிகளெல்லோரும் இராமரைச் சரண 
மடைந்து ராக்ஷஸர்களின் உபத்திர 
வத்தை நீக்கவேண்டுமென்று வேண்டிக் 
கொள்ளல் 

18 
7. இராமர் சுதீக்ஷணருடைய ஆச்சிரமத்துக் 
குச் சென்றது 

22 
8. தண்டகாரணியத்திலிருந்த ஆச்சிரம சமூகத் 

தை இராமர் பார்ப்பதற்காகப் புறப்படு 
தல் 

24 
9. இராக்கதர்களை வதைக்க இராகவர் செய்த 

பிரதிக்ஞை விஷயமாகச் சீதை செய்து 
கொண்ட விண்ணப்பம் 

26 
10. சரணமென்று தம்மையடைந்த முநிவர்க 

ளைக் காப்பாற்றும்பொருட்டு அவர்க 


2 


சருக்கம் . விஷயம். 

பக்கம் . 
ளுக்கு உபத்திரவம்பண்ணும் அரக்கர் 
களை வதைப்பதில் தருமவழுவில்லை 
யென்று இராமர் சொல்லுதல் 

31 
11. அநேக ஆச்சிரமங்களைப் பார்த்துக்கொண்டு 

ணரிடம் இராமர் திரும்பிவந்து 
அகஸ்தியருடைய ஆச்சிரமத்தைப்பற்றி 
விசாரித்தலும் அவர் மகிமையை லக்ஷ் 
மணருக் கெடுத்து உரைத்தலும் 

34 
12. இராமர் அகஸ்தியரைச் சந்தித்து அவரிட 

மிருந்து விஷ்ணுபாணம் வாள் முதலிய 
வைகள் பெறுதல் 

44 
13. இராமர் பஞ்சவடிக்குப் புறப்படுதல் 

48 
14. இராமர் ஜடாயுவைக் கண்டது 

51 
15. இராமர் பஞ்சவடியில் ஆச்சிரமம் அமைத்து 

அவ்விடத்தில் கொஞ்சக்காலம் வாசம் 
பண்ணியது 

55 
16. ஒருநாள் பிராதக்காலத்தில் ஸ்நானம் பண் 

ணக் கோதாவரிக்குச் சென்றபொழுது 
லக்ஷ்மணர் அக்காலத்து ஹேமந்தருது 
வை வருணித்தல் , இராமர் பரதரைப் 
பார்க்க ஆசைப்படல் - 

58 
17. பஞ்சவடியில் சூர்ப்பணகை இராமாதிகளைச் 
சந்தித்தல் 

-63 
18. சூர்ப்பணகை மூக்குங்காதும் அறுபட்டது .. 66 
19. இராமரைக் கொல்லக் கரன் பதினான்கு 
ராக்ஷசத்தலைவர்களை அனுப்பியது 

69 
20. இராமர் தம்மைக் கொல்லவந்த பதினான்கு 

ராக்ஷசத்தலைவர்களையும் வதைத்தல் 72 
21. பதினான்கு ராக்ஷசத்தலைவர்களும் மாண்ட 

செய்தியைக் கரன் தனது தங்கையிட 
மிருந்து தெரிந்துகொள்ளல் 

--74 


3 


சருக்கம் . 


விஷயம் . 

பக்கம் . 
22. கரன் பதினாலாயிரம் ராக்ஷசர்களுடன் யுத் 
தத்திற்குச் சென்றது 

77 
23. கரன் படையெழுந்தபொழுது உண்டான 
அபசகுனங்கள் 

79 
24. கரன் சேனை வரக்கண்ட இராமர் சீதையை 

- அழைத்துக்கொண்டு குகைக்குள் சென் 
றிருக்கும்படி லக்ஷ்மணருக்குக் கட்டளை 
யிட்டுவிட்டுத் தாம் யுத்தம்பண்ணச் 
சித்தமானது 

83 
25. கரனுடைய சேனைக்கும் இராமருக்கும் 
நடந்த பலமான யுத்தம் 

87 
26. தூஷணன் வதை 

91 
27. திரிசிரன் வதை 

95 
28. இராமர் கரனுடைய 

கரனுடைய தேரை அழித்து 
அவன் சாரதியைக் கொன்றது 

98 
29. இராமர் கரனுடைய பாவங்களைக் கூறி 
அவன் கதையைத் துண்டித்தது 

101 
30. கரன் வதை 

104 
31. அகம்பனன் இலங்கையையடைந்து ஜனஸ் 

தானத்திலிருந்த கரன் முதலிய ராக்ஷ 
சர்கள் இராமரால் அழிந்ததை இராவ 
ணனுக்குத் தெரிவித்து அவனைச் 

சீதையை அபகரிக்கும்படி வேண்டுதல் ... 108 
32. சூர்ப்பணகை இலங்கை சென்று தனக்கு 

நேரிட்ட அவமானத்தையும் அரக்கர் 
களுக்கு வந்த ஆபத்தையும் இராவண 
னிடம் சொல்லிப் புலம்பல் 

113 
33. இராவணன் தனக்கு வந்த கேட்டை அறி 

யாமலிருந்ததற்காக அவனைச் சூர்ப்பண 
கை நிந்தித்தல் 

116 


4 


... 


சென்றது 


சருக்கம் . விஷயம் . 

பக்கம் . 
34. இராவணன் சூர்ப்பணகையிடம் இராம 
ரைப்பற்றி விசாரித்தல் 

118 
35. இராவணன் மறுபடியும் மாரீசனிடம் 

1211 
36. இராவணன் மாரீசனிடம் தனக்கு நேரிட்ட 

கஷ்டத்தையும் சீதையை அபகரிக்க 
வேண்டுமென்று தான் கொண்ட எண் 
ணத்தையும் எடுத்துச் சொல்லல் 

125 
37. இராமருடைய விரோதம் வேண்டாமென் 

று மாரீசன் இராவணனை வேண்டல் ..... 128 . 
38. மாரீசன் தான் இராமரிடம் பட்ட அவஸ் 

தையை இராவணனுக்குச் சொல்லல் 131 
39. இராமரைத் தான் மற்றொருதரம் எதிர் 

த்து உயிர் பிழைத்ததையும் அன்று 
முதல் அவர் பயத்தால் யோகியானதை 

யும் மாரீசன் இராவணனிடம் சொல்லல் ..... 134 
40. இராவணன் வெகுகோபங்கொண்டு தான் 

சொன்னபடி செய்ய மாரீசனைக் கட் 
டளையிடல் 

137 
41. மாரீசன் மறுபடி தடுத்தல் 

140 
42. மானுருவங்கொண்டு மாரீசன் சீதைமுன் 
விளையாடுவது 

142 


43. இராமர் சீதையைப் பாதுகாக்க லக்ஷ்மண 

ருக்குக் கட்டளையிட்டு மாயமானைத் 

தொடர்ந்து செல்லுதல் 
44. மாரீசன் வதை 
45. சீதை இராமரைத் தேட லக்ஷ்மணரை 

அனுப்புதல் 


... 145 


150 


... 


153 


5 


... 


1 .. 


... 


... 


சருக்கம் . விஷயம் . 

பக்கம் . 
46. இராவணன் சந்நியாசிவேடம்பூண்டு சீதை 
யிருந்தவிடம் சென்றது 

157 
* 47. இராவணன் கெட்ட எண்ணங்கொண்ட 

தைச் சீதை தெரிந்துகொண்டு நிந்தித்தல் ... 161 
48. சீதையிடம் இராவணன் தனது மகிமை 
யை உரைத்தல் 

166 
49. இராவணன் சீதையை எடுத்துச் செல்லல் 168 
-50 . ஜடாயு இராவணனைத் தடுத்தல் 

173 
51. ஜடாயுவுக்கும் இராவணனுக்கும் நடந்த 
யுத்தம் 

175 
52. ஜடாயு மாண்டபிறகு இராவணன் சீதையை 
எடுத்துக்கொண்டு செல்லல் ... 

179 
53. சீதை இராவணனை நிந்தித்தல் 

183 
54. இராவணன் சீதையை எடுத்துப்போய்த் 

தனது அந்தப்புரத்தில் வைத்தல் 186 
-55 . இராவணன் சீதையைத் தனக்கு மனைவி 
யாகும்படி வேண்டல் 

189 
56. சீதை இராவணனை நிந்தித்தல் 

193 
57. இராமர் - மாரீசனைக் கொன்றுவிட்டுத் 
திரும்பி வருதல் 

196 
-58 . இராமர் சீதை எங்கே யென்று லக்ஷம 
ணரை விசாரித்தல் 

198 
59. சீதையைத் தனியாக விட்டுவந்த காரண 

த்தை லக்ஷ்மணர் இராமரிடம் கூறல் .... 200 
60. இராமர் சீதையைத் தேடித் துக்கப்படுதல் .... 203 
161. இராமர் சீதையை நினைந்து புலம்பல் 207 
62. இராமர் சீதையை நினைந்துப் பின்னும் 
அதிகமாகப் புலம்பல் 

210 
163. இராமர் அடங்காத் துயருறல் 

212 


6 


... 


சருக்கம் . விஷயம் . 

பக்கம் ... 
64. இராமர் சீதையைத் தேடித் தென் திசை 

சென்று அரக்கர் அடிச்சுவடுகளைக் 
கண்டு இவ்வுலகத்தை அழித்துவிடு 

கிறேன் என்று கோபம் கொள்ளல் 214 . 
65. லக்ஷ்மணர் இராமரைக் கோபத்தை யடக் 
கும்படி வேண்டல் ... 

221 
66. லக்ஷ்மணர் பின்னும் இராமரைத் தேற் 
றுதல் 

223 . 
67 . 

இராவணனால் வெட்டப்பட்டு விழுந்த 

ஜடாயுவை இராமர் காணல் ..... 225 . 
68. ஜடாயுவைத் தகனஞ் செய்தல் 

228 
69. இராமலக்ஷ்மணர்கள் கவந்தனைக் காணு 
தல் 

231 
70. கவந்தன் இராமலக்ஷ்மணர்களை அறிந்து 

கொண்டது 
71. கவந்தன் தன் வரலாறு கூறுதல் 

238 
72. கவந்தன் இராமருக்கு சுக்கிரீவனோடு நட் 
புச் செய்துகொள்ளும்படி கூறல் 

241 
73. கவந்தன் ரிசியமூக பர்வதத்திற்கு வழி 
கூறுதல் 

244 
74. சவரி சுவர்க்கம் சென்றது 

248 . 
75. இராமர் பம்பையை அடைந்தது 

252 


..... 236 . 


ஸ்ரீரஸ்து . 
வால்மீகி ராமாயண வசனம் . 


ன் 


றுவது 


ஆரணியகாண்டம் . 


முதற்சருக்கம் . 


இராமர் தண்டகாரணியத்தில் பிரவேசித்து அவ்விடத்தில் 
வசித்துக்கொண்டிருந்த முநிவர்களிடமிருந்து 

மரியாதை பெற்றது . 


தில் 


எவ்விதத்திலும் தடுக்கவொண்ணாத தீரராகிய இரா 

மர் மகாரணியமாகிய தண்டகாரணியத் 
CGI 

பிரவேசித்து , நாலுபக்கத்திலும் 
தருப்பைகளும் மரவுரிகளும் பரவியுள்ளதும் , பிரமதேஜ 

ஸால் சூழப்பட்டதும் , ஆகாயத்தில் ஜ்வ 
முநிவர் 

லித்துக்கொண் டிருக்கிற சூரியமண்டலம் 
ஆச்சிரமம் . 

போல் பார்க்க முடியாததும் , எல்லாப் 
பிராணிகளுக்கும் ஆசிரயமானதும் , சுத்தப்படுத் திய அங் 
கணங்களையுடையதும் , 

பலமான்கள் நிறைந்துள்ளதும் , 
பட்சிஜாலங்களால் சூழப்பட்டதும் , எப்போதும் அப்ஸர 
ஸ்திரீகணங்களால் சம்மானிக்கப்பட்டு அவர்களுடைய 
நர்த்தனத்திற்கு இடமாயதும் , விசாலமான அக்கினிச் 
சாலைகளாலும் ஸ்ருக் என்கிற ஹோமபாத்திரங்களாலும் 


2 


ஆரணியகாண்டம் . 


மஹாதேஜஸ் 


மான்றோல்களாலும் தருப்பைகளாலும் சமித்துகளாலும் 
கலசங்களாலும் பலமூலங்களாலும் விளங்குவதும் , இனிய 
கனிகளையுடைய காட்டிலுண்டாகின்ற பெரிய புண்ணிய 
விருக்ஷங்களடர்ந்ததும் , பலிஹோமங்களினால் பூஜிக்கப் 
பட்டதும் , தூய்மையானதும் , வேதகோஷத்தினால் ஒலி 
கொண்டதும் , வனங்களில் உண்டாகுவனவான மலர்கள் 
பரவினதும் , தாமரை மலர்கள் பொருந்திய ஓடைகளை 
யுடையதும் , பலமூலங்களை அருந்துபவர்களும் இந்திரிய 
நிக்கிரகம் செய்தவர்களும் மரவுரி மான்றோலைத் தரித்த 
வர்களும் சூரியாக்கினிகளுக்குச் சமானமான காந்தியை 
யுடையவர்களுமான புராதன முநிவர்கள் வசிப்பதும் , 
பரிசுத்தமானவர்களும் நியமமான ஆகாரத்தை யுடைய 
வர்களுமான பரமரிஷிகளால் விளங்குவதுமான முநிவர்க 
ளுடைய ஆச்சிரம மண்டலத்தைக் கண்டார் . ஸ்ரீமானும் 
உள்ளவருமான 

இராகவர் , பிரமாவி 
னுடைய கிரகத்துக்குச் சமானமான் தாயும் , வேதசப்தத் 
தால் ஒலிகொண்டதாயும் , மஹாமகிமை யுடையவர்க 
ளும் பிரமவித்துக்களுமான அந்தணர்களால் விளங்குவ 
தாயுமுள்ள அவ்வாச்சிரம மண்டலத்தைக் கண்ணுற்று , 
தனது உயர்ந்த வில்லின் நாணைக் கட்டவிழ்த்து அவ் 
வழிச்சென்றார் . அங்கிருந்த திவ்யக்ஞானிகளாகிய 

ரிஷிகள் இராமரையும் எசஸ்வினியாகிய 
முகிவர்கள் 

வைதேகியையும் லக்ஷ்மணரையும் கண்டு 
எதிர்கொள்ளல், அன்போடு 

எதிர்கொண்டு 
கள் . தர்மசீலர்களான த்ருட நியமத்தை 
யுடைய அவர்கள் , உதயசந்திரன்போன்ற இராமரையும் 
லக்ஷ்மணரையும் எசஸ்வினியாகிய ஜானகியையும் பார்த்து 
ஆசி கூறி அழைத்துக்கொண்டார்கள் . அந்த வனவாசிகள் , 
இராமருடைய அவயவங்களின் அமைப்பையும் , சோபை 
யையும், சவுந்தரியத்தையும் ; நற்கோலத்தையும் கண்டு 
ஆச்சரியமடைந்தார்கள் . அவ்வனவாசிக ளெல்லாம் ஆச் 


மக 


இராமரை 


சென்றார் 


களாகி , . 


1 - ம் சருக்கம் . 


3 


சரியகரமான வைதேகியையும் லக்ஷ்மணரையும் இராமரை 
யும் கண்கொட்டாது பார்த்தார்கள் . மஹாபாக்கியவான் 
களாகிய ரிஷிகள் , எல்லாப் பிராணிகளுக்கும் நன்மை 
புரிபவரும் , அதிதியுமாகிய இராகவரை அங்குள்ள பர் 
ணசாலைக்குள் உட்காரவைத்தார்கள் . பிறகு , அக்கினிக் 
கொப்பானவர்களும் , மகா பாக்கியவான்களும் , தர்மசீலர் 
களுமாகிய அம்முநிவர்கள் , இராமரை விதிப்படி உப 
சரித்து , தீர்த்தத்தையும் வனத்திலுள்ள பலமூல புஷ்பங் 
களையும் கொண்டுவந்தார்கள் . பின்பு அவருக்கு ஓர் ஆச்சிர 
மம் அளித்ததன் பின் , தர்மத்தை நன்குணர்ந்த அம்முகி 
வர்கள் , கைகூப்பிக்கொண்டு பின்வருமாறு 

பின்வருமாறு கூறினார் 
கள் : - " வருணாச்சிரமங்களைப் பாதுகாத்து 
முநிவர்கள் 
வேண்டுகோள் . 

எல்லாரையும் ரக்ஷிப்பவராய் , வெகு புகழ் 

பெற்றவராய் , வெகு மரியாதைபொருந் 
தியவராய் , எல்லாராலும் வணங்கப்பெற்றவராய் , துஷ் 
டர்களை அடக்கிச் சிஷ்டர்களைப் பரிபாலனம் பண்ணுபவ 
ராய்த் தாங்கள் உள்ளீர்கள் . தாங்களே எங்களெல்லா 
ருக்கும் யஜமானர் . இந்திரனுடைய நான்கிலொரு அம்ச 
மாகிய இராஜா குடிகளை ரக்ஷிப்பது வழக்கமாகையால் , 
அவர் எல்லாராலும் வணங்கப்பட்டுச் சகல கௌக்கியத் 
தையும் அனுபவிக்கிறார் என்பது கோட்பாடு . நாங்களெல் 
லாரும் தங்களுடைய நாட்டில் வசிக்குங் குடிகளாயிருக்கி 
றோமாகையால் , தாங்களே எங்களெல்லாரையும் ரக்ஷித் 
தருளவேண்டும் . காட்டிலிருப்பினுஞ்சரி நகரத்தில் வசிப் 
பினுஞ்சரி , தாங்களே எங்களுக்கு இறைவர் . நாங்கள் 
ஐம்புலன்களையும் வென்று பிறரைச் சாபத்தால் வருத்தா 
தவர்கள் . ஆகையால் கருப்பத்திலிருக்குங் குழந்தையைத் 
தாய் வெகு ஜாக்கிரதையாகப் பாதுகாப்பதுபோலத் தபசி 


இவ்வாறு சொல்லி , அம்முநிவர்கள் காட்டிலுள்ள 
பழங்களாலுங் கிழங்குகளாலும் புஷ்பங்களாலும் இன் 


.. 


11 


4 


ஆரணியகாண்டம் . 


னும் அநேகவித ஆகாரங்களாலும் இராமரையும் லக்ஷ்ம 
ணரையும் பூசித்தார்கள் . இவ்வண்ணமே நியாயந்தவறாது 
நடப்பவர்களும் அக்கினிக்கொப்பானவர்களுமான மற்றச் 
சித்தர்களும் தபசிகளும் இராமரைத் தங்களுக்கெல்லாம் 
யஜமானராக நினைத்து ஆராதித்தார்கள் . 


இரண்டாஞ் சருக்கம் . 
இரரமர் தண்டகாரணியத்தில் விராதன் என்ற அசுரனைக்காணல் , 


இவ்வாறு ஆராதிக்கப்பட்ட இராமர் , சூரியோதய 
காலத்தில் , முநிவர்களெல்லாரிடத்திலும் விடைபெற்று , 
அந்த அரணியத்துள்ளே பிரவேசித்தார் . லக்ஷ்மணரோடு 
சென்ற இராமர் அக்காட்டின் மத்தியில் , அநேக மிருக 
கணங்கள் நிறைந்திருப்பதையும் , புலிகளும் கரடிகளும் 
ஓடித்திரிவதையும் , நாசமடைந்த விருக்ஷங்களையும் , கொடி 
களையும் , பார்ப்பதற்கு முடியாத ஓடைகளையும் , பட்சிகள் 
வாயடங்கி இருப்பதையும் , சுவர்க் கோழிகள் கத்திக் 
கொண்டிருப்பதையும் கண்டார் . கொடிய மிருகங்கள் 

சூழ்ந்த அவ்வரணியத்தில் , சீதையுடன் 
விராதனைக் 

சென்ற இராமர் , மலையின் கொடுமுடி 

போன்றவனும் , நரமாமிசத்தை உண்பவ 
னும் , பெருஞ்சப்தத்தை உடையவனும் , ஆழ்ந்த கண் 
களும் பரந்த முகமுமுள்ளவனும் , விசாலமானவனும் , 
மேடுபள்ளமான வயிற்றையுடையவனும் , நீண்டவனும், 
உற்றுப்பார்ப்பதற்கு அருவருப்பும் பயமுமுண்டாகும் 
படியான தோற்றத்தை உடையவனுமாகிய ஓர் அரக்க 
னைக் கண்டார் . அவன் மாமிசங்களொட்டிக்கொண்டும் 
ரத்தஞ் சொட்டிக்கொண்டு மிருந்த புலித்தோலொன்றை 
யுடுத்து , எல்லாப்பிராணிகளையும் பயமுறுத்தும் பொருட் 
டுத் தனது வாயைப் பிளந்துகொண்டு வந்த யமன்போல் 


காணல் . 


2 - ம் சருக்கம் . 


5 


காணப்பட்டான் . அவன் பொருத்தமில்லாத அங்கங்க 
ளுடையவனும் , அதிக விகாரமானவனுமா யிருந்தான் . 
அன்றியும் அவன் மூன்று சிங்கம் , நான்கு புலி , இரண்டு 
செந்நாய் , பத்து மான் , தந்தங்களையுடைய நிணஞ் சிந்து 
கின்ற பெரிய 

யானைத்தலை ஒன்று , இவைகளெல்லா 
வற்றையுந் தனது இருப்புச்சூல மொன்றில் குத்தி எடுத் 
துக்கொண்டு , பெருஞ்சத்தமாகக் கர்ச்சித்தான் . இராமர் 
லக்ஷ்மணர் சீதை மூவர்களையுங் கண்டு , வெகு கோபத் 
துடன் , பிரளயகாலத்து யமன் வருவதுபோல் அவன் 
அவர்களை நோக்கி ஓடிவந்தான் . உலகத்தையே அசைத்து 

விடுவதுபோலப் பயங்கரமாக ஒரு பெருங் 
சீதாபகரணம் . 

கர்ச்சனை செய்து சீதையை எடுத்து இடுப் 
பில் வைத்துக்கொண்டு கொஞ்சத்தூ ரமோடி , " நீங்களிரு 
வர்களும் சடையையும் மரவுரியையும் அணிந்துகொண்டு , 
ஒரு ஸ்திரீயைக் கூடவழைத்துக்கொண்டு , உங்களுடைய 
உயிர்க்கு அழிவைச் செய்துகொண்டு , ஆபரணத்தையும் 
வில்லையும் கத்தியையும் தரித்துக்கொண்டு , தண்டகாரணி 
யத்தில் புகுந்தீர்கள் ! நீங்கள் தபசிகளென்றால் ஒரு 
பெண்ணை நீங்கள் உடன் கொண்டு சஞ்சரிப்பானேன் ? 
வெகு பாவிகளாக அதர்மம் செய்துகொண்டும் ; முநிவர் 
களுக்கு இழிவை உண்டாக்கிக்கொண்டும் வந்திருக்கும் ! 
நீங்கள் யார் ? நான் விராதன் என்ற ராக்ஷஸன் . ஒருவரா 
லும் அணுகக்கூடாத எனது கோட்டையாகிய இக்காட்டில் 
ஆயுதபாணியாகச் சஞ்சரித்து முநிவர் மாமிசங்களைப் 
புசித்துச் சீவிக்கிறேன் . அழகா யிருக்கும் இம்மடந்தை 
இன்று முதல் என் மனைவியாவாள் . நான் யுத்தத்தில் உங்க 
ளிருவர்களையுங் கொன்று பாவிகளாகிய உங்களுடைய 
இரத்தத்தைக் குடிப்பேன் " என்றான் . இவ்விதம் அந்தத் 
துஷ்டனான விராதன் வெகு செருக்குடன் சொன்ன பயங் 
கரமான வார்த்தையைக் கேட்டுச் சீதை மெய்தடுமாறி 
மனக்குழப்பமடைந்து பெருங்காற்றாலடிக்கப்பட்ட வாழை 


( 


6 


ஆரணியகாண்டம் . 


எனது 


ை 


போலப் பயத்தால் நடுநடுங்கினாள் . இப்படிச் சீதையை 
விராதன் தூக்கிக்கொள்ளவே இராமர் , முகத்தின் களை 
குன்றி , லக்ஷ்மணரைப் பார்த்துப் பின் வருமாறு சொன் 
னார் . “ பாராய் லக்ஷ்மணா! ஜனகராஜருடைய மகளும் 

மனைவியுமாகிய வெகு நன்ன 
இராமர் 
துக்கித்தல் . 

டக்கையுள்ள சீதை இப்பொழுது விரா 

தன் மடியிலிருக்கிறாள் ! வெகு சுகமாய் 
வளர்ந்த புகழ்பெற்ற ராஜகுமாரிக்கு வந்த கதியைப்பார் ! 
நம்மை உத்தேசித்துக் கைகேயி கேட்டவரத்தின் பிரயோ 
ஜனம் இன்று அவளுக்குக் கைகூடிவிட்டது . தனது குமார 
னுக்கு இராச்சியங் கிடைத்தால் போதும் என்றமட்டில் 
சந்தோஷப்படாமல் , பின்வரப்போவதை முன்ன தாகவே 
ஆலோசித்து , யாவருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணாத 
என்னை எந்த எண்ணத்தைக்கொண்டு காட்டுக்கனுப்பி 
னாளோ அவ்வெண்ணத்தின் முடிவை எனது சிறியதாய் 
ன்று அடைந்துவிட்டாள் . அயலான் இன்று வைதேகி 
யைத் தொட்டது என் தந்தையை நான் இழந்ததும் 
இராச்சியத்தை இழந்ததுமாகிய இரண்டு துக்கங்களுக்கும் 
மேலான துக்கத்தை என் மனத்தில் உண்டு பண்ணுகிறது . 

இவ்விதமாகச் சோகத்தினால் கண்ணீர்விட்டு இராமர் 
துயருழன்று சொல்லிக்கொண் டிருந்தபொழுது , லக்ஷ்ம 

ர் மந்திரத்தால் கட்டுண்ட ஸர்ப்பம்போல் சீறிக்கொ 
ண்டு , அவரைப்பார்த்து " ஐயா காகுத்தரே , இந்திரன் 
போல எல்லாப்பிராணிகளுக்கும் நாதராயிருக்கும் தாங்கள் 

இட்ட கட்டளையை நிறைவேற்ற நான் காத் 
லஷ்மணர் 
தேற்றுதல் . 

துக்கொண்டிருக்க , தாங்கள் அநாதைபோல் 

ஏனிவ்வாறு பரிதபிக்கிறீர்கள் ? இன்று 
கோபமடைந்திருக்கும் எனது பாணம் ஒன்றினாலேயே 
இந்த விராதனென்ற அரக்கன் உயிர்போய்க் கீழே விழப் 
போகிறான் ; அவனிரத்தத்தை இப்பூமி குடிக்கப்போகி 
றது . இந்திரன் தனது வச்சிராயுதத்தை ஒரு பர்வதத்தில் 


ண 


3 - ம் சருக்கம் . 


7 


பிரயோகிப்பதுபோல் , இராச்சிய விஷயமாகப் பரதனி 
டம் நான் கொண்டிருக்குங் கோபத்தை இவ்விராதன் 
மேல் செலுத்துகிறேன் . என்கையின் ஆற்றலால் அதிக 
வேகங்கொண்டு செல்லும் பாணம் இவன் மார்பைப் 
பிளந்து , உடலினின்றும் உயிரைப் போக்கி , இவன் 
சுழன்று பூமியில் விழும்படி செய்யப்போகிறது என்று 
மிக்க கோபத்துடன் கூறினார் . 


மூன்றஞ் சருக்கம் . 


விராதன் யுத்தம் . 


மறுபடியும் விராதன் “ நான் கேட்பதற்குச் சரியான் 
விடைகொடுங்கள் . நீங்கள் யார் ? எங்கேபோகிறீர்கள் ? 
என்று அக்காடு முழுதும் தனது சத்தத்தால் நிரப்பியது 
போலக்கேட்டான் . இவ்வாறு கோபத்தால் தீப்போல் ஜ்வ 
லித்துக்கொண்டிருக்கும் அவ்வரக்கனைப்பார்த்து அவன் 
கேட்டகேள்விகளுக்கு “ நாங்கள் இக்ஷ்வாகு வம்சத்தில் 
பிறந்தவர்கள் . நற்சரிதையையுடைய க்ஷத்திரியர்கள் . இப் 
பொழுது வனத்தில் சஞ்சரித்துக்கொண்டிருக்கிறோம் 
என விடைகூறி , “ நீயார் ? ஏனிந்தத் தண்டகாரணியத்தில் 
வசிக்கிறாய் என்பதை அறிய ஆவலுடனிருக்கிறோம் ? என் 
இராமர் வினாவினர் . இப்படிச் சத்திய்சந்தரான இராமர் 
சொன்னதும் அவ்வரக்கன் 

ராஜனே 
விராதன் 
விருத்தாந்தம் . 

நானென் விருத்தாந்தத்தைச் சொல்லுகி 

றேன் . ஓ ராமா , கேள் . நான் ஜயன் என்ப 
வனுடைய குமாரன் ; சதஹிரதை என்பவள் என் தாய் ; 
ராக்ஷஸர்கள் எல்லாரும் என்னை விராதனென் றழைப் 
பார்கள் . நான் வெகுநாள் தவம்புரிந்து பிரமதேவரைச் 
சந்தோஷப்படுத்தி அவரிடமிருந்து , ஆயுதத்தால் ஒரு 
வரும் என்னைக்கொல்லமுடியாதென்றும் , என்னை வெட்ட 


8 


ஆரணியகாண்டம் . 


வும் பிளக்கவும் முடியாதென்றும் வரம்பெற்றிருக்கிறேன் . 
நீங்கள் இப்பெண்ணை இங்கு விட்டுவிட்டு , இவள் மறுபடி 
உங்களிடம் திரும்பிவரப்போகிறாளென்ற எண்ணத்தை 
யும் ஒழித்துவிட்டு, உங்களுயிரில் ஆசையிருந்தால் இந்த 
க்ஷணமே ஓடிவிடுங்கள் என்றான் . 

இவ்வாறு கொடிய எண்ணங்கொண்டு பயங்கரமான 
வடிவத்துடன் விளங்கும் விராதனைப்பார்த்து , அவன் சொ 
ன்னதைக்கேட்டு , இராமர் கோபத்தால் கண்கள் சிவந்து 
அற்பனே ! நீ கெட்டாய் ! உன் எண்ண மொன்றும் 
நிறைவேறாது . நீ சீக்கிரமாக மரணத்தையே தேடுகிறாய் . 
உன்னை யுத்தத்தில் வீழ்த்துகிறேன் நில் . நீ என்னிட 
மிருந்து உயிருடன் தப்பித்துக்கொள்ள முடியாது என்று 
கூறினர் . இப்படிச்சொல்லி உடனே இராமர் தமது வில்லை 
நாணேற்றி அதில் வெகுகூர்மையான பாணங்களைச் சீக்கிர 

மாகத் தொடுத்துவிட்டார் . நாணேற்றிய 
விராதன் 
யுத்தம் . 

தமது வில்லினின்றும் தங்கம் இழைத்து 

இறக்கைகள் கட்டிக் கருடன்போலவும் காற் 
றுவேகமாகவும் போகத்தக்க ஏழு பாணங்களை அவ்வரக் 
கன்மேல் அத்தீரர் பிரயோகித்தார் . மயிலிறகு கட்டப் 
"பட்ட அவ்வம்புகள் விராதனுடைய சரீரத்தைப் பிளந் 
துகொண்டு இரத்தத்தில் தோய்ந்து அக்கினிப் பிழம்பு 
போன்று பூமியில் விழுந்தன . இவ்வாறு அடிபட்டவுடன் 
அவன் வைதேகியைப் பூமியில் விட்டுவிட்டுத் தனது 
சூலத்தை மேலே யுயர்த்தி வெகு கோபமடைந்தவனாகி 
இராமரும் லக்ஷ்மணருமிருந்த இடத்தைநோக்கி ஓடிவக் 
தான் . பெரிய அட்டகாசம்பண்ணி , இந்திர துவசம்போல 
விளங்கும் தனது சூலத்தை எடுத்துக்கொண்டுவரும் விரா 
தன் தனது வாயைப் பிளந்து கொண்டுவரும் ஒரு 

யமன் 
போலக் காணப்பட்டான் . பிரளயகாலத்து யமன்போல் 
விளங்கும் விராதன்மேல் இராமலக்ஷ்மணர்கள் இருவரும் 
வெகு கூர்மையான அம்புகளை மழைபொழிவதுபோலப் 


3 - ம் சருக்கம் . 


பொழிதார்கள் . அவன் அவ்வளவு பாணங்களையும் தாங்கி 
நின்று சிரித்துச் சரீரத்தை உதறினான் . அவ்வாறு 
அவன் சரீரத்தை உதறவே அப்பாணங்கள் 

பொல 
பொலவென்று உதிர்ந்து கீழே விழுந்தன . தான் பெற் " 
றிருந்த வரத்தின் மகிமையால் அவ்வரக்கன் தனது பிரா 
ணவாயுக்களை யெல்லாம் இழுத்துப்பிடித்து வெகு பல 
மடைந்து தனது சூலத்தை எடுத்துக்கொண்டு இராமரை 
எதிர்த்து வந்தான் . ஆகாசத்தில் உயர்ந்து நெருப்புப் 
போல எரிந்து கொண்டு வச்சிராயுதம் போல விளங்கிய 
அச்சூலத்தை , வில்லாளிகளுட் சிறந்தவரான இராமர் , 
இரண்டு பாணங்களைச் செலுத்தித் துண்டித்தெறிந்தார் . 
இராமருடைய பாணங்களால் துண்டிக்கப்பட்டுப் பூமியில் 
விழுந்த சூலாயுதம் இடியால் பிளந்தெறியப்பட்ட மேரு . 
வின் சிகரம்போல் விளங்கிற்று . உடனே அவர்க ளிரு , 
வரும் , கருநாகம்போல் கொடிய சக்தியுள்ளவைகளான 
தங்களுடைய கத்திகளை எடுத்துக்கொண்டு , அவனிடம் 
வேகமாகவோடி , அவனை விசையாக வெட்டினார்கள் . அவ் . 
வாறு வெட்டிக்கொண்டிருக்கையில் , அசைக்கவொண் 
ணாத புருஷவியாக்கிரங்களாகிய இராம லக்ஷ்மணர்களை 
விராதன் தனது இருகைகளாலும் வேகமாக அணைத் 

துத் தூக்கிக்கொண்டு ஓடத் தலைப்பட் 
விராதன் டான் . அவன் கொண்ட கருத்தை இராம 
இராமலக்ஷ்மண 
ர்களைத் தூக்கிச் 

ரறிந்து லக்ஷ்மணரைப் பார்த்து , அவன் 
செல்லல் , இச்சையின்படியே எந்தவழி நம்மைத் 

தூக்கிக்கொண்டு போகிறானோ அந்தவழி 
யே போகட்டும் . அவனிப் பொழுது செல்லுகிற வழி நாம் 
போகவேண்டியவழிதான் என்றார் . அரக்கன் அப்போது " 
இராமலக்ஷ்மணர்கள் இருவரையும் ஏதோ சிறுகுழந் 
தைகளைத் தூக்குவதுபோல் தூக்கித் தனது தோளின் 
மேல் வைத்துக்கொண்டு அலக்ஷியமாக ஓட ஆரம்பித் 
தான் . அவன் ரகுகுல சிம்மங்களான அவ்விருவர்களை 

2 


10 


ஆரணியகாண்டம் . 


யும் தனது தோளின்மேல் தூக்கிக்கொண்டு பயங்கரமாக 
அட்டகாசம்பண்ணிக் காட்டை நோக்கிச் சென்றான் .. 
அவன் கடைசியாய் மேகக்கூட்டம்போல் இருளடைந் 
துள்ளதும் , அநேகவித விருக்ஷங்கள் அடர்ந்ததும் , நானா 
வித பறவைகள் நிறைந்ததும் , நரி ஊளையிடுவதும் , 
துஷ்ட மிருகங்கள் பொருந்தியதுமான வனத்தில் புகுந் 


தான் . 


நான்காஞ் சருக்கம் . 


விராதன் வதை . 


இராமரை 


இராமலக்ஷ்மணர்கள் 

இருவரையும் எடுத்துக்கொ 
ண்டு விராதனோடினதைச் சீதைபார்த்துத் துக்கத்தால் 
தனது அழகிய கைகளைத் தூக்கிக் கொண்டு இரைந்து கத 
றினாள் . " சத்தியவானாயும் சீலமுடையவராயும் சுத்தராயு 

மிருக்கிற தசரதகுமாரரான 
சீதை 
துக்கித்தல் . 

லக்ஷ்மணருடன் எடுத்தோடுகிறானே ஒரு 

பயங்கரமான அரக்கன் ! இனி என்னைச் 
செந்நாய்களோ அல்லது புலியோ அல்லது சிறுத்தையோ 
புசித்துவிடப்போகின்றன . அப்பா அரக்கர்களுக்குள் உத் 
தமனே , உனக்கு நமஸ்காரம் . நீ அவர்களிருவர்களையும் 
விட்டுவிட்டு என்னை எடுத்துக்கொண்டுபோ என்றாள் . 
இவ்வாறு கூறிய சீதையுடைய வசனத்தைக்கேட்டு இரா 
மரும் லக்ஷ்மணரும் அந்தத் துஷ்ட அரக்கனைக் கொலை 
செய்யவிரைந்து , அவனுடைய இடது புஜத்தை லக்ஷ்ம 
ணரும் வலது புஜத்தை இராமரும் வெட்டினார்கள் . கை 
கள் வெட்டுப்படவே , மேகத்துக்கொப்பான அரக்கன் நடுக் 
கமடைந்து வஜ்ஜிராயுதத்தினால் பிளக்கப்பட்ட மலைபோல் 
பூமியில் விழுந்தான் . அவ்வாறு விழுந்தவனை இராமலக்ஷ் 
மணர்கள் தங்கள் கைக்குத்தாலும் முழங்காலிடியாலும் 


4 - ம் சருக்கம் . 


11 


8 


காலுதையாலும் பூமியில் தேய்த்தார்கள் . அனேக பாண 
ங்களால் அடிக்கப்பட்டும் கத்திகளால் வெட்டப்பட்டும் 
மற்றும் பலவிதமாய் இடிக்கப்பட்டும் இராக்கதன் சீவனை 
விடவில்லை . இவ்விதமாக உயிர்போகாமலிருந்த மலைக்குச் 
சமானமான அரக்கன் கொல்லமுடியாதவனென்று அறி 
ந்து , பயமடைந்தவர்களுக்கு அபயம் கொடுக்கின்ற சீமா 
னாகிய இராமர் லக்ஷ்மணரைநோக்கி “ ஓ புருஷசிங்கமே , 
இவ்வரக்கன் தவத்தின் பலத்தால் யுத்தத்தில் ஆயுதங்க 
ளால் கொல்லப்படான் . ஆகையால் நாமிவனைப் பூமியில் 
அடக்கம் செய்வோம் ” என்றார் . இப்படி அவர் சொன்ன 
சொல்லை விராதன் கேட்டு வெகு தீனசுவரத்துடன் “ நான் 
எனது அஞ்ஞானத்தால் முதலிலேயே தாங்களின்னாரென் 
பதை அறிந்துகொள்ளவில்லை . இப்பொழுதுதான் தாங் 
கள் கௌசலையின் அருமைத்திருமகன் என்று தெரிந்து 
கொண்டேன் . மிக்க பாக்கியவதியான சீதையையும் வெகு 
கீர்த்தி பொருந்திய லக்ஷ்மணரையும் நானிப்பொழுது 
தான் அறிந்துகொண்டேன் . நான் சாபத்தால் இந்தக் 
கோரமான ராக்ஷஸ ரூபமெடுத்தேன் ; தும்புரு என் 

னும் பெயருள்ள கந்தர்வன் ; குபேரனால் 
விராதன் பூர்வ - 
விருத்தாந்தம் . 

சபிக்கப்பட்டு இக்கதியை யடைந்தேன் . 

என்னை அவர் சபித்தபின் நான் அவரைச் 
சந்தோஷப்படுத்தி எப்பொழுது இச்சாபம் நீங்குமென்று 
கேட்க , பெருந்தகையாகிய அவர் “ தசரதகுமாரராகிய 
இராமர் உன்னை யுத்தத்தில் வீழ்த்தும்பொழுது நீ மறுபடி 
யும் உன்னுடைய சொந்த உருவமடைந்து சுவர்க்கலோகஞ் 
சேர் என்று அனுக்கிரகித்தார் . இவ்வாறு நானொரு 
காலத்தில் அரம்பையிடம் வைத்த ஆசையால் குபேரனை 
வணங்காமல் இருந்ததற்காக , அவர் என்மேல் கோபங் 
காண்டு சபித்தார் . ஓ ! சத்துருக்களைத் தவிக்கும்படி 
செய்கிற இராகவா , தங்களுடைய அனுக்கிரஹத்தால் 
இந்தக் கொடிய சாபத்தினின்றும் நான் விடுபட்டேன் 


12 


ஆரணியகாண்டம் . 


இனி நான் என்லோகத்திற்குப் போகிறேன் . உங்களுக்கு 
க்ஷேமம் உண்டாகட்டும் . இங்கிருந்து ஒன்றரையோசனை 
தூரத்தில் , சூரியன்போல் தமது காந்தியால் விளங்கும் தர் 
மாத்துமா சரபங்கமகரிஷி வசிக்கிறார் . அவரிடம் சீக்கிரஞ் 
செல்லுங்கள் . அவர் உங்களுக்கு க்ஷேமத்தைச் செய்வார் . 
என்னைக் குழியில் அடக்கஞ்செய்து விட்டு க்ஷேமமாய்ப் 
போங்கள் . இறந்துவிட்ட அரக்கர்களை அடக்கம் செய்வதே 
பழைமையான தர்மம் . எந்த ராக்ஷஸர்கள் அடக்கம் செய் 
யப்படுகிறார்களோ அவர்களுக்குத் திஸ்தாலோகம்கிடைக் 
கும் என்றிவ்வாறு சொல்லிக்கொண்டே தன் மேல் பாய் 
ந்திருந்த பாணங்களின் வேதனை பொறுக்கமுடியாமல் 
தனது சரீரத்தைவிட்டுச் சுவர்க்கஞ்சேர்ந்தான் . அவ்வரக் 
கன் சொன்னதைக்கேட்டு இராகவர் லக்ஷ்மணரைநோக்கிக் 
" கொடிய காரியங்களைப் பண்ணிக்கொண்டிருந்த யானை 
போன்ற இக்கொடிய அரக்கனைப் புதைக்கப் பெருங் 
குழி ஒன்று வெட்டுக " என்று கூறி அவன் கழுத்தைத் தமது 
காலால் மிதித்துக்கொண்டு நின்றார் . லக்ஷ்மணர் ஒரு 
மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு அவ்விராதனுடைய 

தேகங் கிடந்த இடத்துக்குச் சமீபத்தில் 
விராதனைப் 

பெருங்குழி யொன்று வெட்டினார் . குழி 
புதைத்தல். 

வெட்டி முடிந்தவுடன் இராமர் தமது 
காலை அவ்வரக்கன் கழுத்தை விட்டெடுக்க , கூர்மையான 
முனைபோலுள்ள செவியனும் பெருஞ் சப்தத்தை யுடை 
யவனுமான் விராதனை லக்ஷ்மணர் குழியில் தள்ளி 
னார் . அப்பொழுது பெருஞ்சப்த முண்டாயிற்று . வெகு 
பராக்கிரமசாலிகளும் உறுதியுடையவர்களுமான இராம 
லக்ஷ்மணர்கள் அவ்வரக்கனை யுத்தத்தில் வென்று , வெகு 
தோஷமடைந்து , பயங்கரமாகக் கத்திக்கொண்டிருந்த 
னைத் தூக்கிக் குழியில் போட்டார்கள் . அந்த மகா 
போரில் கூர்மையான ஆயுதங்களால் விழான் 
தியை சமயோசிதம் தெரிந்த வீரர்கள் அறிந்து 


5 - ம் சருக்கம் . 


13 


கொண்டு , அவனைக்கொல்லத்தக்க உபாயத்தைத் தீர்மா 
னம் செய்து , அவனைக் குழியில் தூக்கிப்போட்டு மாள்வித் 
தார்கள் . விராதன் தான் சஸ்திரத்தால் மாளாத வரம் 
பெற்றிருத்தலைத் தானாகவே தெரிவித்து இராமர் கையா 
லேயே தான் மாளவேண்டுமென்று வேண்டிக்கொண்ட 
படியால் , அவர் அவன் வேண்டுகோளின்படி குழியொ 
ன்று வெட்டி அதில் அவனைப் புதைக்கும்படியாயிற்று . 
அப்பொழுது அவ்வரக்கனிட்ட கூச்சல் அவ்வன முழுதும் 
நிரம்பிற்று . இவ்வண்ணம் விராதனைக் குழியில் கற்க 
ளையும் மண்ணையும் போட்டுப் புதைத்துவிட்டு , தங்களுக்கு 
வந்த பயம் நீங்கி , இராமலக்ஷ்மணர்கள் வெகு சந்தோஷ 
மடைந்தார்கள் . சீதையுடன் சந்தோஷத்தோடு அவ்விரு 
வரும் தங்களுடைய தங்கக்கட்டமைந்த விற்களை எடுத் 
துக்கொண்டு அக்காட்டில் சூரிய சந்திரர்கள் போல் சஞ் 
சரித்தார்கள் . 


ஐந்தாஞ் சருக்கம் . 
சரபங்கமகரிஷியை இந்திரன் பிரமலோகத்துக்கழைக்கவந்தது . 


பயங்கரமான பலம்பொருந்திய விராதனை அவ்வாறு 
காட்டில் கொன்றபிறகு , இராமர் சீதையிடம் வந்து 
அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு சமாதானப் 
படுத்தித் தமது தம்பியாகிய வெகு பலபராக்கிரமம் 
தங்கிய லக்ஷ்மணரைப் பார்த்து " இந்தக் காடு வெகு 
கஷ்டமானது ; எளிதில் கடக்கமுடியாதது . நமக்கும் இக் 
காட்டுவழி நன்றாகத் தெரியாது . ஆகையால் நாம் சீக்கிர 
மாகச் சரபங்கருடைய ஆச்சிரமத்துக்குப் போவோம் எனச் 
சொல்லிக்கொண்டு சரபங்கமகரிஷியின் ஆச்சிரமத்ை 
நோக்கி நடந்தார் . தேவருக்கொப்பான மகிமை 
வரும் , தவத்தால் பரிசுத்தம் பண்ணப்பட்ட 


14 


ஆரணியகாண்டம் . 


காணல் . 


மாவை உடையவருமான சரபங்க மகரிஷியின் ஆச்சிர 
மத்துக்குச் சமீபத்தில் வந்துகொண்டிருக்கையில் இராமர் 
ஒரு பெரிய ஆச்சரியத்தைக் கண்டார் : அங்கே இந்திரன் 
சூரியனுக்கும் அக்கினிக்கும் ஒப்பான காந்தியால் விளங் 

கும் 

தேகத்தையுடையவனாகி , அழகாகப் 
இந்திரனைக் பிரகாசிக்கும் ஆடையாபரண 

மணிந்து 
கொண்டு , தேவபரிவாரங்கள் சூழ , தனது . 
இரதத்தை விட்டிறங்கிப் பூமியில் மிதியாமல் அதற்கு 
மேலாகவே நின்றுகொண்டிருந்தான் . அவனைச் சூழ்ந்து . 
அவனைப்போன்ற அநேக மகாத்துமாக்கள் நின்று வணங் 
கிக்கொண்டிருந்தார்கள் . அதற்குச்சமீபத்தில் இளஞ் சூரிய 
னுக்கொப்பான அவனுடைய இரதமும் பச்சைக் குதிரை 
கள் கட்டப்பட்டு ஆகாசத்திலேயே நின்றுகொண்டிருந் 
தது . அவனுடைய வெண்குடை அநேக விதமான மாலை 
களால் அலங்கரிக்கப்பட்டு வெண் மேகம்போலவும் சந்திர 
மண்டலம் போலவும் விளங்கிக்கொண் டிருந்தது . அவ 
னுடைய இருபக்கங்களிலேயும் இரண்டு உத்தமஸ்திரீகள் 
பொற்காம்பு போட்ட இரண்டு விலையுயர்ந்த வெண்சாமரங் 
களைத் தங்கள் கையாலெடுத்து வீசிச் சுழற்றிக்கொண்டி 
ருந்தார்கள் . கந்தர்வர்களும் தேவர்களும் சித்தர்களும் 
அநேக உத்தம ரிஷிகளும் , இந்திரன் ஆகாசத்தில் 
நிற்கையிலேயே பல அழகான மொழிகளால் அவனை 
ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் . அவ்வாறு 
அங்குவந்திருந்த இந்திரன் சரபங்கமகரிஷியிடம் ஏதோ 
பேசிக்கொண்டிருப்பதை இராமர் தூரத்திலேயே கண்டு , 
லக்ஷ்மணரைப்பார்த்து , அந்த இரதத்தை அவருக்குக் 
காட்டி “ வெகு காந்தியும் அழகும் உடையதாகிப் பார்ப்ப 
தற்கு வெகு ஆச்சரியமாகத் தனது பூரணகிரணங்களுடன் 
அவகாசிக்கும் சூரியன் போல் ஆகாசத்தில் நிற்கும் அந்த 

தைப்பார் . லக்ஷ்மணா , நாம் இந்திரனுடைய குதி 
என்ற எப்படிப்பட்டதென்று முன் கேள்வியுற்றிருக்கி 


வசுரன் 


5 - ம் சருக்கம் . 


29 


உரு 


றோமோ அப்படிப்பட்ட குதிரைகளையே நாம் இப்பொ 
ழுது ஆகாசத்தில் நேரில் பார்க்கிறோம் என்பது நிச்சயம் . 
| அந்த இரதத்தைச் சூழ்ந்துகொண்டு நூறு நூறாக நிற்கி 
றார்களே அவர்களை நன்றாகப்பார் . அவர்கள் புருஷ 
சிரேஷ்டர்கள் ; குண்டலங்களைத் தரித்துக்கொண்டு ,யௌ 
வன்முடையவர்களாய் , கைகளில் கத்தியேந்தி , விசாலமா 
யும் விபுலமாயுமுள்ள மார்புடையவர்களாய் , தாழ்ப்பாள் 
போல் நீண்ட கைகள் அமைந்து , சிவப்பு வஸ்திரங்கள் 
உடுத்து , புலிகள் போல் கிட்ட நெருங்கவொண்ணாத 
பராக்கிரமம் பொருந்தியவர்களாய் , தங்கள் மார்புகளில் 
அக்கினி போல் 
போல் பிரகாசிக்கும் ஆரங்களை 

ஆரங்களை அணிந்து 
கொண்டு , எல்லாரும் இருபத்தைந்து வயதுள்ள 
வத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள் . இவ்வுருவம் 
அவர்களுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டது . இப்பொழுது 
எப்படிப் புருஷசூரர்களாயும் , பிரியமான உருவமுள்ளவர் 
களாயும் காணப்படு கிறார்களோ அப்படியே அவர்கள் 
எப்பொழுதும் இருப்பார்கள் . இரதத்தில் காந்தியுடன் 
விளங்குகின்றவர் இன்னாரென்று நானறிந்துகொண்டு வரு 
கிறவரையில் , அப்பா லக்ஷ்மணா , நீ இங்கேயே . 
நேரம் சீதையுடன் நின்றுகொண்டிரு என் சக இவ் 
வாறு சொல்லிக் காகுத்தர் சரபங்கமகரியில் ஆச்சிய 
மத்துக்கு எதிரே சென்றுகொண்டிருந்தார் 
வருவதை இந்திரன் பார்த்துச் சரபங் கரிடம் 
“ இராமரிங்கு வந்துகொண்டிருக்கிறார் . 

அவரிப்பொழுது 
என்னைக்காணுவது தகு தியன்று . முன்னர்த் தமது காரி 
யத்தை முடிக்கட்டும் ; பிறகு என்னை அவர் பார்க்கலாம் . 
அவர் சீக்கிரத்தில் ஜெயித்துக் காரியத்தை முடித்துக்கொ 
ண்டவுடன் நானே அவரைப் பார்ப்பேன் . வேருெருவரா 
லும் செய்யமுடியாத பெருங்காரியம் அவரால் ஆகவேண்டி 
யிருக்கிறது . அதை முடித்துவிட்ட பிறகுதான் அவர் என் 
னைக் காணலாம் என்று இரகசியமாகக் கரினன் இவ் 


14 


ஆரணியகாண்டம் . 


மான 


காணல் . 


விதமாகத் தேவேந்திரன் அம்முநிவரிடஞ் சொல்லி 
விடைபெற்று அவருக்குச் செய்யவேண்டிய மரியாதைக 
ளைச் செய்துவிட்டுக் குதிரைபூட்டிய தனது இரதத்திலே 
றித் தேவலோகஞ்சென்றான் . அவன் போன பின்பு , இரா 
கவர் சீதையையும் லக்ஷ்மணரையும் தம்முடன் அழைத் 
துக்கொண்டு அக்கினிஹோத்திர சாலையில் உட்கார்ந் 

திருந்த சரபங்கமுநிவரின் சமீபம் போ 
சரபங்கரைக் 

னார் . இராமர் லக்ஷ்மணர் சீதை மூவர்க 

ளும் முநிவரின் பாதங்களில் வணங்கி , 
அவருத்தரவு பெற்றுக்கொண்டு , அவர் இட்ட ஆசனங் 
களில் உட்கார்ந்து , அவரால் பூஜிக்கப் பட்டார்கள் . 
பிறகு , இராமர் சரபங்கரைப் பார்த்து இந்திரன் வந்த 
தைப்பற்றி வினவ , முநிவரும் அச்சங்கதி முற்றையும் 
சொன்னார் . " அப்பா இராமா , என்னை இந்திரன் 
பிரமலோகத்துக் கழைத்துப்போக வந்தனன் . மற்றவர் 
களால் ஒருபொழுதும் ஜெயிக்கமுடியாததை நான் என் 
னுடைய தவத்தால் வென்றிருக்கிறேன் . ஓ புருஷ 
- வீரா , தாங்கள் எனக்கு . வெகு சமீபத்தில் வந்திருப்ப 
தோக கான்- தெரிந்து கொண்டபடியால் பிரியரான அதிதி 
யாகார்ந்த தங்களைக்காணாமல் நான் பிரமலோகம் போகக் 
அபதென்று நின்றுவிட்டேன் . இனி மகாத்துமாவாயும் 
ரகசிலராயுமுள்ள தங்களைக் கண்டபிறகு நான் தேவர் 
களால சேவிக்கப்படும் திரிதிவலோகம் போகப்போகி 
றேன் நான் அழிவற்ற பிரமலோகம் நாகபிருஷ்டம் 
என்ற உலகங்களைப் பெற்றிருக்கிறேன் . எனக்குரியன 
வாகிய இவைகளைத் தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் 
என்று சாபங்கமகாரிஷி சொல்லலும் , எல்லாச் சாஸ்தி 
ரங்களையும் நன்றாகக் கற்றறிந்த இராகவர் அவரைப்பார் 

ஐயா மகரிஷியே, நானே இவ்வுலகங்களை எனக் 
குத் தேடிக்கொள்ளுகிறேன் . அப்படி முடியாவிட் 
டால் . தங்கள் சொற்படி அங்கீகாரம் செய்துகொள்கி 


. 


39 


5 - ம் சருக்கம் . 


17 


றேன் . இப்பொழுது இக்காட்டில் வந்திருக்கும் எனக்கு 
நான் வசிக்கவேண்டிய இடத்தைக் குறிப்பிக்கும்படி தங் 
களை வேண்டிக்கொள்ளுகிறேன் என்றனர் . இவ்விதமாக 
இந்திரனுக்கொப்பான பலமுள்ள 

இராமர் 

சொல்ல . 
வெகு புத்திமானாகிய சரபங்கர் கேட்டு மறுபடியும் “ ஓ 
இராமா , இந்த அரணியத்தில் தார்மிகரும் வெகு 
காந்திபொருந்தியவரும் மகாத்துமாவுமாகிய சுதீக்ஷணர் 
என்ற தபோதனர் வசித்துக்கொண்டிருக்கிறார் . அவரிடம் 
தாங்கள் சென்றால் அவர் தங்களுக்கு வேண்டிய நன்மை 
யைச் செய்துவைப்பார் . தாங்கள் சுதீக்ஷணரென்ற அருங் 
தவரிடஞ் சென்றதும் அவர் தாங்கள் வசிக்கத்தகுந்தரம் 
ணீயமான ஆச்சிரமத்தைத் தங்களுக்குக் குறிப்பித்துக் 
காட்டுவார். அநேக புஷ்பங்கள் பூத்து விளங்கிக்கொண் 
டோடும் மந்தாகினி நதிக்கு எதிர்முகமாகத் தாங்கள் 
அதன் கரையோரமே சென்றால் அம்முநிவர் ஆச்சிரமத் 
துக்குப்போகலாம் . இதுதான தற்கு வழி . ஆனால் , புருஷ 
சிரேஷ்டரே , ஒருமுகூர்த்தகாலம் என்னைப்பாரும் ; பாம்பு 
தனது பழைய தோலைக் கழற்றிவிடுவதுபோல நான் என் 
தேகத்தை நீத்துவிடப்போகின்றேன் என்று வேண்டி 
ர் . இவ்வாறு சொன்ன பின்பு அக்கினியை நன்றாக 

. 
மூட்டிச் சாஸ்திரப்பிரகாரம் ஹோமம் 

பண்ணி முடித்துக் கொழுந்துவிட்டெரியும் 
புகல். 

அவ்வக்கினியின் மத்தியில் அம்மகா காந்தி 
ருந்திய சரபங்க முநிவர் பிரவேசித்தார் . அவ்வக்கினி 
ருடைய உரோமம் , தலைமயிர் , உடம்பு மேலிருந்த 
எல் , எலும்பு , மாமிசம் , இரத்தம் என்னும் இவைகளை 
மலாந் தகித்தது . அதை இராமரும் லக்ஷ்மணரும் 
தயும் பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் . உட 
சரபங்கர் அவ்வக்கினி மத்தியில் இருந்து அக்கினிக் 
ப்பான ஒரு சிறுபிள்ளையாய் எழுந்து ஆக தாக்கினி 
இருடிகள் , மகாத்துமாக்கள் , தேவர்கள் முதலியோர் 


ரபங்கர் 


18 


ஆரணியகாண்டம் . 


தங்கள் தங்கள் புண்ணியங்களால் அடைந்திருக்கும் உ 
லோகங்களையெல்லாம் கடந்து சென்று பிரமலோகத்தைப் , 
போ யடைந்தார் . அநேக புண்ணியங்களைப் பண்ணிய 
அவ்வந்தண சிரேஷ்டர் அவ்வுலகத்தில் 

பிரமதேவர் 
தமது பரிவாரங்களுடன் இருப்பதைக் கண்டார் . பிரம 
தேவரும் அவரைக் கண்டு சந்தோஷமடைந்து அவரை 
நல்வரவுகூறினார் . 


ஆறாஞ் சருக்கம் . 


சரபங்க மகரிஷியின் ஆச்சிரமத்திலிருந்த ரிஷிகளெல்லோரும் 
இராமரைச் சரணமடைந்து ராக்ஷசர்களின் உபத்திரவத்தை நீக்க 

வேண்டுமென்று வேண்டிக்கொள்ளல் , 


முநிவர் 


வகை . 


சரபங்கமுநிவர் தேவலோகஞ்சென்றபின் , தமதுகாந் 
தியால் பிரகாசித்துக்கொண்டிருந்த இராமரிடம் அங்கிரு 
ந்த ரிஷிகணங்கள் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்துவந்தார்கள் 

வைகானசர்கள் , அங்குஷ்டப் பிரமாண 
உயரமுள்ள வாலகில்லியர்கள் , எப்பொ 
தும் 

ஸ்நானம்பண்ணித் தங்களுக் 
தேகத்தை இடைவிடாது சுத்தமாக வைத்துக்கொள் 
தவம்புரியும் ஸம்பிரக்ஷாளர்கள் , சந்திரசூரிய கிரணங் 
யே குடித்துக்கொண்டு சீவிக்கும் மரீசிபர்கள் , எப்பெ 
தும் தங்கள்தேகத்தைக் கற்களில் மோதிக்கொண்டு 
புரியும் அச்சமகுட்டர்கள் பலர் , உதிர்ந்தசருகுகளைப் 
துக்கொண்டு தவம்புரியும் பத்திராசனர்கள் , பற்கள 
தானியங்களைக் கொறித்துப் புசிக்கும் தந்தோலூகலர் 
எப்பொழுதும் தலைக்குக்கீழ்ப்பட்ட ஜலத்தில் நி . 
கொண்டு தவம்பண்ணும் உந்மஜ்ஜகர்கள் , தூங்கும் 
தெல்லாம் தலையைத் தங்கள் தோளின் மேலேயே 


6 - ம் சருக்கம் . 


19 


துத் தூங்கும் விரதமுள்ள காத்திரசய்யாக்கள் , தூங்கா 
விரதிகளாகிய அசய்யாக்கள் , காற்று மழை வெயில் என் 
பவைகளொன்றுக்கும் பயப்படாமல் எப்பொழுதும் வெட் 
--வெளியில் அலைந்து திரிந்துகொண்டு தவம்புரியும் அவை 
காசிகர்கள் , ஜலமொன்றையே குடிப்பவர்களான சலிலாகா 
ரர்கள் , காற்று ஒன்றையே புசிப்பவர்களான வாயுபக்ஷர் 
கள் , மரங்களின்மேலேயே வசிப்பவர்களான ஆகாசநிலயர் 
ள் , யாகபூமியிலுள்ள மண்மேடையிலேயே படுத்துக் 
கொள்ளும் தண்டிலசாயிகள் , ஒருவித ஆகாரமு மில்லா 

புசிப்பென்பதையே விட்டுவிட்டுத் தவம்பண்ணும் 
த்தவாசிகள் , பொறுமையுள்ளவர்களாய் எப்பொழு 
ஈரத்துணி உடுத்துக்கொண்டு தவம்புரியும் ஆர்த்திரப 
சர்கள் , எப்பொழுதும் ஜபத்தையே பிரதானமாகக் 
கண்ட ஜபர்கள் , பஞ்சாக்கினி வளர்த்து அவைகளின் 
தியில் வெயிற்காலத்தில் உட்கார்ந்துகொண்டு தவம் 
பும் பஞ்சதபர்கள் , இவர்களெல்லாரும் பிரமதே 

விளங்காநிற்க இடைவிடாத யோகநிஷ்டையால் 
சக்ரசித்தர்களாகச் சரபங்க மகரிஷியின் ஆச்சிரமத்தி 
மள இராமரிடம் வந்துசேர்ந்தார்கள் , தர்மக்ஞர் களான 
பத்தோர் கூட்டங்கள் சிரேஷ்டமான தர்மத்தை அறிந்த 
ரமரைநோக்கி 

ஐயா , தாங்கள் இக்ஷ்வாகு குலத் 

திற்கும் இவ்வுலகத்திற்கும் முதல்வராயும் 
வர்கள் 
முறையீடு . யஜமானராயும் இருக்கிறீர்கள் . தேவர் 

களுக்கெல்லாம் எவ்வாறு இந்திரன் யஜ 
னா அதுபோல் எங்களுக்கெல்லாம் யஜமான் தாங்களே . 
களுடைய புகழும் பராக்கிரம்மும் மூவுலகத்திலும் 
பியிருக்கின்றன . 

அவைகளைப்போலவே , தந்தை 
நல்லில் தாங்கள் வைத்திருக்கும் கௌரவமும் உண்மை 
தருமமும் தங்களிடம் விளங்குகின்றன . 

நாங்கள் 
சகர்களாக மகாத்துமாவான தங்களை அடைந்து சொல் 
போகிறதைக் கேட்டுத் தாங்கள் எங்களை மன்னிக்க 


20 


ஆரணியகாண்டம் . 


வேண்டும் . தனது குடிகளிடமிருந்து ஆறிலொருகடமை 
வாங்கிக்கொண்டு அவர்களைத் தனது பிள்ளைகளைப்போல 
ரக்ஷிக்காத அரசனது பாவம் மிகவும் பெரிது . அப்படி 
யில்லாமல் எந்த அரசன் தன்னுயிரைப்போலவும் அவ் 
வுயிரினு மினிய தனது சொந்தப்பிள்ளைகளைப்போலவும் 
குடிகளைப் பரிபாலனம்பண்ணுவதிலேயே எப்பொழுதும் 
கவலையுள்ளவனாக விருந்து தன்னாட்டிலுள்ளவர்களைக் காப் 
பாற்றிவருகிறானோ அவன் அநேகவருஷங்கள் இவ்வுலகத் 
தில் அழியாதுநிற்கும் புகழைப்பெற்றுப் பிறகு பிரம் 
லோகத்திலும் பெருமை பெறுவான் . காட்டில் கனிக 
யுங் கிழங்குகளையும் புசித்துக்கொண்டு தவம்புரியுந் தன 
தினர்களை எந்த அரசன் காப்பாற்று கிறானோ அவன் அ 
தவத்தினர்களுடைய தவத்தில் நான்கிலொரு பாகத்ரை 
கடமையாகக்பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற 
இப்பொழுது தங்கள் முன் வந்துள்ள வானப்பிரஸ்த நீ 
யில் நின்றொழுகும் அந்தணர்களெல்லாம் தங்களை 
சரணமாக அடைந்திருந்தபோதிலும் , அநாதைகள் பே 
ராக்ஷசர்களுபத்திரவத்தால் இக்காட்டில் வருத்தப்பட் 
கொண்டிருக்கிறார்கள் . ஐயா , எங்களுடன்கூடவந்து வெ 
கொடியவர்களான இவ்வரக்கர்களால் பலவாறு கொல்டி 
பட்ட பரிசுத்தர்களாகிய அளவிறந்த அருந்தவர்களுமை 
சரீரங்களைப் பாருங்கள் . இதேமாதிரி உபத்திரவங்களை 
பம்பாநதிக் கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் 
திரகூட பருவதத்திலும் வசிக்கும் ரிஷிகளும் அனுபவு 
துக்கொண்டு வருகிறார்கள் . கொடிய செயல்களை 
நோன்பெனக் கருதியிருக்கும் அரக்கர்கள் இவ்வன் 
தில் ரிஷிகளுக்குச் செய்யும் தீமைகளைப் பார்த்து எ 
ளால் சகிக்கமுடியவில்லை . ஆகையால் நாங்களெல்லா 
யாவருஞ் சரணமென்றடையும் தங்களை இப்பொழுதுசர 
மாக அடைந்திருக்கிறோம் . ஐயா இராஜகுமாரரே , எ 


6 - ம் சருக்கம் . 


21 


ளெல்லாரையும் இவ்வரக்கர்களுடைய உபத்திரவத்திலிரு 
ந்து நீக்குவது தங்கள் கடமை. தாங்களே எங்களை ரக்ஷிக்க 
வேண்டும் . தங்களைவிட எங்களை இவ்வுலகத்தில் ரக்ஷிக்கக் 
கூடியவர் வேறொருவருமில்லை என்று இவ்வாறு ஒருங் 
கே முறையிட்டார்கள் . தருமாத்துமாவாகிய இராமர் அத 
னைக்கேட்டு அவ்வருந்தவர்களை நோக்கி முநிவர்களே , 

இவ்வாறு என்னை நீங்கள் வருந்திக்கேட்டு 
இராமர் அபயம் 
கொடுத்தல் , 

க்கொள்ளுவது நியாயமன்று . நானோ உங்க 

ளால் கட்டளையிடப்பட வேண்டியவன் . 
நான் இக்காட்டுக்கு வந்தது இராக்கதர்களிடமிருந்து உங் 
களைப் பாதுகாக்க வேண்டுமென்ற என் சொந்தக்காரிய 
மாகவே . அதனுடன் தற்செயலாக என் தந்தைவாக்கை 
நிறைவேற்றி வைக்கும் கடமையுஞ் சேர்ந்திருக்கிறது . 
ஆகையால் , நானிப்பொழுது தற்செயலாக இங்கு வந்தி 
பூப்பது உங்கள் மனோரதங்களை நிறைவேற்றிவைக்கும் 
பொருட்டேயென் றெண்ணுகிறேன் . என் வனவாசமும் 
இதனால் வெகு பயனுள்ளதாக முடியும் . அருந்தவர்களு 
டைய சத்துருக்களாகிய அரக்கர்கள் எல்லாரையும் யுத்தத் 
தில் மடியச் செய்கிறேன் . தவத்தையே பொருளாகக் 
கொண்டிருக்கும் நீங்கள் என் வலிமையையும் என் தம்பி 
பின் வலிமையையும் பார்க்கப்போகிறீர்கள் என்றனர் . 


இவ்வாறு தருமத்திலேயே உறுதியான புத்தியுள்ள 
இராமர் தமது தம்பி லக்ஷ்மணருடன் தம்மைக் காண 
வந்த ரிஷிகளுக்கெல்லாம் அபயங்கொடுத்து , அவர்களெல் 
பாருஞ் சூழ்ந்துவரச் சுதீக்ஷணமாமுநிவரின் ஆச்சிரமத் 
துக்குப் புறப்பட்டார் . 


22 


ஆரணியகாண்டம் . 


ஏழாஞ் சருக்கம் . 
இராமர் சுதீக்ஷணருடைய ஆச்சிரமத்துக்குச் சென்றது . 


காணல் . 


இராமர் தமது தம்பியுடனும் சீதையுடனும் கூட 
வந்த அவ்வந்தணர்களுடனும் சுதீஷணருடைய ஆச்சிர 
மத்துக்குப் புறப்பட்டார் . அவர் நெடுந்தூரம் நடந்து 
சென்று , நன்றாக் நீர் நிரம்பியோடும் அனேக நதிகளைக் 
கடந்து , ஒரு பெரிய மேகம்போல் உயரமாக விருந்த விசா 
லமான ஒருமலையைக்கண்டார் . அங்கிருந்து இக்ஷ்வாகு 
வம்ச சிரேஷடர்களான இராமலக்ஷ்மணர்கள் சீதையுட 
னே அநேக விதமான மரங்களடர்ந்த ஒரு பெருங்காட்டில் 
புகுந்தார்கள் . நிரம்பப்பூத்தும் பழுத்துமிருக்கும் அநேகமா 
ங்கள் செறிந்த அந்தப்பயங்கரமான வனத்தில் கொஞ்சத் 
தூரஞ் சென்று , அதினொருபக்கத்தில் மரவுரிகளாலும் மாது 
லைகளாலும் விளங்கும் ஓர் ஆச்சிரமத்தை இராமர்கண்டார் . 

அங்கே அழுக்கு நிரம்பிய ஜடைகளையுடை 
சுதீக்ஷணரைக் 

யவராய் உட்கார்ந்திருந்த தவத்தாற்பொ 

ரிய சுதீக்ஷணரிடம் இராமர் சென்று “ பக 
வானே , நான் இராமன் ; தங்களைத்தரிசிக்க இங்குவந்திருக் 
கிறேன் . தருமத்தை அறிந்தவரே , உண்மையான பராக் 
கிரமம் படைத்தவரே , என்னை ஆசீர்வதியுங்கள் என்று 
வேண்டினர் . உடனே அவர் வீரரும் தருமத்தையறிந்தவர் 
களுக்குள் உத்தமருமான இராமரை உற்றுப்பார்த்துச் சங் 
தோஷத்தால் அவரைத்தழுவி “ இராமா , 

இராமா , வீரனே , 
மத்தை ஆராய்ந்து நடத்துகிறவர்களுக்குள் உத்தமனே 
தங்கள்வரவு நல்வரவாகுக . தாங்கள் இங்கு வந்ததால் 
இந்த ஆச்சிரமம் யஜமானனைப் பெற்ற - ஆச்சிரமமாய்விப் 
டது . பெரும் புகழ்பெற்றவரே , நான் தங்கள்வரவை எதிரி 
பார்த்துக்கொண்டே என்னுடைய இந்தத்தேகத்தை இ 
வுலகத்தில் விட்டு விட்டுத் தெய்வலோகத்துக்குப் போக 
மல் இருந்தேன் . தாங்கள் தங்களுக்குக் கிடைக்கவேன் 


, தரு 


7 - ம் சருக்கம் . 


23 


என்று 


சுவய 


டிய இராச்சியத்தை இழந்துவிட்டுச் சித்திரகூடம் வந்து 
வசித்திருந்தது எனக்கு முன்னரே தெரியும் . நூறுயாகங் 
கள் பண்ணிமுடித்த தேவேந்திரன் இங்கு வந்திருந்தான் ; 
நான் என்னுடைய புண்ணியகருமங்களால் இங்கு எல்லா 
உலகங்களையுஞ் செயித்துவிட்டதாகச் சொன்னான் . தேவ 
ரிஷிகளும் இன்னும் மற்ற ரிஷிகளும் நிரம்பியிருக்கும் 
அவ்வுலகங்களை நான் எனது சக்தியால் தங்களுக்குக் 
கொடுக்கிறேன் . தாங்கள் அவைகளைப் பெற்றுக்கொண்டு 
அவைகளைச் சீதாலக்ஷ்மணர்களோடு அனுபவியுங்கள் 

கூறினர் . இவ்வாறு சொல்லிய கடோரமான 
தவத்தை உடையவரும் உண்மையையே உரைப்பவரு. 
மான் அம்முநிவரைநோக்கி , பிரமதேவரைப் பார்த் 
துக் காசியபமகரிஷி சொல்லுவதுபோல , ஆத்தும ஞான 
மடைந்த இராமர் “ ஐயா முநிவரே , நானே 

மாக அவ்வுலகங்களை எனக்குத் தேடிக் 

கொள்ளுகிறேன் . இப்பொழுது தங்களை 
இருக்க இடம் 
வினாவல் . 

நான் இக்கானகத்தில் வசிக்கவேண்டிய ஆச் 

சிரமத்தை எனக்குக் குறிப்பிக்கும்படி வே 
மண்டிக்கொள்ளுகிறேன் . தாங்கள் எல்லாருடைய க்ஷேமத் 
தையும் நாடியிருப்பவரென்றும் , எல்லாப்பிராணிகளிடத் 
திலும் அன்பும் ஆதரவும் பொருந்தியவரென்றும் மகாத் 
துமாவாகிய கௌதம சரபங்கர் சொன்னார் என்றார் . 
அதைக்கேட்டு , உலகம் எங்கும் புகழ்பெற்ற அம்மகரிஷி 
மிக்க சந்தோஷமடைந்து , வெகு மதுரமான சொற்களால் 
* இராமா, தங்களுக்கு இதுதான் உத்தமமான ஆச்சிர 
மம் ; தாங்களிவ்விடத்திலேயே வசிக்கவேண்டும் ; இவ்வி 
த்தில் ரிஷிகள் அநேகர் வசித்துக்கொண் டிருக்கிறார் 

கள் . இங்கே காய் கனிகளும் கிழங்குக 
தீ க்ஷணர் 
இடம்கூறல் , 

ளும் எப்பொழுதும் நிரம்பி யிருக்கும் . 

ஐயா பெரும்புகழ் பெற்றவரே , இவ்வாச் 
மத்தில் அநேக மான்கூட்டங்கள் பயமில்லாமல் வந்து 


சுதீஷணரை 


24 


ஆரணியகாண்டம் . 


துள்ளிவிளையாடி அங்கு மிங்கும் அலைந்து , தவம்புரியும் 
ரிஷிகளின் மனத்தைத் தங்களுடைய அழகிய சேஷ்டைக 
ளால் கலைத்துப்போடுகின்றன . இப்படி உண்டாகும் பயத் 
தைத் தவிர வேறொருவிதமான பயமும் இவ்விடத்தி 
லில்லை ” என்றுசொல்லினர் . இவ்வாறு அம்மகரிஷிசொன் 

தை லக்ஷ்மணருக்கு மூத்தவரான இராமர் கேட்டுத் 
தாம் வெகு தைரியசாலியாகையால் நாண்பூட்டிய தமது 
வில்லைக் கொஞ்சமிழுத்துப் பாணத்தை அதில் சந்தித்து 

ஐயா பெருமைதங்கிய முநிவரே , இடிபோன்ற கூர் 
மையான எனது பாணங்களால் அவ்வாறு வரும் மாள் 
கூட்டங்களை நான் கொல்லுவேனாகில் அதைப்பார்ப்பதை 
விடக் கஷ்டம் தங்களுக்கு வேறொன்றுமிராதே . ஆலை 
யால் இந்த ஆச்சிரமத்தில் நான் அதிகமாகத் தங்கமுடி 
யாதுபோலிருக்கிறதே என்று அம்முநிவரைப் பார்த் 
துச் சொல்லிவிட்டு , அதன் மேல் தமது சந்தியாவந்த 
னத்துக்குச் சென்றார் . அவர் சாயஞ் சந்தியைச் செய்து 
முடித்து . அவ்வாச்சிரமத்திலேயே சீதாலக்ஷ்மணர்களோடு 
அன்றிரவு தங்கினார் . சந்தியாகாலம்போய் இரவு வந்தவு 
டன் அப்புருஷசிங்கங்களுக்குச் சுதீக்ஷணமுநிவர் துறவி 
கள் புசிக்கும் ஆகாரத்தை வெகுசந்தோஷமாகக் கொண்டு 
வந்து கொடுத்து அவர்களுக்குச் செய்யவேண்டிய மரியா 
தைகளை ஒன்றும் விடாமல் செய்தார் . 


எட்டாஞ் சருக்கம் . 
தண்டகாரணியத்திலிருந்த ஆச்சிர மசமூகத்தை இராமர். 

பார்ப்பதற்காகப் புறப்படுதல் . 


இவ்வாறு சுதீக்ஷணமகரிஷியால் நன்றாக உபசரிக்க 
பட்டு இராமரும் லக்ஷ்மணரும் அன்றிரவைச் சுகமா 
அவ்வாச்சிரமத்தில் கழித்துக் காலையிலெழுந்தார்கள் . அ 
காலையிலெழுந்து தாமரை மலரின் மணம் வீசும் ஜலத்தி 


8- ம் சருக்கம் . 


25 


இராமர் 


காரணியம்போக 


ஸ்நானம் செய்தார் . பிறகு அவ்வாச்சிரமத் 
தில் இராகவர் லக்ஷ்மணரோடுஞ் - சீதையோடும் அக் . 
கினி, தேவர்கள் , பிதிருக்கள் இவர்களுக்குச் செய்ய 
வேண்டிய பூசைகளைச் செய்து முடித்து, உதிக்குஞ் சூரிய 
பகவானைக்கண்டு அவரை உபாசித்து , அதன்பிறகு சுதீ 
க்ஷணர் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு வந்து அவரைப் 
பார்த்து 

ஐயா பகவானே , தங்களாதர 
இராமர் தண்ட வால் ஒருவிதமான குறைவுமின்றி நேற் 
விடை பெறல் . 

றிரவு இங்குச் சுகமாகத் தங்கியிருந்தோம் . 

இப்பொழுது தங்களிடம் விடைபெற்றுப் 
போக வந்திருக்கிறோம் . முநிவர்கள் எங்களை அவசரப் 
படுத்துகிறார்கள் . எங்களுக்கும் அக்கானகத்தில் இருக் 
தம் ஆச்சிரம சமூகங்களைப் போய்ப் பார்த்துவரும் 
ஆவலதிகமாக இருக்கிறது . எங்களுக்கும் இவ்விடம் 
வந்திருக்கும் தண்டகாரணிய வாசிகளாகிய 

அருந் 
தவர்களுக்கும் தாங்கள் விடைகொடுத்தனுப்பவேண்டும் . 
தர்மத்தையே எப்பொழுதுங் கைப்பற்றிப் புகையற்ற 
அனல்போல விளங்கும் இம்முநிவர்கள் உள்பட நாங் 
கள் விடைபெற்றுக்கொள்கிறோம் . கெட்டவழியால் வந்த 
சம்பத்தை அடைந்து நெறி நீங்கி அலையும் அற்பன்போல் 
சகிக்கமுடியாத வெயிலால் சூரியபகவான் பிரகாசிக்கு 
முன் நாங்கள் புறப்படவேண்டும் ” என்று சொல்லி 
இராகவர் சீதாலக்ஷ்மணர்களோடு அம்முநிவரின் பாதங் 
களில் வணங்கினார் . அவ்வாறு வந்தனம் பண்ணிய 
இராமரை அம்முகிவர் தமது கைகளால் தூக்கி இறுகத் 
தழுவி “ இராமா , தங்களுக்கு எவையேனும் தீங்குகள் 
வருமாயின் அவைகள் வந்தவழியே போகட்டும் . தாங் 
கள் லக்ஷ்மணரோடும் தங்களுடைய நிழல்போல் தொட 
ரும் சீதையோடும் 

தண்டகாரணியத்தில் வசிக்கும் 
முநிவர்களின் அழகான ஆச்சிரமங்களைப் போய்ப்பார்த்து 
வாருங்கள் . தவத்தால் பரிசுத்தமாகப் பண்ணப்பட்ட 


4 


-26 


ஆரணியகாண்டம் . 


" 


ஆத்துமாவையுடைய இவ்விருஷிகளின் ஆச்சிரமங்களில் 
பழங்களையும் , கிழங்குகளையும் , பூத்திருக்குங் காடுகளையும் 
சாதுவாகத் திரிந்து கொண்டிருக்கும் மான்களையும் , வெகு 
சாந்தகுணமுள்ள பறவைகளையும் , புஷ்பித்திருக்கும் தாம் 
ரைகளால் விளங்கும் ஓடைகளையும் , தெளிந்திருக்கும் 
ஜலத்தையும் , காரண்டக மென்னும் நீர்காக்கைகள் 
கொஞ்சி விளையாடிக்கொண்டிருக்கும் தடாகங்களையும் 
ஸரசுகளையும் , இன்னும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக 
விருக்கும் அருவிகளையும் தாங்கள் காண்பீர்கள் . இவைக 
ளையன்றி மயில்கள் கூவும் வெகு அழகான காடுகளையும் 
தாங்கள் காணலாம் . அப்பா லக்ஷ்மணா, நீயும் போய்வா 
இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு மறுபடி என்னுடைய 
ஆச்சிரமத்துக்கே தாங்களெல்லாரும் திரும்பிவரவேண் 
டும் ” என்றனர் . இவ்வண்ணம் அம்முநிவர் சொன்னதைக் 
காகுத்தர் கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக் 
கொண்டு லக்ஷ்மணரோடும் சீதையோடும் அவரை வலம் 
வந்து அவரிடம் விடைபெற்றுப் புறப்பட்டார் . 
பொழுது சீதை அவ்விரு சகோதரர்களுக்கும் அவர்கள 
டைய அழகான வில்லுகளையும் பாணங்களையும் பளபள 
வென்று பிரகாசிக்குங் கத்திகளையுங் கொடுத்தாள் . உடம் 
னே தங்கள் அம்பறாத்தூணிகளை அழகாகக் கட்டி ரீங்காழி 
ரம்பண்ணும் தங்கள் விற்களைக் கையிலேந்தி அவ்விரு 
அழகான பாக்கியசாலிகளும் தங்கள் காந்தியால் விளங்கிக் 
கொண்டு சீதையுடன் அவ்வாச்சிரமத்தைவிட்டுப் புறப் 
பட்டார்கள் . 


ஒன்பதாஞ் சருக்கம் . 
இராக்கதர்களை வதைக்க இராகவர் செய்த பிரதிக்ஞை விஷயமாகச் 

சீதை செய்துகொண்ட விண்ணப்பம் , 


சுதீக்ஷணரிடமிருந்து விடைபெற்றுப் புறப்பட்ட 
தனது நாயகரைச் சீதைபார்த்து , தான் அவரிடம் வைத் 


9 - ம் சருக்கம் . 

27 
திருந்த அபிமானத்தால் தன்னுள்ளத்தில் இருந்த சில 
விஷயங்களைப்பற்றிப் பேச ஆரம்பித்தாள் . " தாங்கள் 

இப்பொழுது மேற்கொண்டிருக்கிற முகி 
சீதையின் 

வர்களுடைய தர்மமானது வெகு சூக்ஷ்ம 
விண்ணப்பம் . 

மான வழியால் அடையவேண்டியதாக 
இருக்கிறது , ஆகையால் அது தன்னிஷ்டப்படி நடப்பதி 
விருந்து விலகித் தர்மப்படி நடப்பவர்களுக்குத்தான் 
கிடைக்கும் . இவ்வுலகத்தில் ஒருவன் தன் மனத்தை அதன் 
போக்குப்படி விட்டுவிடுவதால் விளையுந் துன்பங்கள் 
முன்று என்றுசொல்லப்படுகின்றன . இம்மூன்று துன்ப 
களுள் வெகுகொடியது பொய்பேசுதல் ; அதினும் கொடி 
பவை மற்றையவிரண்டும் . அவைகள் பிறர்மனை விழை 
நல் , பகைமையின்றி ஒருவனை வருத்தல் என்பன . என் 
நாதா , இவைகள் மூன்றினுள் பொய்பேசுதல் என்பது 
தங்களிடஞ் சிறிதும் இல்லை ; இனிமேலு முண்டாகாது . 
எல்லாவித தருமங்களையும் ஒருநொடியில் அழித்துவிடுவ 
காகிய பிறர்மனை விழைதலென்பது தங்களிடத்தில் கனவி 
லும் கிடையாது . ஓ மனிதசிரேஷ்ட , தங்களுக்கு இவ்வித 
மான பாவம் ஒருபொழுதும் எள்ளளவு மில்லை ; இனி 

யுண் 
டாகவும் மாட்டாது . தாங்களெப்பொழுதுந் தங்களுடைய 
காரத்தினிடமே சந்தோஷமடைந்துகொண்டு தருமநெறி 
தவறாது , உண்மையே பேசி , தங்கள் தந்தையிட்ட கட் 
-ளையை நிறைவேற்றுபவர் என்பது நான் நன்றாக அறி 
வேன் . ஐயா , லக்ஷ்மணருக்கு முன்பிறந்த சத்தியமுள்ள 
வராயும் மகாபாக்கியமுள்ளவராயும் சீமானாயும் இருக்கும் 
இராகவா , தங்களிடம் சத்தியமுந் தருமமும் எந்நா 
ளும் நீங்காது நிலைநிற்குமென்பதையும் , ஐம்புலன்களையும் 
என்றாக அடக்கிய தாங்களே இவ்விரண்டு புண்ணியங்களை 
பும் தரித்துக்கொண்டிருக்க வல்லவர் என்பதையும் நான் 
என்றாக அறிவேன் . மூன்றாவது தீமையென்று நான் 
தறித்த பகைமையின்றி ஒருவனை இம்சித்தலாகிய பாவம் 


28 


ஆரணியகாண்டம் . 


தங்களை ஒருகால் எங்குவந்து அணுகி விடுமோ என்றில் 
பயத்திற்கிடம் இப்பொழுது வந்திருக்கிறது . தண்டகாம் 
ரணியத்தில் வசிக்கும் முநிவர்களைக் காப்பாற்றும் பெங்கு 
ருட்டுத் தாங்கள் யுத்தத்தில் ராக்ஷசர்களைக் கொன்றும் 
விடுகிறேன் என்று அவர்கள் முன் பிரதிக்ஞை பண்ணிகம் 
கொண்டீர்கள் . என் வீரரே , இக்காரணத்தினாலே தாங் 
கள் லக்ஷ்மணருடன் வில்லையும் பாணத்தையும் சித்தப்பு 
பண்ணிக்கொண்டு இத்தண்டகையென்ற காட்டுக்கு வந் 
திருக்கிறீர்கள் . இவ்வுறுதியுடன் தாங்களிங்கு வந்திருப் 
பதையும் தங்கள் மனவலியையும் தங்களுக் கிவ்வுலகத் 
திலும் மேலுலகத்திலும் உண்டாகவேண்டிய புகழையும் 
யோசித்து யோசித்து என் மனங் கொஞ்சங் குழம்புகி 
றது . தாங்கள் தண்டகைக்குச் செல்வது என் மனத்திற்கு 
ஏற்கவில்லை. அதற்கு நான் காரணஞ் சொல்லுகிறேன் 
சிறிது கேட்கவேண்டும் . தாங்களோ தங்கள் கையில் வில் 
லும் பாணமும் பிடித்துக்கொண்டு தங்கள் தம்பியுடன் 
இக்காட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் . எப்பொழுதாவது இரு 
காட்டில் தாங்கள் அரக்கர்களைக் கண்டால் அவர்கள் மேல் 
பாணம் செலுத்தும்படி தோன்றும் . அப்படியே தான் 

பாணத்தைச் செலுத்திவிடுவீர்கள் . ஏனெனில் 
நெருப்பினயலில் விறகிருப்பதுபோல்தான் க்ஷத்திரியர் 
கள் கையில் வில்லிருப்பதும் . சமீபத்தில் மட்டும் இருந்து 
விட்டால் நெருப்பு எப்படி அவ்விறகைக் கொளுத் 
மல் விடாதோ அதுபோல க்ஷத்திரியர்கள் கைவில் 
கிட்டவருங் கொடியவன் மேல் பாணத்தை விட 

லிராது . முன்னொருகாலத்தில் உண் 
கத்தியின் சக 
வாசத்தால் தவ உரைப்பதில் புகழ்பெற்ற நோன்பின 
மிழந்த முநிவர் 

கிய தபசியொருவர் அநேக கொடிய வில் 

குகளாலும் பறவைகளாலும் நிரம்பிய 
அரணியத்தில் தவம் புரிந்துகொண் டிருந்தார் . 
புரிந்துவந்த தவத்தைக்கண்டு இந்திரன் நடுங்கி அதில் 


-கள் 


பி 
உணவ 

பே 


கதை, 


9 - ம் சருக்கம் . 


29 


தவத்துக் கிடையூறியற்றக் கருதினான் . உடனே அவன் ஒரு 
போர்வீரனுடைய வேஷம் தரித்துத் தனது கையிலொரு 
கத்தியை ஏந்திக்கொண்டு அவ்வாச்சிரமத்துக்கு வந்து 
இக்கத்தியைத் தாங்கள் இவ்வாச்சிரமத்தில் நான் மறுபடி 
வந்து கேட்கிறவரையில் வைத்திருங்கள் என்று சொல்லி 
அம்முநிவரிடங் கபடமாகக் கொடுத்துவிட்டுப் போனான் . 
இவ்வாறு ஒப்பிக்கப்பட்ட கத்தியை அடைந்தபின் அவ்வி 
ருஷியும் , எங்கு யாராவது கத்தியைத் திருடிக்கொண்டு 
போய்விடுவார்களோ என்ற பயத்தால் , தாம் காட்டில் 
போய்ச் சஞ்சரிக்கும் வேளைகளிலெல்லாம் அதை எடுத்துக் 
கொண்டே சஞ்சரித்தனர் . தமக்குவேண்டிய கனிகளை 
யுங் கிழங்குகளையும் கொண்டுவர முநிவர் காட்டுக்குப் 
போகும்பொழுதெல்லாம் அக்கத்தியைத் தம்முடனேயே 
கொண்டுபோவார் . அக்கத்தியின்றி அவர் ஒருபொழுதும் 
வெளியே போனதேயில்லை . இவ்வண்ணம் நாள் தப்பா 
மல் அவர் கத்தியுங் கையுமாக எப்பொழுதும் இருந்தமை 
யால் அவர் புத்தி தவத்திலிருந்து கொஞ்சங்கொஞ்சமாக 
விலகிக் கொடுந்தொழில்களின்மேற் சென்றது . இவ்வித 
மாக ஆயுதத்துடன் இடைவிடாது பழகிய சம்பந்தத்தால் 
அவர் தமது தவம் முழுதும் இழந்து கொடிய செயல் செய் 
யுங் குணமடைந்து நரகத்தில் வீழ்ந்தார் . ஆயுதத்தின் பழக் 
கத்தால் இக்கொடுமை உண்டாயிற்றென்று ஒரு பழங் 
கதை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது . தீயின் அருகில் 
காய்ந்த கட்டை யிருப்பதுபோல்தான் ஒருவன் கையில் 
ஆயுதமிருப்பதும் . நான் தங்களிடம் வைத்திருக்கும் அன் 
பாலும் மரியாதையாலும் இப்பொழுது இந்தச்சங்கதியைத் 
தங்களுக்கு நினைப்புமூட்டுகிறேன் . தங்களுக்கு நான் புத்தி 
சொல்ல வந்ததாக ஒருபொழுதும் கருதவேண்டாம் . ஆகை 
யால் , கையில் விற்பிடித்த தாங்கள் இந்தத் தண்டகை 
யிலிருக்கும் அரக்கர்களை வைரமில்லாமல் 

வைரமில்லாமல் ஒருபொழு 
துங் கொல்ல எண்ணவே கூடாது . 

ஐயா என் வீரசிங் 


30 


ஆரணியகாண்டம் . 


கமே , குற்றமின்றி ஒருபொழுதும் ஒருவரையுங் கொல்லக் 
கூடாதென்பது என்னெண்ணம் . வீரர்களாயிருக்கும் 
க்ஷத்திரியர்கள் , காட்டில் தவம்புரிந்துகொண்டிருக்குந் தப 
சிகள் ஏதாவது துன்பப்பட்டால் அத்துன்பத்திலிருந்து 
அவர்களை ரக்ஷிக்கவேண்டுமென்பது நியாயம் . ஆயுதத் 
துக்கும் தவத்துக்கும் எவ்வளவு தூரம் ? க்ஷத்திரிய 
தரும மெங்கே ? காடெங்கே ? ஆகையால் , க்ஷத்திரியர் 
களாகிய நாம் காட்டில் தவம்புரிந்துகொண்டிருக்கும்பொ 
ழுது இக்காலத்தில் இவ்விடத்தில் நாம் கொண்டிருக்கும் 
விரதத்துக்குப் பங்கமின்றி நடந்துகொள்ளவேண்டும் . 
என் நாதரே , ஆயுதப்பயிற்சி செய்துகொண்டு காட்டிலி 
ருந்தால் நமது புத்தி கெட்டுவிடக்கூடும் . ஆகையால் மறு 
படி அயோத்திக்குப் போயின பின்பு நாம் நமது க்ஷத் 
திரிய தர்மத்தைப் பரிபாலனம் பண்ணலாம் . நாட்டை 
விட்டுக் காட்டுக்கு வந்திருக்கும் நாம் க்ஷத்திரிய தர்மத் 
தை ஒழித்துச் சுத்தமான தபசிகள் தர்மத்தை அநுச 
ரித்து வனவாசத்தைச் செய்தோம் என்பதைக் கேட்டால் 
எனது மாமியார்களும் மர்மனாரும் சந்தோஷமடைவார் 
கள் . ஆகையால் , நாமிப்பொழுது கேவலம் தர்மமொன் 
றையே செய்துகொண்டிருக்கவேண்டும் . தர்மத்தாற்றான் 
நமக்கு இலாபமுண்டாகும் . தர்மத்தாற்றான் நமக்குச் 
சுகமும் உதிக்கும் . தர்மத்தாற்றான் நமக்கு எல்லாம் 
உண்டாகும் . இந்தச்சகமே தர்மத்தின் ஸாரமாக விளங் 
குகிறது . ஆகையால் , அநேகவித நோன்புகளால் சரீரத் 
தை உலர்த்தி வாட்டி அறிவுள்ளவர்கள் தர்ம தேடிக் 
கொள்ளுகிறார்கள் . அப்படியல்லாமல் சுகமாக இருந்தால் 
நமக்குத் தருமத்தின் சுக மெவ்வாறு கிடைக்கும் . ஆகை 
யால் , என் அன்பரே , புத்தியை எப்பொழுதும் ஆசாரத் 
தில் செலுத்தி இத்தபோவனத்தில் தாங்கள் தர்மம் பண் 
ணுங்கள் . இம்மூவுல்கத் தினுண்மையையும் தாங்கள் அறிக் 
தவர்களாயிற்றே . தங்களுக்குத் தெரியாததொன் றுண் 


10 - ம் சருக்கம் . 


31 


டோ ? நானேதோ என் பெண் புத்தியால் கோழைமனத் 
துடன் 

சொன்னேன் . தங்களுக்குந் தர்மோபதேசம் 
பண்ண இவ்வுலகத்தில் ஒருவ ருண்டோ ? ஆகையால் , 
தாங்களே நன்றாகத் தங்கள் புத்தியைக்கொண்டு 
யோசித்துப்பார்த்துத் தாங்களும் தங்கள் தம்பியும் என்ன 
என்ன செய்யவேண்டுமோ அவற்றைத் தாமதமின்றிச் 
செய்துவாருங்கள் . " 


பத்தாஞ் சருக்கம் . 
சரணமென்று தம்மையடைந்த முநிவர்களைக் காப்பாற்றும் பொருட்டு 
அவர்களுக்கு உபத்திரவம் பண்ணும் அரக்கர்களை வதைப்பதில் 

தரும வழுவில்லையென்று இராமர் சொல்லுதல் . 


தனது கணவனிடம் அன்புவைத்த சீதை பக்தியுடன் 
சொன்னசொல்லை இராமர்கேட்டு , தாம் தருமத்தை விட்டு 
வழுவாதவராகையால் அவளை நோக்கிச் சொல்லுகிறார் : 

“ என் தேவியே , நீ என்னிடம் வைத்திருக் 
இராமர் மறு 

கும் அன்பிற்குத் தக்கபடி , வெகு அனுகூல 
மொழி . 

மாக எவ்வாறு பேசவேண்டுமோ அவ் 
வாறே பேசினாய் ; ஜனகமகாராஜருடைய மகள் என்பதை 
நன்றாகக் காட்டி வெகு அழகாக நீ இப்பொழுது தர்மோப 
தேசம் செய்தாய் . சங்கடத்தில் இருப்பவர்களைக் காப் 
பாற்றவேண்டியதற்காகவே க்ஷத்திரியர்களுக்கு வில் என்ற 
நினது சொல்லே நீ சொன்னதற்கு மறுமொழி . அதிக 
மாக வேறொன்றுஞ் சொல்லுவதற்கில்லை . சீதே , தண்ட 
காரணியத்திலிருக்கும் இவ்வருந்தவர்கள் தாங்களாகவே 
என்னிடம் வந்து தாங்கள் ஏதோ சங்கடத்திலிருப்பதாகச் 
சொல்லிக்கொண்டு சரணமடைந்தார்கள் . அவர்களோ 
தங்கள் தருமத்தையே எப்பொழுதும் இடைவிடாமல் 
நடத்திக்கொண்டு காட்டிலிருக்கும் கனிகளையுங் கிழங்கு 
களையும் புசித்துக்கொண்டு வசிப்பவர்களாகையால் எப் 


32 


ஆரணியகாண்டம் . 


பொழுதும் கொடிய செயல்களையே செய்து கொண்டுவரும் 
அரக்கர்களைக்கண்டு பயந்தவர்களாய்ச் சுகமென்பது சிறி 
தும் இல்லாமல் இருக்கிறார்கள் . காட்டில் அவர்கள் தவம் 
பண்ணிக்கொண்டிருக்கையிலேயே நரமாமிசத்தின் சுவை 
யறிந்த இராக்கதர்கள் அவர்களைப் புசிக்கிறார்கள் . இவ் 
வாறு இராக்கதர்களால் புசிக்கப்படும் இந்தத் தண்ட 
காரணியத்துத் தபசிகள் என்னிடம் வந்து தங்களுக்குக் 
கருணை புரியவேண்டுமென்று வேண்டிக்கொண்டார்கள் . 
அவர்களிவ்வாறு சொன்ன சொல்லைக்கேட்டு நானவர்களை 
உபசரித்து அவர்களை நோக்கி " அந்தணர்காள் , என்மீது 
தயைசெய்யுங்கள் . எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கி 
றது . நான் தங்களை வந்தடைந்து வேண்டிக்கொள்ளவேண் 
டியவனாகவிருக்கத் தாங்களெல்லோரும் என்னையடைந்து 
இப்பொழுது வேண்டிக்கொள்வது என்ன என்று கேட் 
டேன் . அன்றியும் , நான்செயற்குரியதேதென்று அவர் 
கள் அபிப்பிராயத்தை வினாவினேன் : அப்பொழுது 
அவர்களெல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து “ ஓ இராமா , 
நாங்களிந்தத் தண்டகாரணியத்தில் அனேகவிதமாக 
மாயவேடங் கொள்ளும் அரக்கர்களால் வெகுவிதமாகச் 
சங்கடப் பட்டுக்கொண் டிருக்கிறோம் . அச்சங்கடங்களி 
லிருந்து தாங்களே எங்களை ரக்ஷிக்கவேண்டும் . மாசற்ற 
இராகவா , அக்கினிஹோத்திர காலங்களிலேயும் , தர்ச 
பௌர்ணமாஸ யக்ஞகாலங்களிலேயும் நரமாம்சத்தைப் 
புசிக்கும் வெகு பலிஷ்டர்களான இவ்வரக்கர்கள் எங்களை 
நடுங்கவடித்து எங்கள் காரியமொன்றும் நிறைவேறாமல் 
செய்துவிடுகிறார்கள் . இவ்வாறு அரக்கர்களால் உபத்தி 
ரவம் பண்ணப்பட்டு எங்கேபோய் யாரைச் சரணமாக 
அடைந்து பிழைப்போமென்று வழிதேடிக்கொண்டிருந்த 
தபசிகளாகிற எங்களுக்குத் தாங்களே ரக்ஷகராக வந் 
திருக்கிறீர்கள் . நாங்களே எங்களுடைய தவத்தின் சக்தி 
யால் எளிதில் இவ்வரக்கர்களை நாசம்பண்ணிவிட வல்ல 


10 - ம் சருக்கம் . 


33. 


* 


. 


என்று 


வர்களென்று தாங்கள் சொல்லக்கூடும் . ஆனால் , பலநாள் 
சிரமப்பட்டு ஈட்டிய தவத்தை இவ்வாறு செலவிட எங்க 
ளுக்கு மனம் வரவில்லை. தவமென்பது பலவிதமான இடை 
யூறுகளை உடையது . அத்தவத்தை அவ்வாறு இடை 
யூறுகளுக்குள்ளாக்காமல் செய்து முடிப்பது வெகுகஷ்டம் ... 
ஆகையாற்றான் இராக்கதர்கள் எங்களைப் புசித்துக்கொண் 
டிருக்கையிலும் நாங்கள் அவர்களைச் சபிக்காமலிருக்கி 
றோம் . இப்பொழுது தண்டகாரணியத்தில் இருக்கும் .. 
இராக்கதர்களால் வரும் சங்கடத்திலிருந்து எங்களைத் தாங் 
களும் தங்களுடைய தம்பியும் விடுவிக்கவேண்டும் . தங்களை 
யன்றி இக்காட்டி லெங்களுக்கு வேறு தலைவர் யார் ? " என் 
றார்கள் . நானும் இவ்விதமாக இவர்கள் சொன்ன சொல் 
லைக் கேட்டு , ஜானகீ , தண்டகாரணியத்தில் வசிக்கும் அருங் 
தவர்களெல்லோருக்கும் ஒரே வாக்காய் “ உங்களெல் 

லாரையும் காப்பாற்றுகிறேன் 
இராமர் தான் 
சொன்ன 

சொல்லி ஒப்புக்கொண்டுவிட்டேன் . என் 
சொல் தவறேன் னுயிர் இருக்கிறவரையில் நான் செய்த பிர 

திக்ஞையை ஒருபொழுதும் மாற்றமாட் 
டேன் . 

முநிவர்களுக்கு வாக்களித்தா நான் மாற்று - 
வேன் ? சத்தியத்தின் மேல் நான் வைத்திருக்கும் அபி 
மானம் உனக்குத் தெரியுமே . ஒருகால் என் பிரா 
ணனை அல்லது நின்னை அல்லது லக்ஷ்மணனை விட்டு 
விடவேண்டும் என்றாலும் உடனே விட்டுவிடுவேன் 
நான் செய்த வாக்குத்தத்தத்தை , அதிலும் அந்தணர் 
களுக் களித்துவிட்டதை , ஒருபொழுதும் நான் 
விடேன் : வைதேகி , முநிவர்களைக் காப்பாற்று தலென் 
பது , அவர்களென்னிடம் வந்து என்னை வேண்டிக்கொள் 
ளாமலே , நானே சுயமாகச் செய்யவேண்டிய கடமையாக 
விருக்கிறது ; ஒப்புக்கொண்டபிறகு அது அவசியம் பண் 
ணியே தீரவேண்டுமென்பது சொல்லவும் வேண்டுமோ ? 
நீ இவ்வளவு தூரம் அன்பாலும் நல்ல எண்ணத்தாலும், 


என்றது . 


கை , 


-34 


ஆரணியகாண்டம் . 


. 


சொன்னசொல்லைக்கேட்டு நான் மிக்கசந்தோஷம் அடைந் 
தேன் . அன்பென்பதிருந்தாற்றான் இவ்வாறு சொல்லத் 
தோன்றும் . அன்பில்லாதவனிடஞ் சொல்லவேண்டிய 
தென்ன இருக்கிறது ? 

நீ சொன்னவைகள் முழுதும் 
உன் குணத்துக்கொத்தனவாகவும் நீ பிறந்த வம்சத்துக் 
கும் புகுந்த வம்சத்துக்கும் தகுந்தனவாகவுமிருக்கின்றன ; 
அன்றி என்னுடன்கூட நின்று தருமத்தை நடத்து 
பவளுக்குத் தக்கதாகவு மிருக்கின்றன . ஆகையால் நீ என் 
உயிரினும் சிறந்தவளென்று நான் சொல்லவும் வேண் 
டுமோ ? " இவ்வாறு ஜனகருடைய மகளாகிய தனது 
அன்புள்ள மனைவி சீதையைநோக்கி மகாத்துமாவாகிய 
இராமர் சொல்லிக் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு 
லக்ஷ்மணருடன் அநேக அழகான தபோவனங்களின் 
வழியே சென்றார் . 


* 


பதினொன்றாஞ்சருக்கம் . 
அநேக ஆச்சிரமங்களைப் பார்த்துக்கொண்டு சுதீக்ஷணரிடம் 
இராமர் திரும்பிவந்து அகஸ்தியருடைய ஆச்சிரமத்தைப்பற்றி விசாரித்த 

-லும் அவர் மகிமையை லஷ்மணருக்கெடுத்து உரைத்தலும் , 


காட்டிற் செல்லும்பொழுது இராமர் முதலிற் சென் 
றார் ; அவர்பின் மெல்லிய இடையையுடைய சீதை சென் 
றாள் ; அவளுக்குப்பின் ஆயுதபாணியாக லக்ஷ்மணர் சென் 
றார் . சீதையுடன் அவ்விருவர்களும் பற்பல பருவத 
சிகரங்களையும் , காடுகளையும் , அழகான பலநதிகளையும் ,, 
அந்நதிகளின் மணல் திட்டுகளில் கொஞ்சிவிளையாடும் சார 
ஸம் , சக்கரவாகம் முதலிய பறவைகளையும் , நன்றாகப்புஷ் 
பித்து அநேக நீர்ப்பறவைகளையுடையனவாகி விளங்குங் 
குளங்களையும் , இனம் இனமாகச்சேர்ந்து மேய்ந்துகொண் 
டிருக்கும் புள்ளிமான்களையும் , நன்றாகக் கொழுத்துப் 
பயங்கரமாய்த் திரியுங் கொம்புகளையுடைய காட்டெருமை 


11 - ம் சருக்கம் . 


என்னும் 
தடாகம் . 


களையும் , காட்டுப்பன்றிகளையும் , மரங்களை அழிக்கும் மத 
யானைகளையும் பார்த்துக்கொண்டே போனார்கள் . வெகு 

தூரம் வழிநடந்து சூரியன் அஸ்தமன 
பஞ்சாப்ஸாஸ் 

மாகுங் காலத்தில் அவர்கள் ஒருயோசனை 
விஸ்தாரமுள்ள பெருந் தடாகமொன்று 

தாமரை முதலிய புஷ்பங்களின் மணம் 
நிறைந்தும் , யானைக்கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டும் ... 
ஜலத்தில் சஞ்சரிக்கும் சாரஸம் , அன்னம் , காதம்பம் முத 
லிய நீர்ப்பறவைகள் நிறைந்தும் விளங்கிக்கொண்டிருக்கக் 
கண்டார்கள் . தெளிவான நீரால் நிரம்பிய அழகான 
அத்தடாகத்தில் பாட்டொலியும் பல்லியங்களினொலியும் 
கேட்டுக்கொண்டே யிருந்தது . ஆனால் அவ்விடத்தில் 
யாரும் கண்ணுக்குப் புலப்படவே யில்லை .. அதைப் 
பார்த்து மகா பலம்பொருந்திய இராமரும் லக்ஷ்மணரும் 
வியப்புற்றார்கள் . தங்களுடன் வந்துகொண்டிருந்த முகி 
வர்களில் 

தருமபிருதர் என்பவரைப் 
பார்த்து இராமர் “ இவ்வற்புதத்தைக்கேட்டு எங்களெல் 
லாருக்கும் உண்டான வியப்பு வெகு அதிகமாக விருக் 
கிறது . இஃது என்ன ஆச்சரியம் . இதைத் தாங்கள் 
சொல்லவேண்டும் . இதில் இர்கசியமென்பது ஒன்றும் அதி 
கமாக இல்லாதபக்ஷத்தில் தாங்கள் அகத்தியஞ் சொல்ல 
வேண்டும் ” என்று வினாவினர் . இவ்வாறு இராமர் தரு 
மாத்துமாவாகிய அம்முநிவரைப்பார்த்துக் கேட்கவே 
அவர் அத்தடாகத்தின் உற்பத்தியை விவரமாகச்சொல்லத் 

தொடங்கினார் : " இது எந்நாளும் வற்றாத 
பஞ்சாப்ஸரஸின் 
உற்பத்தி . 

பஞ்சாப்ஸரஸ் என்ற பெயருள்ள தடாகம் . 

இதை மாண்டகர்ணி என்ற முநிவர் தமது 
தவத்தின் மகிமையா லுண்டாக்கினார் . அம்முநிவர் வாயு 
பக்ஷணம் பண்ணிக்கொண்டு அதோ தோன்றும் தடாகத் 
தில் நின்று பதினாயிரம் வருஷம் கடுந்தவம் புரிந்தனர் . 
அதைக்கண்டு அக்கினி முதலான தேவர்களெல்லாரும் 


ஒருவராகிய 


36 


ஆரணியகாண்டம் . 


கடுநடுங்கி , ஒன்றாகச்சேர்ந்து தங்களுக்குள்ளேயே ஓ 

கோ ! 
இத்தபசி நம்முள் ஒருவர் பதத்தை அடையவன்றோ 
இவ்வாறு தவம்புரிகிறார் என்று யோசித்து , வெகு துயர 
--மடைந்து , அத்தவத்துக்கு ஏதாவது இடையூறு செய்ய 
வேண்டுமென்று நிச்சயித்தார்கள் . உடனே அவர்கள் 
மண்ணி லியங்கும் மின்னற்கொடிகள் போன்ற வெகு அழ 
--கான அப்ஸரஸ்பெண்கள் ஐவரை அம்முநிவருடைய தவத் 
தைக் கெடுக்கும்படி அனுப்பினார்கள் . தேவர்களுடைய 
காரியசித்தியின்பொருட்டு அம்முநிவரை அந்த அப்ஸ 
--ரஸ்பெண்கள் மதனவாதைக் குட்படுத்தி அவர்க்கு மனைவி 
யர்களானார்கள் . அவர்கள் ஐவர்க்கும் முநிவர் இத்தடாகத் 
தின் அடியில் வீடுகட்டிவைத்தார் . அந்த வீடு இந்தக் 
குளத்திற்குள் மறைந்திருக்கிறது . தமது தவத்தின் 
மகிமையாலும் யோகபலத்தாலும் முநிவர் தமது யௌ 
வனத்துக்கு யாதொரு குறைவுமில்லாமல் அம்மனைவி 
மார்களுடன் இக்குளத் தினடியில் எப்பொழுதும் சுகமாக 
வாழ்ந்துகொண்டிருக்கிறார் . அவர்கள் களித்திடும் சமயங் - 
களில் வாத்தியங்களின் சத்தமும் அவர்களது இனிய 
பாட்டொலியும் அவர்கள் ஆபரணவோசையும் மனோகர 
மாகக் கேட்கின்றன என்று கூறினர் . “ வெகு ஆச் 
சரியம் ” என்று மிக்க பெருமை பொருந்திய இராமர் 
அம்முநிவர் சொன்ன சமாசாரத்தைத் தமது தம்பியுடன் 
கேட்டுக் களித்தார் . 

இவ்வாறு கதை சொல்லி முடிய இராமர் தருப்பை 
களும் மரவுரிகளும் நிறைந்து பிரமதேஜஸால் விளங் 
கும் ஆச்சிரமசமூக மொன்றைக் கண்டார் . அவர் சீதா 
லக்ஷ்மணர்களோடு அதனுட் புகுந்து அங்கிருந்த தபசிக 
ளெல்லாராலும் உபசரிக்கப்பட்டு அங்கு வசித்தார் . இவ் 
:வாறு தண்டகாரணியத்தில் இருந்த ஆச்சிரம சமூகங் 
களில் இராமர் சுகமாக ஆங்காங்கு வசித்து அங்கிருந்த 


11 - ம் சருக்கம் . 


37 


ளுடைய 


காலம் . 


அருந்தவர்களால் பூசிக்கப்பட்டு, மறுபடியும் அவர்க 
ஆச்சிரமங்களில் ஒவ்வொன்றிற்கும் 

போக 
லானார் . மகாவில்லாளியான இராகவர் 
இராமர் 
தண்டகாரணியத் முதலில் தாம் கொஞ்ச நாள் வசித்த 
தில் வசித்த 

ஆச்சிரமங்களுக்கு மறுபடியும் சென்று 

சில ஆச்சிரமங்களில் பத்து மாதம் , சில 
வற்றில் ஒருவருஷம் , சிலவிடங்களில் நான்கு மாதம் , 
சில தபோவனங்களில் ஐந்து அல்லது ஆறுமாதம் , 
சிற்சில ஆச்சிரமங்களில் ஒன்றரைமாதம் , சிலவர்ச்சிரமங் 
களில் அதற் கதிகமானகாலம் , சில விடங்களில் மூன்று 
மாதம் , சிலவற்றில் எட்டுமாதம் சுகமாக வசித்தனர் . 
இவ்விதமாக முநிவர்க ளாச்சிரமங்கள் தோறும் ஒருவித 
குறைவும் உபத்திரவமு மில்லாமல் இராமர் பத்து 
வருஷகாலம் வசித்தார் . பிறகு , அங்கிருந்து திரும்பித் 
தர்மக்ஞரான இராகவர் மறுபடியும் சுதீஷணருடைய 
ஆச்சிரமத்துக்கு வந்தார் . சத்துருக்களை அடக்கும் 
வல்லமையுள்ள இராமர் - அம்முநிவருடைய ஆச்சிரமத் 
தை யடைந்து , அவரால் பூசிக்கப்பட்டு , அங்கே சிறிது 
காலம் வாசம்பண்ணினார் . அவ்வண்ணம் அவ்வாச்சிரமத் 
தில் அவர் வசித்துக்கொண்டிருந்தகாலத்தில் , ஒருநாள் 
சந்தோஷமாக உட்கார்ந்திருந்த சுதீக்ஷணமாமுநிவரை 

நோக்கி 

ஐயா முநிவரே, இக்காட்டில் 
இராமர் முநிபுங்கவராகிய அகஸ்தியமா முநிவர் 
அகஸ் தியராச்சிர 
மம் எங்கென்று 

வசிக்கிறாரென்பதாக அடிக்கடி தபசிகள் 
விசாரித்தது . 

தங்களுக்குள் பேசிக்கொள்வதை நான் 

கேட்டிருக்கிறேன் . இக்காடு வெகு விசால் 
மாகையால் அவரிருக்குமிடம் எனக்குத் தெரியவில்லை . 
அம்மகானுடைய ஆச்சிரமம் எங்கே உள்ளது ? அகஸ் திய 

நிவரைக்கண்டு வணங்கவேண்டுமென்று நான் வெகு 
ஆசைகொண்டிருக்கிறேன் . கொஞ்சக்காலம் அவருக்கு 
கான் தொண்டு செய்ய வேண்டுமென்பது என்கருத்து . 


65 


38 


ஆரணியகாண்டம் . 


தங்கள் அனுக்கிரகத்தால் நானும் தம்பியும் சீதையும் 
அவரைக்கண்டு வணங்கவேண்டும் ” என்று இராகவர் 
கூறினர் . இவ்விதமாகத் தருமாத்துமாவாகிய இராமர் 
சொன்னசொல்லைச் சுதீக்ஷ்ணமாமுநிவர் கேட்டு வெகு 
சந்தோஷமடைந்து பின்வருமாறு சொன்னார் . 

நானும் இதே விஷயத்தை , சீதையுடன் சென்று 
அகஸ்தியரைத் தாங்கள் தரிசிக்கவேண்டுமென்று , தங்க 

ளிடமும் லக்ஷ்மணரிடமும் சொல்ல நினைத் 
சுதீஷணர் 

திருந்தேன் . இதைப்பற்றித் தாங்களே 
அகஸ்தியர் ஆச்சி 
ரமத்திற்கு 

என்னை இப்பொழுது கேட்டது என்ன 
வழி கூ றல். ஆச்சரியம் , ஐயா , அகஸ்தியர் வசிக்கும் 

ஆச்சிரமத்திற்கு வழியை நான் தங்களுக் 
குச் சொல்லுகிறேன் . இங்கிருந்து நான்கு யோசனை தூரம் 
தெற்கே சென்றால் , அங்கு மகாபெரியவராகிய அகஸ்தி 
யர் தம்பியின் ஆச்சிரமம் காணப்படும் . அங்கே பிப்பலிக் 
காட்டில் கொடிகள் நெருங்கிப் படர்ந்து கிடக்கவும் , அநேக 
புஷ்பங்களும் பழங்களும் நிரம்பிய விருக்ஷங்களில் பல 
வித பறவைகள் மனோகரமாகச் சப்திக்கவும் , நிர்மலமான 
குளிர்ந்த ஜலம் நிறைந்த தாமரையோடைகள் விளங்க 
வும் , அவ்வோடைகளில் அன்னங்கள் , நீர்க்காக்கைகள் , 
சக்கரவாகங்கள் முதலிய பறவைகள் விளையாடவும் காண் 
பீர்கள் . அவ்வாச்சிரமத்தில் ஓரிரவு தங்கி , மறுநாள் காலையி 
லெழுந்து அக்காட்டின் பக்கமாகவே தென் திசைநோக்கி 
ஒருயோசனை தூரம் சென்றால் , தாங்கள் அகஸ்தியமகரிஷி 
யின் ஆச்சிரமம் போய்ச் சேருவீர்கள் . அது வெகுவித 
விருக்ஷங்களடர்ந்த ரமணீயமான பிரதேசத்திலிருக்கின் 
றது . அதைத் தாங்களும் லக்ஷ்மணரும் சீதையும் பார்த் 
தால் வெகுவானந்தம் அடைவீர்கள் . பெருமைதங்கிய 
இராமா , அகஸ்தியமாமுநிவரைப் போய்ப் பார்க்கவேண் 
டுமென்று தங்கள் மனத்தில் தோன்றினால் இன்றை 
க்கே தாங்கள் அவ்விடத்துக்குப் புறப்படலாம் என்று 


செல்லல். 


அடையாளங்களினால் 
11 - ம் சருக்கம் . 

39 
சுதீக்ஷண முநிவர் சொன்னதை இராமர் கேட்டு உடனே 
எழுந்து அம்முநிவரை வணங்கி லக்ஷ்மணரோடும் சீதை 

யோடும் அகஸ்தியமாமுநிவருடைய ஆச் 
இராமர் அகஸ்தி சிரமத்துக்குப் புறப்பட்டார். சுதீக்ஷணர் 
யர் ஆச்சிரமம் 

சொன்னவழியே அழகான அநேக காடு 

களையும் , மேகங்கள் போன்ற அநேக மலை 
களையும் , ஆங்காங்கு வழியிலிருந்த அநேக ஆறுகளையும் , 
ஓடைகளையும் பார்த்து மகிழ்ந்துகொண்டு அவர்கள் சுக 
மாக வழிநடந்தார்கள் . அப்பொழுது வெகு சந்தோஷ 
மாகத் தனது தம்பியைப்பார்த்து இராமர் சொன்னார் : 
“ இதோ நாம் காண்கிறோமே , இந்த ஆச்சிரமந்தான் வெகு 
பு ண்ணியங்களைப் பண்ணிக்கொண்டிருக்கும் மகாத்துமா 
வாகிய அகஸ்தியர் தம்பியினுடைய ஆச்சிரமம் ; இது நிச் 
சயம் . பழங்களின் பாரத்தாலும் புஷ்பங்களின் பாரத் 
தாலும் வளைந்து ஆயிரக்கணக்காக இவ்வழியில் நிற்கும் 
விருக்ஷங்கள் நான் கேட்டபடி அவ்வாச்சிரமத்தின் அடை 

யாளங்களாகும் . பழுத்த பிப்பலியினு 
அகஸ்தியர் 

டைய வாசனையால் காட்டிலிருந்து அடிக் 
தம்பியின் 

கும்காற்றுக்காரமாக இருக்கிறது . ஆங்கா 

ங்கு அடுக்கிவைக்கப்பட்ட கட்டைக் குவி 
யல்கள் காணப்படுகின்றன . அன்றியும் , கிள்ளப்பட்ட 
தருப்பைகள் வைடூரியம்போலப்பிரகாசிக்கின்றன . அதோ 
கார்மேகத்தின் சிகரம் போல் கிளம்பிக்கொண்டிருக்கும் 
புகை இக்காட்டிலிருக்கும் ஆச்சிரமத்தில் மூட்டப்பட்ட 
நெருப்பின் புகையாகவேண்டும் . அங்கங்கே தீர்த்த 
கட்டங்களில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்தணர்கள் 
அநேகர் தனித்தனியாகத் தாங்களே பறித்துவந்த புஷ் 
பங்களினால் பூஜை செய்துகொண் டிருக்கிறார்கள் . சுதீ 
மாக அகஸ்தியமுநிவரின் தம்பியினுடைய ஆச்சிரமமா 
கத்தான் இருக்கவேண்டும் . அம்மகானாகிய அகஸ்தியர் 


ச் சிரமம். 


40 


ஆரணியகாண்டம் . 


தான் இவ்வுலகத்துக்கு நன்மை செய்யும்பொருட்டு இங்கி 
ருந்த யமனுடைய உபத்திரவத்தை நீக்கி இத்தென் 
திசையையும் சுகமாக வசிக்கும்படியான திசையாகத் 
தமது தவவலிமையால் செய்துவைத்தார் . முன்னொரு 

காலத்தில் இவ்விடத்திற்றான் இல்வலன் 
இல்வலன் 
வாதாபிகதை . 

வாதாபி என்ற இரண்டு அசுரர்கள் , சகோ 

தரர்கள் , பிராமண வதை செய்பவர்கள் , 
வசித்தார்கள் . அவர்களுள் இல்வலன் என்ற அசுரன் 
பிராமண வேஷம் பூண்டு , ஸம்ஸ்கிருத பாஷை பேசிக்கொ 
ண்டு , கொஞ்சங்கூடத் தயை யில்லாமல் , வழியில் போகும் 
பிராமணர்களைச் சிராத்தத்திற்கு வந்து புசித்துப்போக 
அழைப்பான் . அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டவுடன் 
அவன் தன் தம்பியை ஒரு ஆடாக மாற்றி அவ்வாட்டைப் 
பிடித்துச் சமையல் செய்து மந்திரப்பிரகாரம் சிராத்தம் 
பண்ணி , வந்த அந்தணர்களுக்குச் சிராத்தபோஜனம் 
அளிப்பான் . அதை அவர்கள் திருப்தியாகப் புசித்து 
உட்கார்ந் திருக்கையில் , இல்வலன் பெருங்குரலிட்டு 
அடே வாதாபீ , ஓடிவா சீக்கிரம் ” என்று கூப்பிடுவான் . 
அவ்வாறு கூப்பிடுங் 

தனது தமையன் குரல்கேட்ட 
வாதாபி ஆடுபோலக் கத்திக்கொண்டு அந்தணர்களுடைய 
வயிற்றைப் பீறிக்கொண்டு புறப்பட்டுத் தன துருவம் 
எடுத்துவந்து நிற்பான் . இவ்விதமாகக் காமரூபிகளாகிற 
இப்பிசிதவூணர்களா 

ர்களால் ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் 
இவ்விடத்தில் கொலைசெய்யப் பட்டார்கள் . இப்படி 
நடந்து கொண்டிருந்த காலத்தில் உலகத்தை இவ்வு பத்திர 
வத்திலிருந்து நீக்கத் தேவர்கள் அகஸ்தியரைப் பிரார்த் 
தித்தார்கள் . அப்பொழுது அகஸ்தியர் , ஒருநாள் இல்வல 
னுடைய சிராத்தத்தில் சாப்பிடுவதாக ஒப்புக்கொண்டு , 
தம்மிலையில் போடப்பட்ட 

வாதாபியைப் 

புசித்து 
விட்டார் . * எல்லாந் தங்களிஷ்டப்படி புசித்தீர்களா 
என்று அசுரன் கேட்க , முநிவரும் அப்படியே புசித்தாய் 


11 - ம் சருக்கம் . 


41 


வதை . 


* 


விட்டதென்றார் . அவ்வாறு அவர் திருப்தியடைந்ததற் 
கடையாளமாகச் சாஸ்திரப்படி இல்வலன் அவர் கையில் 
கொஞ்சம் தீர்த்தம் வார்த்தான் . எல்லாம் முடிந்தபின் 
தனது வழக்கப்படி இல்வலன் வாதாபீ , ஓடிவாசீக்கிரம் 
என்று கூப்பிட்டான் . அவ்வாறு கூப்பிடுங் கொடிய 
பிரமஹத்தி பண்ணிவரும் அசுரனைப்பார்த்து , புத்திமா 
னாகிய முநிவர்களுக்குள் உத்தமரான அகஸ் தியமுங் 
வர் சிரித்து யான் உண்டு விட்ட ராக்ஷஸன் எங்கிருந்து 
திரும்பிவரப்போகிறான் ? ஆட்டுருவங்கொண்ட உன் தம்பி 
முன்னரே யமன் வீடு சென்றுவிட்டான் என்று சொன் 
னார் . இவ்வாறு தன் தம்பி நாசமடைந்துவிட்டதாக முகி 

வர் சொன்னசொல்லை அவ்வசுரன் கேட்டு 
இல்வலன் 

வெகு கோபங்கொண்டு அவரை எதிர்க்க 

ஆரம்பித்தான் . அவரை ஒரேயடியாக 
அடித்துவிடக் கருதி அவன் அவரைநோக்கி ஓடினான் . 
அக்கினிபோல் விளங்கிக்கொண் டிருக்கும் அம்முநிவர் 
தமது அக்கினிக்கொப்பான கண்ணால் அவனை ஒரு நொடி 
யில் எரித்துவிட்டார் . இவ்வாறு எவரொருவர் , தாம் 
பிராமணர்கள்மேல் வைத்திருந்த அருளால் , இவ்வித 
அசாத்தியமான காரியம் பண்ணினாரோ அப்படிப்பட்டவ 
ருடைய தம்பியின் ஆச்சிரமம் இதோ தடாகங்களும் 
சோலைகளும் செறிந்து விளங்குவது . இவ்வண்ணம் 
இராமர் லக்ஷ்மணரிடஞ் சொல்லிக்கொண் டிருக்கும்பொ 
ழுது சூரியன் அஸ்தமனமாயினான் . உடனே சந்தியா 
காலமும் வந்தது . இராமர் தம் தம்பியுடன் சாஸ்திரப்பிர 
காரம் சாயம்சந்தியை உபாசித்து ஆச்சிரமத்துள் புகுந்து 
முநிவரை வணங்கினார் . முநிவரால் நன்றாக உபசரிக்கப்பட் 
டுப் பழங்களையும் கிழங்குகளையும் புசித்து இராமர் அவ் 
விடத்தில் அவ்விரவைக் கழித்தார் . அவ்விரவு கழிந்து 
சூரியன் உதயமானவுடன் , இராகவர் அகஸ்தியருடைய 
தம்பியினிடம் விடைப்பெறச் சென்று “ பகவானே , நான் 


6 


42 


ஆரணியகாண்டம் . 


தங்களை வணங்குகிறேன் . தங்களாச்சிரமத்தில் சுகமாக நா 
னிரவைக் கழித்தேன் . இனி எங்களுக்கு விடைகொடுக்க 
வேண்டும் . தங்களுடைய தமையனாரைப் பார்க்கப்போக 
வேண்டும் ” என்றார் . “ போய்வாருங்கள் என்று முநிவர் 
சொல்ல , இராமர் அவ்விடம்விட்டுப் புறப்பட்டு , குறிக்கப் 
பட்ட வழியே நடந்தார் . கடம்பு , பலா , ஆச்சா , வேங்கை , 
மகிழ் , தவம் , சிரிவில்வம் , இருப்பை , வில்வம் , திந்துகம் 
முதலான மரங்கள் வழிகளிலெல்லாம் நன்றாகப் பூத்தும் 
பூங்கொத்துக்கள் நிறைந்த கொடிகள் படரப்பெற்றும் நிற்க 
வும் , அநேக காட்டுமரங்கள் யானைத் துதிக்கைகளால் கசக் 
கப்பட்டும் , வானரக்கூட்டங்களால் விளக்கமுற்றும் மதர் 
த்த பறவைக்கூட்டங்கள் உல்லாசமாக உட்கார்ந்து கூவப் 
பெற்றும் நிற்கவும் இராமர் கண்டார் . தம்மைப் பின்தொ 
டர்ந்துவரும் நன்மையை விருத்திசெய்பவராகிய லக்ஷ்மண 
ரைப்பார்த்து இராமர் " லக்ஷ்மணா, இவ்விடத்தில் விருக்ஷ 
ங்கள் அடர்ந்து பசேலென்று தழைத்திருக்கின்றன . மிரு 
கங்களும் பறவைகளும் பழகினவைகள்போல வெகுசாது 
வாக இருக்கின்றன . ஆகையால் , பரிசுத்தமான ஆத்துமா 

வையுடைய அகஸ்தியரது ஆச்சிரமம் சமீ 
அகஸ் தியர் 

பத்தில் உளதுபோலும் . களைத்தவர்கள் 
ஆச்சிரமம் . 

இளைப்பைப் போக்கும் இந்த ஆச்சிரமம் 
தம்முடைய செயல்களினால் அகஸ்தியர் என்ற பெயர் 
பெற்று உலகத்தில் புகழ் படைத்த மாமுநிவருடைய ஆச் 
சிரமமாகத்தான் இருக்கவேண்டும் . அது ஓமாக்கினியின் 
புகை மேலெழும்ப , மரவுரிகளும் மாலைகளும் அழகுசெய்ய , 
சாந்தமான அநேக மானினங்கள் நிற்க , பலவித பறவைகள் 
சத்திக்க விளங்குகின்றது . எவரொருவருடைய மகிமை 
யால் இன்றைக்கு அரக்கர்கள் இந்தத் தென் திசையைக் 
கண்ணெடுத்துப்பார்த்து உட்புக நடுங்குகிறார்களோ அம் 
முநிவருடைய ஆச்சிரமமது . மகா புண்ணியசாலியாகிய 
அவர் இந்தத் திசைக்கு வந்தது முதல் இத்திசையில் ராக்ஷ 


11 - ம் சருக்கம் . 


43 


சர்கள் தங்கள் பகைமை நீங்கிச் சாந்தமுள்ளவர்களாய்விட் 
டார்கள் . அவர் பெயரைக்கொண்டே இத்தென் திசை 
யும் அகஸ்தியர் திசையென்று வெகு சாந்தமான பெயர் 
பெற்று மூவுலகத்திலும் பிரசித்தி அடைந்து கொடியவர் 
கள் அஞ்சும் திசையாய் விளங்குகிறது . வணக்கமுடைய 
அநேக ஜனங்களால் அடையப்பட்ட இப்புண்ணியாச்சிர 
மம் சூரியன் செல்லும் வழியை மறிக்கக்கிளம்பின விந்திய 
பருவதம் தமது உத்தரவுக்குள்ளடங்கி வளராமல் அப்ப 
டியே நின்று கொண்டிருக்கச்செய்து உலகத்தில் கீர்த்தி 
பெற்ற , தீர்க்காயுளையுடைய அகஸ் தியமாமுநிவருடையது . 
அவர் எப்பொழுதும் சாதுக்கள் க்ஷேமத்தையே கருதுப 
வர் ; உலகத்தா ரெல்லாராலும் ஆராதிக்கப்படுபவர் . நாம் 
அவரைக் கண்டால் நமக்கும் அவர் நன்மையையே பண் 
ணிவைப்பார் . நான் இவ்விடத்தில் அகஸ்திய மாமுநி 
வரை வணங்குவேன் . நான் செய்யவேண்டிய வன்வாசத் 
தில் எஞ்சிநிற்கும் நாட்களை இவ்விடத்திலேயே கழிப்பேன் . 
இவ்விடத்திற்றான் எப்பொழுதும் நியதமான ஆகாரம் 
பண்ணிக்கொண்டிருக்கும் அகஸ்தியமுநிவரைத் தேவர் 
கள் , கந்தர்வர்கள் , சித்தர்கள் , மற்றுமநேக முநிவர் 
கள் எல்லாரும் உபாசித்துவருகிறார்கள் . இவ்விடத்தில் 
பொய்யுரைப்போன் , கொடியவன் , இம்சிக்கிறவன் , மனம் 
போன வழியே செல்லும் கெட்ட நடக்கை யுள்ளவன் 
ஒருவனும் வாசம்பண்ண 
வாசம்பண்ண முடியாது . 

ஏனெனில் இம் 
முநிவர் மிக்க சக்தியுள்ளவர் . இவ்விடத்தில் தேவர் , 
இயக்கர் , நாகர் , பதகர் எல்லாரும் நிய்தமான ஆகாரம் 
பண்ணிக்கொண்டு தர்மத்தை ஆராதித்துக்கொண்டிருக் 
கிறார்கள் . இவ்விடத்தில் , மகாத்துமாக்களாகிய சித்தர் 
கள் தங்கள் உடம்பை ஒழித்துவிட்டுச் சூரியனுக் கொப் 
பான விமானத்தில் ஏறிக்கொண்டு சுவர்க்கலோகம் போகி 
றார்கள் . நல்ல கருமங்களினால் ஆராதிக்கிற பிராணிகளு 
க்குத் தேவர்கள் இயக்கபதவியையும், தேவபதவியை 


44 


ஆரணியகாண்டம் . 


யும் , அநேகவித ராச்சியங்களையும் இவ்விடத்தில் கொடுக் 
கிறார்கள் . அப்பா லக்ஷ்மணா, நாம் இதோ அகஸ்தியமா 
முநிவருடைய ஆச்சிரமத்துக்கு வந்துவிட்டோம் . நீ முன் 
னேபோய் நான் சீதையுடன் இங்கு வந்திருப்பதாக மக 
ரிஷிக்குத் தெரியப்பண்ணு " என்று கூறினர் . 


பன்னிரண்டாஞ்சருக்கம் . 


இராமர் அகஸ்தியரைச் சந்தித்து அவரிடமிருந்து விஷ்ணுபாணம் , 

வாள் முதலியவைகள் பெறுதல் . 


இராகவருடைய தம்பியாகிய லக்ஷ்மணர் அவ்வாச் 
சிரமத்துள் புகுந்து அங்கிருந்த அகஸ்தியமுநிவரின் 
சீஷர்களி லொருவரைக் கண்டு அவரிடம் பின்வருமாறு 
கூறினர் : 
" தசரதரென்னும் மன்னவரொருவரிருந்தார் . அவரு 

டைய மூத்தகுமாரராகிய பலசாலியான 
லக்ஷ்மணர் 
அகஸ் தியருக்கு 

இராமர் அகஸ்திய மாமுநிவரைப் பார்ப் 
இராமர் வரவு 

பதற்காகத் தமது மனைவி சீதையுடன் 
தெரிவித்தல் . 

வந்திருக்கிறார் . அவருடைய தம்பி நான் ; 
லக்ஷ்மணன் என்பது என்பெயர் ; எப்பொழுதும் அவரி 
டம் பக்திவைத்து அவரது நன்மையே நாடி நடப்பவன் . 
எங்களைப்பற்றி நீங்கள் கேள்வியுற்றிருக்கலாம் . நாங்கள் 
இப்பொழுது எங்கள் தந்தையின் கட்டளையால் இந்தப் 
பயங்கரமான வனத்துக்கு வந்திருக்கிறோம் . 
அம்மகானைப் பார்க்க விரும்புகிறோம் . அதைத் தாங் 
கள் அவரிடந் தெரியப்படுத்தவேண்டும் . அத்தபசி 
லக்ஷ்மணர் சொன்ன சொல்லைக் கேட்டு அப்படியே 
யாகட்டுமென்று சொல்லி அச் சங்கதியை அகஸ்திய 
மாமுநிவரிடந் தெரிவிக்கும்பொருட்டு அவரிருந்த அக்கி 


நாங்கள் 


12 - ம் சருக்கம் . 


45 


இராமரை 


னிஹோத்திர சாலைக்குள் புகுந்தார் . அங்கே சென்று 
தமது தவத்தின் மகிமையால் உவமை 

நீங்கியொளிரும் 
அகஸ்தியமாமுநிவரை அச்சீஷர் கண்டு இராமர் வந்தி 
ருப்பதாகத் தமக்கு லக்ஷ்மணர் உரைத்ததைத் தெரிவித்து 

தசரதருடைய புத்திரர்களாகிய இராமலக்ஷ்மணர்கள் 
சீதாதேவியுடன் இந்த ஆச்சிரமத்துக்கு வந்திருக்கிறார்கள் . 
அவர்கள் தங்களைத் தரிசித்துத் தங்களுக்குத் தொன்டு 
செய்ய விரும்பு கிறார்கள் . இனிமேல் நான் எவ்வாறு நடந் 
துகொள்ள வேண்டுமென்பதைக் கட்டளையிடக் கேட்டுக் 
கொள்ளுகிறேன் என்று விண்ணப்பஞ் செய்தார் . இவ் 
விதமாக இராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் வந்திருப்ப 

தாகச் சிஷ்யர்மூலமாகக் கேட்ட அகஸ்திய 
அகஸ்தியர் 

மாமுநிவர் அவரைப் பார்த்து “ நெடுநாளா 
அழைத்தல் . னாலும் இராமர் என்னைப் பாக்கவந்தது 

நன்று . நான் என் மனத்தில் அவர் என்னி 
டம் வரவேண்டுமென்று கருதினேன் . சீக்கிரம் நீ சென் 
இராமரை அவர் மனைவியோடும் லக்ஷ்மணரோடும் அவர 
வர் களுக்குச் செய்யவேண்டிய மரியாதைகளைச் செய்து 
என் முன் அழைத்துவா . என்னை வந்துகேட்பதற்கு 
முன்னரேயே ஏன் நீ அவர்களை அழைத்துவந்திருக்கக் 
கூடாது என்றார் . 

இவ்வண்ணம் அந்த மகாத்துமாவும் தர்மக்ஞருமான 
முநிவர் உத்தரவுசெய்ய , சிஷ்யர் " அப்படியே யாகட் 
டும் " என்று கைகூப்பிப் பணிந்து விரைந்து வெளியில் 
வந்து லக்ஷ்மணரைக்கண்டு “ இராமர் எங்கே ? சீக்கிரம் 
முநிவரைப்பார்க்க வரலாம் ” என்றனர் . உடனே அந்தச் 
சீஷரை அழைத்துக்கொண்டு லக்ஷ்மணர் அவ்வாச்சிரமத் 
தின் வாயிலிற்சென்று , அங்கிருந்த இராமரையும் சீதை 
யையும் அவருக்குக் காண்பித்தார் . இராமரைக்கண்டவு 
டன் அச்சீஷர் வெகு வணக்கமாக அகஸ்தியமாமுனிவர் 
சொன்ன சமாசாரத்தைத் தெரிவித்து எவ்வித மரியாதை 


. 


46 


ஆரணியகாண்டம் . 


களுக்கும் யோக்கியராகிய இராமரைத் தக்கபடி உபசரித்து 

ஆச்சிரமத்துக்குள் அழைத்துக்கொண்டு 
இராமர் அகஸ்தி போனார் . 

இராமர் 

சீதாலக்ஷ்மணர்க 
யர் ஆச்சிரமத் 
துள் நுழைதல் . 

ளோடு , மிக்க சாந்தமான மான்கூட்டங். 

கள் நிரம்பியுள்ள அவ்வாச்சிரமத்தின் 
அழகைப் பார்த்துக்கொண்டு அதனுட் புகுந்தார் . அவ் 
விடத்தில் இராமர் அம்முநிவருடைய தேவபூஜாகிரகத் 
தில் நுழைந்து அங்கே பிரமதேவரைப் பூசைசெய்யுமி 
டம் , அக்கினியினிடம் , விஷ்ணுவினிடம் , மஹேந்திரனி 
னிடம் , சூரியனினிடம் , சந்திரனினிடம் , சிவபூஜை பண்ணு 
மிடம் , குபேரனினிடம் , தாதாவினிடம் , விதாதாவினிடம், 
வாயுவினிடம் , ஸர்ப்பராஜனாகிய ஆதிசேஷனினிடம் , காய 
த்திரியினிடம் , வசுக்களினிடம் , கையில் பாசம் பிடித்த வரு 
ணனினிடம் , சுப்பிரமணியரினிடம் , தர்மதேவதையினி 
டம் ஆகிய எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டுபோனார் . 
இப்படி அவர் சென்றுகொண்டிருக்கும்பொழுது தமது 
சிஷ்யகூட்டங்கள் சூழ அகஸ்தியமாமுநிவரும் இராமரைப் 
பார்க்க , எதிர்வந்தார் . ஜ்வலிக்குங்காந்தியால் விளங்கும் 
முநிவர் முநிவர்களுக்கு முதலில் வர இராமர் கண்டார் . 
உடனே அவர் , திருவளர்க்கும் தமது 

தம்பியாகிய 
லக்ஷ்மணரைப்பார்த்து " அப்பா லக்ஷ்மணா, முக்காலங்களை 
யும் உணர்ந்த அகஸ்தியமா முநிவர் அதோ வருகிறார் . 
அவரிடம் விளங்கும் காம்பீர்யத்தாலேயே தவத்துக்கே 
அவரிருப்பிடம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் . 
சூரியன்போலத் தமது காந்தியால் விளங்கும் அகஸ்திய 
முநிவரைக்குறித்து லக்ஷ்மணரிடம் இவ்வண்ணஞ்சொல்லி , 
அவரைக் கண்டதால் வெகுசந்தோஷம் அடைந்தவராகி , 
இராமர் அவர் பாதங்களில் வணங்கினார் . தமது மனைவி 
சீதையுடனும் , தம் தம்பி லக்ஷ்மணருடனும் , இராமர் முநி 
வரைப் பணிந்து எழுந்து கைகூப்பி வணங்கி நின்றார் . 
அகஸ்தியர் அப்பொழுது இராமரை ஆனந்தத்தால் 


ராமரு 


12- ம் சருக்கம் . 

47 
இறுகத் தழுவி , தீர்த்தமும் ஆசனமும் கொடுத்து 

மரியாதை செய்து , நல்வரவு கூறினார் . 
அகஸ் தியர் இராமர் உட்கார்ந்தவுடன் 

அக்ஸ் தியர் 
தமது வைஸ்வதேவம் முதலிய கிரியை 
அதிதிபூசை 
செய்தல் . களைச் செய்து முடித்து , இராமா திகளுக்கு 

அர்க்கியங்கொடுத்து , ஆசமனீயம் புஷ்பம் 
முதலியவைகளால் அவர்களுக்கு அதிதிபூஜை செய்து , 
வானப்பிரஸ்தாச்சிரம விதிப் பிரகாரம் அவர்களுக்குக் 
கொடுக்கவேண்டிய கந்தமூலங்களாகிற போஜனத்தைக் 
கொடுத்தார் . பிறகு , முநிவர் முதலில் உட்கார்ந் 
கொண்டு , கைகூப்பி உட்கார்ந்த , எல்லாத் தருமங்களையு 
மறிந்த இராமரைப்பார்த்து “ ஓ காகுத்த , தபசி தனது 
அக்கினிகாரியங்களைச் செய்து முடித்து அதிதியை அர்க் 
கியங்கொண்டு உபசரிக்கவேண்டும் . அப்படிச் செய்யா 
விடில் அத்தபசி அடுத்த உலகத்தில் பொய்ச்சாட்சி 
சொன்னவன்போல் 

தனது மாமிசத்தைத் தானே 
புசிப்பான் . எவ்வுலகத்துக்கும் அரசராய் , தருமவானாய் , 
மஹாரதராய் , எல்லாராலும் வணங்கவும் சம்மானிக்க 
வும் தக்கவராய் உள்ள தாங்கள் எனக்குப் பிரியமான 
அதிதியல்லவா ” என்று சொல்லி , தன்னன்பிற் கிசையப் 
பழங்களாலும் கிழங்குகளாலும் புஷ்பங்களாலும் இன் 
னும் மற்றவைகளாலும் இராகவரை உபசரித்து மறுபடி 
யும் அவரைநோக்கிச் சொல்லுவாராயினார் : 

ஓ புருஷ 
சிரேஷ்டரே , இதோ வெகு பெரியதாகப் பொன்னும் 
மணியும் இழைக்கப்பட்டுக் காணப்படுகிற இந்தத் திவ்ய 
தனுசு விஷ்ணுவினுடையது ; விசுவகர்மாவால் இயற்றப் 

பட்டது . ஒருபொழுதும் தவறுதலில்லாத 
அகஸ்தியர் 

சூரியன்போல் பிரகாசிக்கும் இந்தப்பாணம் 
இரரமருக்கு ஆயு 
தம் கொடுத்தல் . அஸ்திரங்களுக்குள் உத்தமமானது ; பிரம 

தேவரால் கொடுக்கப்பட்டது . இவைகளை 
பன்றி என்றும் குன்றாத கொழுந்துவிட்டெரியும் அக்கினி 


48 


ஆரணியகாண்டம் . 


போல் விளங்கிக்கொண்டிருக்கும் பாணங்களால் நிரம்பிய 
இரண்டு அம்பறாத்தூணிகளும் என்னிடம் இருக்கின்றன . 
இவைகள் எனக்கு இந்திரனால் கொடுக்கப்பட்டன . 
இன்னும் தங்கப்பிடிபோட்டுத் பொற்கூட்டில் வைக்கப் 
பட்டிருக்கும் வாளொன்று இதோ இருக்கிறது . இந்தத் 
தனுசைக்கொண்டுதான் விஷ்ணுபகவான் 

அசுரர்களை 
யெல்லாம் போரில் வெற்றிகொண்டு தேவர்களுடைய 
பெரும்பாக்கியம் என்றென்றைக்கும் கேடின்றி விளங்கும் 
படி வைத்தார் . இந்த வில் , இந்த அம்பறாத்தூணி , 
இந்த அஸ்திரம் , இந்த வாள் , இவைகளைத் தாங்கள், 
இந்திரன் வச்சிராயுதத்தைக் கைப்பற்றுவதுபோல் , வெற் 
றியடையும் பொருட்டுக் கைப்பற்றுங்கள் . இவ்வண் 
ணஞ் சொல்லி , முக்காலங்களையு மறிந்த , மகாகாந்தியால் 
விளங்கும் அகஸ்தியமுநிவர் அவ்வுத்தமமான ஆயுதங்க 
ளெல்லாவற்றையும் இராமருக்களித்து மறுபடியும் அவ 
ரைப் பார்த்துப் பின்வருமாறு மொழிந்தார் . 


9 


. 


பதின்மூன்றாஞ்சருக்கம் . 
இராமர் பஞ்சவடிக்குப் புறப்படுதல் , 


களித் 


ஓ இராமா , தங்களைக்கண்டு நான் மிக்க சந்தோஷ 
மடைந்தேன் . தங்களுக்கு க்ஷேம முண்டாகக்கடவது . 
லக்ஷ்மணா, உங்கள் வரவாலும் - நான் மிகக் 
தேன் . என்னை 

வணங்கவேண்டுமென்றே நீங்கள் 
சீதையுடன் இவ்விடத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டு 
வந்தீர்கள் . நீங்களெல்லாரும் வெகு தூரத்திலிருந்து 
நடந்து வந்தபடியால் உங்களுக்கு வெகு சிரமமா யிருக் 
கும் . ஜனகமகாராஜாவின் திருமகளான சீதை கொஞ்ச 
மிளைப்பாற விருப்பப்படுவதாகத் தோற்றுகிறது . இவள் 
வெகு சிறு பெண் ; போதெனப்பொலியும் மேனியூ 


, 


13- ம் சருக்கம் . 


49 


தாங்கள் 


டையள் ; கஷ்டத்தையறியாதவள் ; கணவன் மேல் வைத்த 
அன்பால் தூண்டப்பட்டுத் துன்பங்கள் நிரம்பியிருக்கும் 
இக்காட்டுக்கு வந்திருக்கின்றாள் . இவள் தங்களைக் காட்டுக் 
குத் தொடர்ந்துவந்ததனால் மாதர்களுக்கு அசாத்திய 
மான காரியத்தைச் செய்கிறாள் . ஆகையால் , இராமா , 
அவள் சந்தோஷத்திற்கு ஒருவித குறைவுமில்லாதபடி. 
நடந்துகொள்ளவேண்டும் . 

உலகமுண்டான 
காலம் முதல் , விசேஷமாக மாதர்கள் தங்கள் கணவர்கள் 
நல்ல ஸ்திதியிலிருக்கும் வரையில் அவர்களிடம் சந்தோஷ 
மாகவிருந்து , அவர்கள் தளர்வெய்திய காலத்து அவர் 
களைக் கைவிடுகிறார்கள் . மின்னலின் நிலையாமை , ஆயுதங் . 
களின் கூர்மை , கருடாநிலர்களின் வேகம் , இம்மூன்று 
குணங்களும் மாதர்களிடம் ஒருங்கே சேர்ந்திருப்பதால் , 
அவர்கள் தங்கள் புருஷர்கள் கஷ்டப்படுங்காலத்தில் 
அவர்களை விட்டு நீங்குவார்கள் . ஆனால் , தமது மனைவியா 
கிய சீதையோ , இவ்வித தோஷங்களொன்று மில்லாமல் 
விளங்குகிறாள் ; அருந்ததீ தேவிபோலப் பலவித உத்தம 
குணங்கள் பொருந்தி , எல்லாராலும் புகழப்பட்டவளாக . 
இருக்கிறாள் . சத்துருக்களை அடக்கும் பராக்கிரமமுள்ள 
இராமா , தாங்களும் லக்ஷ்மணரும் சீதையும் இங்கு வந்த 
படியால் இந்தப்பிரதேசம் மிக்க அழகைப்பெற்று விளங்கு , 
கிறது . " இவ்வண்ணம் அகஸ்தியமாமுநிவர் சொல்ல 
இராகவர் அஞ்சலிசெய்து கொழுந்துவிட்டெரியும் அக்கினி 
போலப் பிரகாசித்துக்கொண் டிருந்த அம்முநிவரைப் 
பார்த்து " ஐயா , முநிபுங்கவராகிய தாங்களே என்னிடத் 
தும் , என் தம்பி , என் மனைவி , இவர்களிடத்தும் இருக்குங் 

குணங்களைக் கண்டு வியந்ததனால் நானின் 
இராமர் வசிக்க 

றுமுதல் வெகு பாக்கியமும் அனுக்கிரக 

மும் பெற்றவனானேன் . தாங்கள் இப்பொ 
ழுது நான் பர்ணசாலை கட்டிக்கொண்டு சுகமாக வசிக் 
கத்தக்கதான நல்ல நீர்வளமுள்ளதும் அழகான காடடர்ந் , 

7 


வினாவல் . 


150 


ஆரணியகாண்டம் . 


ததும் ஆகிய ஓரிடத்தை அருளிச்செய்யவேண்டும் என்ற 
னர் . இவ்விதமாக இராமர் சொன்னதைக்கேட்ட முதி 
வர்களுக்குள் உத்தமரும் தர்மாத்துமாவுமான அகஸ்தி 
யர் கொஞ்சநேரம் யோசித்து , வெகு பிரியமாக “ இங்கி 
ருந்து இரண்டுயோசனை தூரத்தில் , அநேக பலமூலங்கள் 

நிரம்பி , பற்பல மான்கள் கொஞ்சிவிளையா 
அகஸ்தியர் 

டும் பஞ்சவடி என்று பெயர்போன ஒரு 
டங் கூறல் . 

அழகான பிரதேசம் இருக்கிறது . அங்கே 
போய் அவ்விடத்தில் ஓர் ஆச்சிரமபதத்தை ஏற்பாடு 
செய்துகொண்டு லக்ஷ்மணரோடு வெகு சுகமாகப் பிதிர் 
வாக்கிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு வாசஞ்செய்க . 
தசர தமன்னர் தாங்கள் அரணியவாசம் பண்ணவேண்டு 
மென்று குறிப்பிட்டகாலம் அநேகமாய்க் கழிந்துவிட்டது . 
வெகுசீக்கிரமாக மற்றைக் காலமும் கழிந்தவுடன் விரதத் 
தை முடித்துக்கொண்டு தாங்கள் தங்கள் இராச்சியத்துக் 
குச் சென்று வாழலாம் . இராமா , மன்னவராகிய தங்கள் 
தந்தை ஒருவரே வெகுபாக்கியசாலி. யயாதிமகாராஜா 
பாக்கியம் பெற்றது போல் தசரதரும் மூத்தகுமாரராகிய 
தங்களால் தாம் அளித்தவாக்கை நிறைவேற்றிக்கொண் 
டார் . தங்களையும் தசரதரையும்பற்றிய இந்த விருத்தாந் 
தங்கள் யாவற்றையும் என் தவத்தின் மகிமையாலும் சினே 
கத்தாலும் நான் நன்றாயறிவேன் . தாங்கள் இவ்விடமே 
என்னுடன் இந்த ஆச்சிரமத்தில் இருப்பதாகச் சொன் 
னபோதிலும் தங்கள் மனத்தின் கருத்தை நான் எனது 
தவத்தின் மகிமையால் நன்றாக அறிவேனாகையாற்றான் 
தாங்கள் பஞ்சவடிக்குச் சென்று வசிப்பது நலமென்று 
நானிப்பொழுது சொல்லுகிறேன் . அது வெகு அழகான 
வனம் . தங்கள் வாசத்துக்குத் தகுந்த இடம் அதுவே. 
அந்தப் பிரதேசத்தைப் பார்த்துச் சீதை வெகு ஆனந்த 
மடைவள் . அது வெகு சிலாக்கியமானது . அது , இங்கிரு 
ந்து வெகு தூரமுமன்று ; கோதாவரி நதிக்கு அருகி 


வாள் . அவ்விடத்தில் புசிப்பதற்கு வேண்டும் பழங்களுங் 

14- ம் சருக்கம் . 
லுள்ளது . அதைக்கண்டும் வைதேகி சந்தோஷமடை 


5 


1 


கிழங்குகளும் மிகுதியாக உண்டு . அநேகவித பறவைகளும் 
அவ்வனத்தில் வசிக்கின்றன . அன்றியும் , பஞ்சவடி ஒரு 
வரும் அதிகமாக நெருங்காத ஏகாந்த ஸ்தலமாகவும் , 
புண்ணிய ஸ்தலமாகவும் , வெகு ரமணீயமான 
மாகவும் இருக்கிறது . தங்களுக்கு மனைவியுண்டு , அவளைப் 
பாதுகாக்கச் சக்தியுமுண்டு . பஞ்சவடியில் வசித்துக் 
கொண்டு தபசிகளாகிற எங்களையுந் தாங்கள் அதுபோ 
லவே காப்பாற்றி வரவேண்டும் . அதோ காண்கிறதே 
இலுப்பை மரக்காடு , அதற்கு வடபுறமாக ஒரு 

பெரிய 
ஆலமரத்தைக் காணும்வரையில் வழிக்கொண்டு சென்றால் 
அவ்விடத்தில் ஒரு சிறு குன்று எதிர்ப்படும் . அதற்கு 
அயலில் எப்பொழுதும் புஷ்பித்திருக்கும் மரங்கள் " 
அடர்ந்த புகழ்பெற்ற பஞ்சவடியை நீங்கள் காணலாம் 
என்று சொல்லினர் . இவ்விதமாக அகஸ்தியர் சொல்லவே " 
இராமர் லக்ஷ்மணரோடு அம்முநிவரை வணங்கி அவரிட 
மிருந்து விடைபெறக் கருதினார் . அவ்விருவரும் முநிவர் 

ரிடம் விடைபெற்று அவருக்கு நமஸ் 
இராமர் , 

காரம்பண்ணி அவ்வாச்சிரமத்தை விட் 
பஞ்சவடிக்குப் 
போதல். 

டுச் சீதையுடன் பஞ்சவடிக்குப் புறப் 

பட்டார்கள் . அவ்விராஜகுமாரர்கள் விற்க 
ளையும் அம்பறாத் தூணிகளையும் எடுத்துக்கொண்டு , அச்ச " 
மின்றி , அகஸ்தியமாமுநிவர் சொன்ன வழிவழியே வெகு 
ஜாக்கிரதையுடன் பஞ்சவடிக்குப் பிரயாணமானார்கள் . 


பதினான்காஞ்சருக்கம் . 
இராமர் ஜடாயுவைக் கண்டது . 


பஞ்சவடிக் கேகும்பொழுது இராமர் அதி பராக்கிரமம் 
பொருந்தியதும் பருத்த உடலையுடையதுமான கழுகொன் 


--52 


ஆரணியகாண்டம் . 


காணல் , 


னென்று 


மரியாதை 


றைக் கண்டார் . ஒரு பெரும் ஆலமரத்தில் 
ஜடாயுவைக் 

உட்கார்ந்திருந்த அக்கழுகைக் கண்டு 
இராமலக்ஷ்மணர்கள் அதனை ஓரரக்க 

தங்களுக்குள்ளே எண்ணிக் 
கொண்டு அதைப்பார்த்து “ நீ யார் ? ” என்று கேட் 
டார்கள் . அக்கழுகு அவர்களைப்பார்த்து வெகு மதுரமாக 
வும் பிரியமாகவும் “ என் குழந்தைகளே , நான் உங்கள் 
தந்தையின் தோழனென்று அறிந்துகொள்ளுங்கள் 
என்றது . தமது தந்தையின் தோழன் என்று கேட்ட 
மாத்திரத்தில் இராமர் அக்கழுகினுக்கு 
பண்ணி , அதன்மேல் , அப்பக்ஷிராஜனுடைய குலத்தையும் 
--பெயரையும்பற்றிக் கேட்டார் . இராமர் சொன்னதைக் 

கேட்டு அப்புள்ளரசு எல்லாப் பிராணி 
உயிர்த் 
தோற்றம். 

களுடைய உற்பத்தியையும் தனது பெய 

ரையும் பின்வருமாறு சொல்லிற்று : 
ராகவா , முதலிலிருந்து பிரஜாபதிகளா யிருந்தவர்க 
ளெல்லாரையும்பற்றிச் சொல்லுகிறேன் கேள் . முதற் 
பிரஜாபதி கர்த்தமர் , அவருக்குப் பிறகு விக்கிரீதர் , 
அவர்க்குப் பின் சேஷர், சம்சிரயர் , வீரியமுடைய பகு 
புத்திரர் , ஸ்தாணு , மரீசி , அத்திரி , மகாபலம்பொருந் 
திய கிரது , புலஸ்தியர் , அங்கிரஸ் , பிரசேதஸ் , புலகர் , 
தக்ஷர் , விவஸ்வான் ; இவர்களெல்லாரும் பிரஜாபதிகள் . 
இவர்களுக்குப் பின் வந்தவர் மகாகாந்தியுடன் விளங்கிய 
அரிஷ்டநேமியென்று சொல்லப்படும் காசியபர் . தக்ஷ பிர 
ஜாபதிக்கு மிக்க பெருங்கீர்த்திபொருந்திய அறுபது புத்தி 
ரிகள் இருந்தார்களென்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோ 
மன்றோ? அவர்களில் மெல்லிய இடையுடைய பெண்கள் 
எண்மரைக் காசியபர் விவாகம் பண்ணிக்கொண்டார் .. 
அவர்கள் அதிதி , திதி , தனு , காளிகை , தாமிரை , குரோ 
தவசை , மனு , அனலை என்று சொல்லப்படுவார்கள் . 
களிடத்தில் வெகு சந்தோஷமடைந்த காசியபர் அவர்களை 


அவர் 


. 


14 - ம் சருக்கம் . 

5 
நோக்கி இம்மூவுலகங்களையும் காத்தற்கு வல்லராகிய 
என்னைப்போன்ற பராக்கிரமமுள்ள குமாரர்களை நீங்க 
ளடைவீர்கள் என்று சொன்னார் . அப்படி அவர் சொல்ல 
அதிதி , திதி , காளிகை மூவர்களும் தங்களுக்கு அம்மா திரிக் 
கீர்த்தியுள்ள புதல்வர்கள் உண்டாவார்களென்று மன 
வுறுதியோடு களித்திருந்தார்கள் . மற்றவர்கள் அவ்வாறு 
நினைக்கவில்லை . அதிதியினிடமிருந்து பன்னிரண்டு ஆதித் 
தியர்கள் , எட்டு வசுக்கள் , பதினோ ருருத்திரர் , 
இரண்டு அசுவினிகள் , ஆகிய முப்பத்து மூன்று தேவர்கள் 
உண்டானார்கள் . இராமா , திதியினிடமிருந்து பெயர் 
பெற்ற தைத்தியர்கள் பிறந்தார்கள் . கடல் சூழ்ந்த காசினி 
யும் அவர்கள் ஆதீனத்தில்தான் ஆதியில் இருந்தது . 
பகைவரை அடக்கும் பண்பினனே , தனு அசுவக்கிரீ 
வன் என்பவனைப் பெற்றாள் ; காளிகை நரகன் , காலகன் 
என்பவர்களைப் பெற்றாள் ; தாமிரை கிரௌஞ்சி , பாசி , 
சேனி, திருதராஷ்டிரி , சுகி என்ற ஐந்து கன்னியர்களைப் 
பெற்றாள் . அவர்களுள் , கிரௌஞ்சி கோட்டான்களைப் 
பெற்றாள் ; பாசி கோழிகளையும் , சேனி வலியுள்ள கழுகு 
களையும் , பருந்துகளையும் பெற்றார்கள் ; திருதராஷ்டிரி 
அன்னப் பறவைகளையும் , சக்கரவாகங்களையும் பெற்றாள் . 
சுகி நதை என்பவளைப்பெற்றாள் . நதையின் பெண் விந் 
தை . குரோதவசைக்கு பத்துப் பெண்கள் பிறந்தார்கள் . 
அவர்கள் பெயர் மிருகி , மிருகமந்தை , ஹரி , பத்திரமதை , 
மாதங்கி , சார்த்தூலி, சுவேதை , சுரபி , சகல 

சகல லக்ஷ 
ணங்களும் பொருந்திய சுரசை , கத்ருகை என்பன . 
ஓ புருஷோத்தமா , மான்களெல்லாம் மிருகியின் குழந் 
தைகள் . மிருகமந்தை பெற்றன் கரடிகளும் , ஸ்ரமரம் 
என்ற மான்களும் , கவரிமான்களுமாம் . ஹரி என்பவ 
ளிடம் சிங்கங்களும் , பலமுள்ள அநேக குரங்குகளும் 
பிறந்தன. பத்திரமதை இராவதி என்ற பெண்ணைப் 
பெற்றாள் . இவள் இவ்வுலகத்துக்கெல்லாம் யஜமானாக 


- 52 


ஆரணியகாண்டம் . 


விருக்கும் ஐராவதமென்ற யானையை ஈன்றாள் . மாதங்கி 
யிடமிருந்து மதயானைகள் ஜனித்தன . 

சார்த்தூலி 
கோலாங்கூலம் என்ற குரங்குகளையும் புலிகளையும் பெற் 
றாள் . சுவேதை திக்கஜங்களைப்பெற்றாள் . சுரபி என்ப 
வளுக்கு இரண்டு கீர்த்திபெற்ற பெண்கள் பிறந்தார் 
கள் . அவர்கள் பெயர் ரோகிணி கந்தர்வி என்பன . 
ரோகிணி மாடுகளைப் பெற்றாள் . கந்தர்வி குதிரைகளைப் 
பெற்றாள் . இராமா , சுரசை நாகர்களைப் பெற்றாள் . கத்ரு 
பன்னகர்களைப் பெற்றாள் . மனு என்பவள் பிராமணர் , 
க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர் என்று பெயர்பெற்ற 
மனிதர்களைப் பெற்றாள் . அனலை புண்ணியமான பழங் 
களையுடைய விருக்ஷங்களைப் பெற்றாள் . விநதை சுகி 
என்பவளுடைய பேர்த்தி . கத்ரு சுரசையின் தங்கை . 
கத்ரு ஆயிரந்தலைகளைக்கொண்டு இவ்வுலகத்தைத் தாங் 
கும் ஆதிசேஷனைப் பெற்றாள் . விநதை கருடன் அருணன் 
என்ற இரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள் . நான் அருணன் 
புத்திரன் . என்பெயர் ஜடாயு . என் அண்ணன் ஸம்பாதி 
என்பவன் , எங்களுக்குத் தாய் சேனி . தங்களுக்கு 
மனமிருக்கும் பக்ஷத்தில் நான் தாங்கள் வசிக்குமிடத்தி 
லிருந்துகொண்டு தங்களுக்கு என்னால் செய்யக்கூடு முதவி 
களைச் செய்வேன் . இக்காடு மிக அடர்ந்து மிருகங்க 
ளும் ராக்ஷசர்களும் சஞ்சாரம் பண்ணுமிடமாக விருக்கி 
றது . தாங்களும் லக்ஷ்மணரும் பர்ணசாலையை விட்டு 
எப்பொழுதாவது வெளியிற்போகும்படி வந்தால் நான் 
அக்காலத்தில் சீதையைப் பாதுகாப்பேன் . 

இவ்வாறுசொன்ன ஜடாயுவை இராமர் உபசரித்துக் 
களிப்புடன் தழுவி வணங்கி , அதற்கும் தம் தந்தைக்கு 
முண்டான சிநேகவிஷயமான சங்கதிகளை அது அடிக்கடி 
சொல்ல அதிகவனத்தோடு கேட்டார் . பின்பு அந்தப் 
பலசாலியான ஜடாயுவினிடம் கொஞ்சநேரம் சீதையைப் 
பாதுகாக்கும்படி ஒப்பித்துவிட்டு விட்டிற் பூச்சிகளைக் 


15 - ம் சருக்கம் . 


கொளுத்தும் நெருப்புப்போலச் சத்துருக்களைத் தகிக்கும் 
பராக்கிரமமுள்ள இராமர் லக்ஷ்மணருடன் பஞ்சவடிக் 
குச் சென்றார் . 


பதினைந்தாஞ்சருக்கம் . 
இராமர் பஞ்சவடியில் ஆச்சிரமம் அமைத்து அவ்விடத்தில் 

கொஞ்சக்காலம் வாசம்பண்ணியது . 


பிறகு , இராமர் அநேக மான்களும் கொடிய சர்ப்பங் 
களும் மிருகங்களுஞ் சஞ்சரித்துக்கொண் டிருக்கும் பஞ்ச 
வடி சேர்ந்து , வெகு பராக்கிரமசாலியாகிய தமது தம்பி 
லக்ஷ்மணரைப் பார்த்து " மகரிஷி அகஸ்தியர் குறித்த 
இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் . எப்பொழுதும் மலர்ந் 
திருக்கும் மரங்களடர்ந்த பஞ்சவடி இதுதான் . நீ காட் 
டில் வெகு சாமர்த்தியமாகப் பழகியவனாயிற்றே . நன்றாக 

நான்கு பக்கங்களிலேயுஞ் சுற்றிப்பார் . 
பஞ்சவடியில் 
இடம் பார்த்தல் , நமக்கு ஆச்சிரமம் ஒன்று ஏற்படுத்த எவ் 

விடம் உனக்குப் பிடிக்கிறது ? அதை 
ஆராய்ந்து சொல் . எவ்விடத்தில் நீயும் நானும் சீதையும் 
சந்தோஷமாக வசிக்கலாமோ , எவ்விடத்தில் பூஞ்சோலை 
கள் நன்றாக அமைந்து சலம் சமீபமாகவும் இடம் 
பார்ப்பதற்கு வெகு அழகாகவும் இருக்கிறதோ , எவ் 
விடத்தில் நமக்கு வேண்டிய ஸமித்து , தருப்பை , 
புஷ்பம் முதலியவைகள் . சுலபமாக நமக்குக் கிட்டுமோ 
அவ்விதமான இடத்தைப் பார் என்றார் . இவ்வண்ண 
மாக இராமர் சொல்ல லக்ஷ்மணர் கைகூப்பி வணங்கி , 
சீதை முன்பாகக் காகுத்தரைப் பார்த்து “ ஐயா காகுத் 
தரே , தாங்கள் எனக்கு யஜமானாக இருந்துகொண்டிருக்க 
நான் எக்காலத்தும் தங்களுத்தரவுப்படி உள்ளடங்கி நடக் 
கக் கடமைப்பட்டவன் . சுவயமாக ஒன்றுஞ் செய்ய எனக் 


56 


ஆரணியகாண்டம் . 


என் 


* 


கதிகாரமில்லை . ஆகையால் , தாங்களே அழகான ஒரு 
இடத்தைப் பார்த்து , இவ்விடத்தில் ஆச்சிரமம் செய் 

எனக்குக் கட்டளை யிடவேண்டும் என்றார் ... 
இவ்விதமாக மகாத்துமாவாகிய லக்ஷ்மணர் சொன்ன 
சொற்களைக் கேட்ட இராமர் வெகு சந்தோஷமடைந்து , 
கொஞ்சநேரம் ஆராய்ந்து , எல்லா வளங்களும் பொருந் 
திய பிரதேச மொன்றைப் பார்த்து வைத்துக்கொண்டு 
அவ்வழகான இடத்துக்கு லக்ஷ்மணரை அழைத்துப் 
போய் , அவர் கையைத் தமது கையால் பற்றி , ஆச் 
சிரமம் ஏற்படுத்தும் விஷயமாக , " இவ்விடம் சமமாயும் 
வெகு அழகாயும் மலர் மரங்களால் சூழப்பட்டும் இருக் 
கிறது . ஆகையால் , இவ்விடத்திலே நாம் வசிக்க ஓர் 
ஆச்சிரமத்தை நீ செய் . சூரியன்போல் விளங்கிக்கொண்டு 
வெகு மனோகரமாகக் கந்தம் வீசும் தாமரைப் புஷ்பங்கள் 
நிரம்பிய தாமரையோடை ஒன்று சமீபத்தில் இருக்கிறது . 
அன்றியும் பரிசுத்தரான - அகஸ் தியமுநிவர் சொன்ன 
வாறு இங்கே மணம்பொருந்திய மலர்கள் நிரம்பிய மரங்க 
ளடர்ந்தும் , அன்னங்களும் , காரண்டவங்களும் , சக்கரவா 
கங்களும் விளையாடப்பெற்றும் , மான்கூட்டங்கள் நிறைந் 
தும் விளங்குகின்ற அழகான கோதாவரிநதியும் இதோ 
தான் ஓடுகிறது . அது வெகு தூரமுமன்று ; வெகுசமீபமு 
மன்று . மநோகரமாகச் சப்திக்கும் மயில்கள் பொருந்தி 
யும் , உன்ன தமாயும் , அநேக குகைகள் நிரம்பியும் , புஷ் 
பித்துள்ள அநேக விருக்ஷங்கள் சூழ்ந்தும் இருக்கும் பல 
குன்றுகள் இதோ நம்மைச் சுற்றிநிற்கின்றன . ஆங்காங்கு, 
காணப்படும் தங்கம் , வெள்ளி, தாமிரங்களின் பொடிக 
ளால் இக்குன்றுகள் அநேக வருணங்களால் கோலமிட்டு 
அலங்கரிக்கப்பட்ட யானைகள் போல் தோற்றுகின்றன . 
இங்கிருக்குங் காடு ஆச்சா , பனை , தமாலம் , பேரீச்சு , 
பலா , மா , நீவாரம் , வேங்கை , புன்னை , கட்டிமா , அசோ 
கம் , திலகம் , சம்பகம் , தாழை , சந்தனம் , ஸ்பந்தனம் , 


15 - ம் சருக்கம் . 


57 


பர்ண சாலை 


கடம்பு , பனஸம் , எலுமிச்சை , தவம் , அசுவகர்ணம் , 
கருங்காலி , அரசு , முண்முருக்கு , பாதிரி முதலிய விரு 
க்ஷங்கள் அடர்ந்து புதரோடு கொடிகள் படர்ந்திருக் 
கிறது . இது வெகு புண்ணியமான இடம் ; மிக்க அழகு 
வாய்ந்தது ; அநேக பறவைகளும் மிருகங்களும் நிறைந் 
திருக்கின்றது . இங்கே நான் இந்தப் பக்ஷியுடன் ( ஜடாயு ) 
வசிப்பேன் என்றார் . 
இராமர் அம்மொழி புகலலும் பகைவரைவெல்லும் 

பராக்கிரமமுள்ள வலிமிகுந்த லக்ஷ்மணர் 

வெகு சீக்கிரமாகத் தமது தமையனார் 
கட்டல் . 

வசிப்பதற்காக ஓர் ஆச்சிரமத்தை அவ்வி 
டத்தில் அமைத்தனர் . நன்றாக மண்சுவரெடுத்து , உயர்ந்த 
மூங்கில்களால் அழகான பலமுள்ள கம்பங்கள் நாட்டி , 
அரசங்கிளைகளைப் பரப்பிப் பலமாக நாரால் கட்டி , நாண 
லாலும் விழலாலும் இலைகளாலும் நெருக்கமாக வேய்ந்து , 
தரையைச் சமமாகநிரவி , ஒரு விசாலமான அழகிய பாண 
சாலையைத் தமது தமையனாராகிய இராகவர் வசிக்கும் 
பொருட்டு ஒருநொடியில் மகா பலசாலியாகிய லக்ஷ்மணர் 
கட்டிமுடித்தார் . அது ஒப்பற்ற வனப்புடையதாக விளங் 
கிற்று . அதன் பின் லக்ஷ்மணர் கோதாவரிந்திக்குச்சென்று 
அதில் ஸ்நானஞ் செய்து தாமரைப் புஷ்பங்களையும் 
பழங்களையும் பறித்துப் பர்ணசாலைக்குத் திரும்பிவந்தார் . 
பின்னர் அதற்கு லக்ஷ்மணர் புஷ்பங்களால் வாஸ்து 
பூசை செய்து , சாஸ்திரப்பிரகாரம் தாங்கள் அவ்விடத் 
தில் க்ஷேமமாக வாசம்பண்ணுவதற்காகச் செய்யவேண் 
டிய சடங்குகளைச் செய்து முடித்து , இராமரை அழைத்து 
வந்து தாம் அமைத்த ஆச்சிரமத்தைக் காண்பித்தார் . 
அவ்வாறு கட்டி முடித்த அழகிய பர்ணசாலையைச் சீதை 
யுடன் இராமர் பார்த்து ஆனந்தக்கடலில் அமிழ்ந்தார் . 
தமது புஜங்களால் லக்ஷ்மணரைத்தழுவி வெகு பிரியமாக 
வும் கம்பீரமாகவும் அவரைப்பார்த்து இராகவர் “ தம்பீ , 

8 


58 


ஆரணியகாண்டம் . 


நீ இன்று மிகப் பெரியகாரியத்தைச் செய்து முடித்தாய் . 
அதனால் நான் வெகு திருப்தியடைந்தேன் . அதற்குக் 
கைம்மாறு எனது ஆலிங்கனமென்றே எண்ணி நானுன் 
னைத் தழுவிக்கொண்டேன் . இவ்வண்ணம் இங்கிதமறிந்து , 
நன்றியறிந்து , தருமமறிந்து , நடக்கும் உன்னைத் தனது 
குமாரனாகப்பெற்ற எனது தந்தை இறந்துவிட்டாரென்று 
சொல்லத்தகாது எனப் புகழ்ந்துகூறினர் . 

திருவை வளர்க்கும் இராமர் லக்ஷ்மணரை நோக்கி 
இவ்வாறு சொல்லி அநேக பழங்கள் நிரம்பிய அவ்விடத் 
தில் வெகு சுகமாகத் தமது ஐம்புலன்களையுமடக்கி வசித் 
தார் . அந்தத் தருமாத்துமா அப்பஞ்சவடி யாச்சிரமத் 
தில் சீதையும் லக்ஷ்மணரும் சிசுரூஷைபண்ண ஸ்வர்க்க 
லோகத்தில் இந்திரன் வகிப்பதுபோலக் கொஞ்சக்காலம் 
வாசஞ்செய்தார் . 


பதினாறாஞ்சருக்கம் . 
ஒருநாள் பிராதக்காலத்தில் ஸ்நானம் பண்ணக் கோதாவரிக்குச் 
சென்றபொழுது லஷ்மணர் அக்காலத்து ஹேமந்தருதுவை 
வருணித்தல் ; இராமர் பர தரைப்பார்க்க ஆசைப்படல் . 


மகாத்துமாவாகிய இராமர் அங்கே சுகமாக வசித்துக் 
கொண்டிருக்கும்பொழுது சரத்காலங்கழிந்து ஹேமந்த 
ருது தொடங்கிற்று . அக்காலத்தில் ஒருநாள் இரவுகழிந்து 
பொழுதுவிடியும் வேளையில் பிராதக்காலஸ்நானத்திற்காக 
இரகுநந்தனர் அழகான கோதாவரிக்குப் போயினார் . 
சீதையோடு இராமருக்குப் பின்னர் வெகுவணக்கமாகக் 
கையில் கல்சமெடுத்துச் சென்ற லக்ஷ்மணர் இராமரைப் 
பார்த்து “ இன்சொலிறையே , தங்களுக்கு . வெகு 
ஆனந்தமானகாலம் இப்பொழுது வந்திருக்கிறது . இந்த 
ஹேமந்தருதுவால் , இவ்வருஷம் தன்னை அலங்கரித்துக் 


16 - ம் சருக்கம் . 


59 


கொண்டு வருவதுபோல் வெகு அழகாக 
பனிக்கால 

விளங்குகிறது . 
வருணனை . 

ஜனங்கள் உடம்பு இக் 
காலத்தில்தான் பனியால் வெடித்து 
வறண்டுவிடுகிறது . புவி முழுதும் பயிர் நிரம்பி இருக் 
கிறது . நீரில் படிய இக்காலத்தில் மனம் வருகிறதில்லை . 
அனலண்டை உட்காரச் சுகமாகவிருக்கும் . இக்காலத் 
தில்தான் புதுநெல் குத்தி அவ்வரிசியைக்கொண்டு ஹவிஸ் 
அமைத்து ஆன்றோர் தங்கள் பிதிரர்களையுந் தேவதை 
களையும் ஆராதித்துத் தங்கள் பாவங்களை ஒழிக்கிறார்கள் . 
நாடெங்கும் இப்பொழுதுதான் எல்லாவிதமான சம்பத்து 
களும் நிரம்பி விளங்குங் காலம் . இப்பொழுது தான் 
எங்கும் பாலும் தயிரும் நெய்யும் அதிகமாகக் கிடைக்குங் 
காலம் . இக்காலத்திற்றான் வெற்றியை விரும்பிய மன்ன் 
வர்கள் யுத்தத்திற்குப் புறப்படுவார்கள் . சூரியன் இக் 
காலத்தில் தென் திசை சென்றுவிடுகின்றமையால் வட 
திசை நெற்றியில் திலகமில்லாத பெண்ணைப்போல இருக் 
கும் . எப்பொழுதும் இயற்கையாகவே 

பனிக்கட்டிக 
ளால் நிரம்பியிருக்கும் இமயமலையும் இப்பொழுது சூரியன் 
தென் திசைசென்றுவிடுவதால் தன்பெயருக்கேற்கமுற்றும் 
பனிமலையாகவே விளங்குங்காலம் இது . . இப்பருவத்தில் 
பகலில் மத்தியான காலத்தில்தான் அலைந்து திரியச் 
சௌக்கியமாகவிருக்கும் ; சூரியகிரணம் மேலேபட இன்ப 
மாயிருக்கும் ; நடுப்பகலிலும் நிழலையும் தண்ணீரையும் 
அணுகக் கூசும் . இக்காலத்தில் எப்பொழுதும் சூரியன் 
உக்கிரமேயின்றி வெகுசாந்தமாக இருப்பன் ; பனிவிழுந்து 
கொண்டிருக்கும் ; ஊசிபோல் குத்தும் குளிர்காற்று வீசும் ; 
காடுகள் 

பனியால் அநேகமாக மனித சஞ்சாரமின்றி 
வெறுமை யடைந்து விளங்கும் . இக்காலத்தில் ஜனங்கள் 
மற்றக்காலங்களில் போல் வெட்ட வெளியில் தூங்கமுடி 
யாது . புஷ்யத்தில் உள்ள பூரண சந்திரன் இக்காலத்தில் 
உண்டாகும் 

ாகும் பனியால் ஒளி மழுங்கியிருப்பன் . குளிரதிக 


60 


ஆரணியகாண்டம் . 


மாகவிருக்கும் . இரவுகள் நீடித்திருக்கும் . சந்திரனுடைய 
அழகு சூரியனுக்காய்விட்டது ; சந்திரமண்டலம் பனி 
மூடிச் சிவந்து , - மூச்சுப்பட்டு மங்கின கண்ணாடிபோல் , 
இக்காலத்தில் பிரகாசிப்பதேயில்லை . பூரண சந்திரனை 
யுடைய இரவும் பனியால் மூடப்பட்டு , வெயிலிலலைந்து 
மேனிகறுத்த நமது சீதைபோல , தன்னழகு குன்றி 
விளங்குகிறது . எப்பொழுதும் இயல்பாகவே குளிர்ந்து 
வீசும் மேல்காற்று இப்பொழுது பனியுடன் கலந்து இரட் 
டிப்பான குளிர்ச்சியோடு வீசுகிறது. புகைக்கொப்பான 
ஆவியால் மூடப்பட்ட காடுகள் சூரியனுதயமாகுங் காலத் 
தில் கிரௌஞ்சம், சாரசம் முதலிய பறவைகள் கூவ , நன் 
றாக விளைந்த வாற்கோதுமைகளையும் , கோதுமைகளையும் 
உடையவாய் விளங்குகின்றன . பேரீந்துப் புஷ்பமளவு 
பருமனுள்ள மணிகள் நிரம்பிய கதிர்களால் நெற்பயிர்கள் 
கொஞ்சம்வளைந்து தங்கநிறமாகவிளங்குகின்றன . தூரத்தி 
லுதிக்கும் சூரியன் குளிர்ந்த பனியால் சூழப்பட்ட கிரணங் 
களால் சந்திரனைப்போல் விளங்குகிறான் . காலையில் உஷ்ண 
மின்றியும் , மத்தியானகாலத்தில் அனுபவிக்கச் சுகமான 
உஷ்ணம் பொருந்தியும் , கொஞ்சம் சிவந்தும் வெளுத்தும் 
வெயில் பூமியில் தோற்றுகின்றது . காடுகளில் பனிமூடிய 
புல்தரைகள் இளம் வெயிலில் வெகு அழகாய்ப் பிரகாசிக் 
கின்றன . காட்டானைகள் அதிக தாகத்தால் தண்ணீர் 
குடிக்க நீட்டிய துதிக்கைகளை அந்நீர் அதிக சீதமாயிருத்த 
லால் உள்ளிழுத்துக்கொள்ளுகின்றன . நீர்ப்பறவைகள் 
தண்ணீருக்குச் சமீபத்தில் உட்கார்ந்துகொண்டு , மறமில் 
லாத போர்வீரர் செருவிற்குச் செல்லக் கூசுவதுபோல , நீரி 
லிறங்கத் துணியாமலிருக்கின்றன . பூவற்றுப் பனித்துளிக 
ளாலும் ஆவியாலும் மூடப்பட்டு அசைவற்று நிற்கும் 
காட்டுமரங்கள் தூங்குவன் போலக் காணப்படுகின்றன . 
நதிகள் பனியாவியால் மூடப்பட்டும் , சத்தத்தால் ஊகித் 
தறியப்படும் சக்கரவாகப் பறவைகளை உடையவாகியும், 


16 - ம் சருக்கம் . 


61 


செய்கை . 


பனிநீரால் நனைந்த மணற் குன்றுகள் பொருந்திய கரை 
களையுடையவாகியும் விளங்குகின்றன . பனிபெய்வதாலும் , 
சூரியனுக்கு உக்கிரத்வமில்லாமையாலும் , சீதளத்தாலும், 
நிர்மலமான மலையுச்சியிலிருந்தபோதிலும் ஜலம் குடிப்ப 
தற்கு விஷம்போலிருக்கிறது . தாமரை ஓடைகள் உதிர்ந்த 
தாமரை இதழ்களையும் , மகரந்தத்தையும் , பனியால் அழுகி 
யிருக்கும் மலரற்ற காம்புகளையும் உடைமையால் கொஞ்ச 
மேனுஞ் சோபிக்கவேயில்லை . இப்போது புருஷசிம்ம 
மாகிய பரதர் வெகு துயரப்பட்டுக்கொண்டு தங்களிடம் 

வைத்திருக்கும் அன்பால் நகரத்திலிருந்து 
பரதர் கொண்டே தவம் புரிந்து கொண் 

கொண்டிருக் 
கிறார் . அவர் இராச்சியத்தையும் தனக் 
குரிய மரியாதையையும் பலவிதபோகங்களையும் வெறுத்து 
விட்டு , அரிய தபசியாக , நியமமான ஆகாரத்தைப் புசித்து , 
குளிர்ந்திருக்கும் வெறுந்தரையில் படுத்துத் தனது வாழ் 
நாட்களைக் கழிக்கிறார் . அவரும் இதேகாலத்தில் எழுந்து 
தமது குடிகள் சூழ ஸ்நானம்பண்ணும்பொருட்டுச் சரயு 
நதிக்குப் போய்க்கொண்டிருக்கலாம் . வெகு சௌக்கியமாக 
வளர்க்கப்பட்ட மெல்லிய இயல்பையுடைய பரதர் எவ் 
விதமாக இப்பொழுது குளிர்ந்த சலத்தில் விடியற்கா 
லத்தில் ஸ்நானம் பண்ணுவாரோ தெரியவில்லை . கமல 
விதழ்போன்ற கண்கள்பொருந்தி , வெகுபராக்கிரமசாலி 
யாய் , நீலவருணராய் , தொந்தியில்லாது கம்பீரமாய் விள 
ங்கிக்கொண்டு , தருமத்தை நன்றாகவறிந்து , உண்மையே 
பேசிக்கொண்டு , ஒருவித கெட்டகாரியமும் செய்யாமல் 
நடுங்கிக்கொண்டு , தமது ஐம்புலன்களையும் அடக்கி , எல் 
லாரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசிக்கொண்டு , 
நீண்டகைகள் பொருந்தி , பகைவரை அடக்கும் திற 
லுள்ள பரதர் இராச்சியா திபோகங்கள் எல்லாவற்றையும் 
துறந்து , முற்றிலும் தங்களிடமே பிரீதியை வைத்துவிட் 
டார் . நாட்டிலிருந்துகொண்டே காட்டிலிருந்து தவம் 


62 


ஆரணியகாண்டம் . 


மன்ன்வரை 


புரியுந் தங்களைப் பரதர் தமது தவத்தால் பின்பற்று 
கிறபடியால் அவர் தமக்குக் கிடைக்கவேண்டிய சுவர்க்க 
லோகத்தை முன்னரே தேடிக்கொண்டார் . உலகத்தில் 
மனிதர்கள் விசேஷமாகத் தங்கள் தந்தைகள் குணத்தைக் 
கொள்ளாமல் தங்கள் தாயர்களுடைய குணத்தையே 
கொள்ளுகிறார்களென்று பிரசித்தமாக வழங்கிவரும் உலக 
வசனமானது பரதரிடம் பொய்யாகிவிட்டது . தசரத 

நாயகராகவும் பரதரைக் குமாரராகவும் 
உடைய நமது தாய் கைகேயிக்குமட்டும் இந்தக் கொடிய 
எண்ணம் எவ்விதமாக உதித்தது என்றனர் . 

வெகு தர்மிஷ்டராகிய லக்ஷ்மணர் அன்பால் இவ் 
வாறு பேச , இராமர் தாய்மேல் சொல்லிய குற்றத்தைச் 
சகிக்கமுடியாமல் அவரைப்பார்த்து “ தம்பீ , நீ நமது 
இளையதாயான கைகேயியை ஒருபொழுதும் நிந்திக்க 
லாகாது . இக்ஷ்வாகு வம்சத்தின் கொழுந்தாகிய பரத 

னைப்பற்றி இன்னும் வேண்டியமட்டுஞ் 
இராமர் பர தரை 
நினைத்துத் 

சொல் . காட்டில் தவம்புரிந்து வசிப்பதில் 
துக்கித்தல் . 

என் மனமெவ்வளவோ தைரியமாக இரு 
ந்தபோதிலும் , பரதனிடத்துள்ள அன்பினால் என் புத்தி 
மயங்குகின்றது . அவனுடைய பிரியமாயும் , மதுரமாயும் , 
மனோகரமாயும் , அமிருதத்துக் கொப்பாயும் , மனத்தைச் 
சாந்தப் படுத்திவைப்பதில் அதிக ஆற்றலுடையவைக 
ளாயும் உள்ள வசனங்கள் என் மனத்தில் இருக்கின்றன . 
மகாத்துமாவாகிய பரதனையும் நமது வீரனான சத்துருக் 
கனனையும் நான் எப்பொழுது உன்னுடன் காணப்போ 
கிறேன் என்று இவ்விதமாகக் கூறித் துயரப்பட்டுக் 
கொண்டே கோதாவரி நதிசேர்ந்து தமது தம்பியோடும் 
சீதையோடும் ஸ்நானம் முதலியவைகளைச் செய்து முடித் 
தார் . பிறகு அவர்கள் தீர்த்தத்தால் தங்கள் பிதிரர்கள் 
ளுக்கும் தேவதைகளுக்கும் செய்யவேண்டிய தர்ப்பணங் 
களைச் செய்துமுடித்து உதயஞ்செய்த சூரியனையும் மற் 


17 - ம் சருக்கம் . 


63 


றத்தேவதைகளையும் விதிப்பிரகாரம் ஸ்தோத்திரம் பண் 
ணினார்கள் . சீதையைத் தம்பக்கத்தில் வைத்துக்கொண்டு 
லக்ஷ்மணருடன் ஸ்நானம் செய்து திரும்பின் இராமர் 
நந்திபகவானை முன்னிட்டுக்கொண்டும் பார்வதிதேவி 
யைத் தமது பக்கத்தில் வைத்துக்கொண்டும் ஸ்நானம் 
செய்துவரும் ருத்திரமூர்த்திபோல் விளங்கினார் . 


பதினேழாஞ்சருக்கம் . 
பஞ்சவடியில் சூர்ப்பணகை இராமாதிகளைச் சந்தித்தல் . 


இராமர் சீதை லக்ஷ்மணர் மூவரும் கோதாவரி 
5 தியில் ஸ்நானஞ் செய்துவிட்டுத் தங்களாச்சிரமத்துக் 
குத் திரும்பிச் சென்றார்கள் . ஆச்சிரமஞ் சேர்ந்து , இராமர் 
தாம் செய்யவேண்டிய காலைக்கடன்களைச் செய்து முடித் 
துப் பர்ணசாலையுள் நுழைந்தார் . அவர் அவ்விடத்தில் 
மகரிஷிகள் ஆராதிக்கத் தமது தம்பி லக்ஷ்மணரோடு 
அனேக விஷயங்களைப்பற்றிப் பேசிக்கொண்டிருந்தார் . 
சீதாதேவியுடன் இராமர் தமது ஆச்சிரமத்தில் வீற்றி 
ருந்தது , சித்திரையோடு சந்திரன் கூடியிருந்ததுபோல் 
விளங்கிற்று . அவ்விதமாக அவர் பேசிக்கொண்டிருந்த 
காலத்தில் அரக்கி யொருத்தி தற்செயலாக அவ்வி 
டம் வந்தாள் . தசக்கிரீவன் தங்கையாகிய சூர்ப்பணகை 
அகன்ற மார்பும் , அழகிய புஜங்களும் , தாமரையிதழ் 
போன்ற கண்களும் , முழங்கால்வரையில் தொங்கும் 

கரங்களும் உடையவராய் அதிகமாக நின் 
சூர்ப்பணகை 

றொளிரும் முகத்துடன் வீற்றிருந்த தே 

வர்க்கொப்பான இராமரைக் கண்டாள் . 
அவருடைய யானை போன்ற நடையும் , சடைமுடியும் , 
அழகும் , பலமும் , இராஜ லக்ஷணங்களும் , குவளை நிற 
மும் , அன்ங்கனது சாயலும் , இந்திரனுக்கொப்பான 


வரவு . 


64 


ஆரணியகாண்டம் . 


| 


வன் 


வலியும் அவள் மனத்தைக் கவர்ந்தன . இவளுக்கும் 
அவருக்கும் எவ்வளவு தூரம் ? அவரது சுமுகமெங்கே ? 

இவளது துர்முகமெங்கே ? அவரது குறு 
சூர்ப்பணகை வயிறெங்கே ? இவளது 

சரிந்த 
வர்ணனை . 

பெருத்த வயிறெங்கே ? அவரது நீண்ட 
பெரிய கண்களெங்கே ? இவளது விகாரமான கண்களெங் 
கே ? அவருடைய அழகிய குஞ்சியெங்கே ? இவளது 
சிவந்து விரிந்த கூந்தலெங்கே ? கண்டோர் மனத்தைக் 
கவரும் அவரது வனப்பெங்கே ? எல்லாரும் நடுங்கத்தக்க 
இவளது கோரமான உருவெங்கே ? அவரது இனியகுரல் 
எங்கே ? இவளது பயங்கரமான குரலெங்கே ? அவரது 
இளமையெங்கே ? இவளது மூப்பெங்கே ? அவரது இனிய 
பிரிய வசனமெங்கே ? இவளது 

சொல்லெங்கே ? 
அவரது அறநெறியெங்கே ? இவளது மறநெறியெங்கே ? " 
இராமரோ அழகுள்ள சுந்தரபுருஷர் . சூர்ப்பணகையோ 
வெகு விகாரமான அரக்கி . இவ்வளவு வித்தியாசங்கள் 
காமத்தால் கட்டுண்டவர்களுக்குத் தோற்றுமா ? ஆகை 
யால் , சூர்ப்பணகை இராமரைக்கண்டு மயங்கி , அவரை 
நோக்கிச் “ சடைமுடிதரித்துத் தவவேடம்பூண்டு - வில் 
லேந் திக்கொண்டு மனைவியுடன் ராக்ஷசர்கள் சஞ்சரிக்கும் 
இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறீர் ? நீர் வந்தகாரண 
மென்ன ? அதின் உண்மையை எனக்குச் சொல்லவேண் 

என்று வினாவினள் . இவ்வாறு அரக்கியாகிய 
சூர்ப்பணகை தம்மைக்கேட்கவே , எல்லாவிஷயங்களையும் 
நேரியனவாக எண்ணுங் குணமுள்ள இராமர் அவளைப் 
பார்த்து 

இந்திரனுக்கொப்பான பராக்கிரமம் பொருந் 
திய தசரதர் என்ற மன்னவரொருவரிருந்தார் . 
அவருடைய மூத்தகுமாரன் . என்னை இராமன் என்று 
சொல்லுவார்கள் . அதோ இருக்கிறாரே அவர் என் 
தம்பி லக்ஷ்மணர் . எப்பொழுதும் என்னைச்சார்ந்து நிற் 
பவர் . இவள் 

இவள் என் மனைவி ; சீதை இவள் பெயர் . 


! 


டும் " 


நான் 


17 - ம் சருக்கம் . 


65 


நாங்கள் எங்கள் தாய் தந்தையர்கள் உத்தரவுப்படி அறம் 
வளர்க்க இக்காட்டிற்கு வந்திருக்கிறோம் . நீ யார் என்று 
அறிய விரும்புகிறேன் . நீ யார் மகள் ? உன் பெயர் யாது ? 
நீ யாரைச் சேர்ந்தவள் ? மனோகரமான உருவமுடைமை 
யால் நீ அரக்கிபோலும் . நீ இங்கு வந்தகாரண மென்ன ? 
அதை உள்ளபடி சொல்லவேண்டும் என்று கூறினர் . 
இதைக்கேட்டுக் காமத்தால் வருத்தப்பட்டுக்கொண் 

டிருந்த சூர்ப்பணகை இராமரைப்பார்த்து 
சூர்ப்பணகை கேளும் இராமரே , நானுண்மையைச் 
இராமரைக் 

சொல்லுகிறேன் . நான் சூர்ப்பணகை 
கணவனாகும்படி 
கேட்டது . என்னும் அரக்கி . இஷ்டப்படி உருவங். 

கொள்ளுஞ் சக்தி எனக்குண்டு . பார்ப் 
பவர்கள் உள்ளத்தை நடுங்கச் செய்துகொண்டு நானி 
ந்தக்காட்டில் தனிமையாக எப்பொழுதும் சஞ்சரிப்ப 
வள் . இராவணன் என் தமையன் . அவன் 

அவன் வெகு 
பலசாலி ; 

அரக்கர்களுக்கெல்லாம் இறைவன் . அவ் 
வீரன் விசிரவசுவுடைய குமாரன் . அவனைப்பற்றி நீங்கள் 
கேள்விப்பட்டிருக்கலாம் . எப்பொழுதும் தூங்கிக்கொண் 
டேயிருக்கும் மகாபலம் பொருந்திய கும்பகர்ணனும் , 
ராக்ஷசகுலத்தில் பிறந்தும் வெகு தர்மாத்துமாவாய் 
ராக்ஷச குணமேயில்லாத விபீஷணனும், போரில் கீர்த்தி 
பெற்ற கரனும் , தூஷணனுமாகிய இவர்களெல்லாரும் 
என் சகோதரர்கள் . 

இவர்கள் எல்லாரையும் 
விட்டுவிட்டு 

என்னிஷ்டப்படி சஞ்சரிக்க வல்லவள் . 
இராமரே , நான் தங்களைக் கண்டமாத்திரத்தில் தாங்கள் 
எனக்குப் புருஷனாகவேண்டுமென்று எண்ணங்கொண்டு 
தங்களிடம் வந்திருக்கிறேன் . நான் வெகு பலமுள்ள 
வள் . என்னுடைய மகாபலத்தால் என்னிஷ்டப்படி எங் 
கும் சஞ்சரிக்கவல்லவள் , என்றென்றைக்கும் என் கணவரா 
கத் தாங்கள் ஆகவேண்டும் . சீதை உங்களுக்கு என்னசெய் 
யப்போகிறாள் . வெகு விகாரமும் அவலக்ஷணமுமுள்ள 


எ 


நான் 


66 


ஆரணியகாண்டம் . 


சீதை உங்களுக்குச் சரியான மனைவியல்லள் . நான் தான் 
தங்களுக்கு ஏற்றமனைவி . ஆகையால் நீங்கள் என்னை மனைவி 
யாக ஒப்புக்கொள்ளுங்கள் . மகா விகாரமுள்ளவளும் , 
கெட்டவளும் , குரூபியும் , சரிந்தவயிறுள்ளவளும் , மனி 
தப்பிறப்பினளுமான் இச்சீதையைத் தங்களுடைய தம்பி 
லக்ஷ்மணனுடன் சேர்த்து நான் புசித்துவிடுகிறேன் . 
அதன்பிறகு என்கணவரே , அநேக மலைகளின் சிகரங்களை 
யும் அநேக அரணியங்களையும் என்னுடன் கூடப் பார்த்துக் 
கொண்டு தாங்கள் சுகமாகச் சஞ்சரிக்கலாம் " என்றனள் . 

மயக்கங்கொண்ட சூர்ப்பணகை இவ்வாறு சொல்லப் 
பேசுவதில் வெகுசமர்த்தரான இராமர் சிரித்து அவ்வரக்கி 
யைப்பார்த்துச் சொல்லத்தொடங்கினார் . 


பதினெட்டாஞ்சருக்கம் . 

சூர்ப்பணகை 
மூக்குங் காதும் அறுபட்டது . 


இவ்வண்ணம் காமவலையில் கட்டுண்டு பேசின சூர்ப் 

பணகையைப்பார்த்து இராமர் சிறிதுமுறு 
இராமர் கூறிய 

வலித்துப் பரிகாசமாகக் கூறலுற்றார் : 
மறுமொழி . 

“ மெல்லியலே , நான் கல்யாணமானவன் . 
இவள் என் மனைவி . உன்னைப்போன்ற மங்கையர்கள் 
மாற்றவளைக்கண்டால் சகியார்கள் . என் தம்பி லக்ஷ்மணன் 
மிகநல்லவன் ; அழகுள்ளவன் ; நல்லபாக்கியவான் . அவனு 
க்கு மனைவியில்லை. அவன் அதிபலசாலி . அவன் மனைவியாற் 
பெறும் இன்பத்தை அறியான் ; சிறுபிராயத்தான் . உன்னு 
டைய அழகான உருவத்துக்கு அவன் தான் சரியான புரு 
ஷன் . ஆகையால் மேருமலையைச் சூரியனுடைய கிரணம் 
போய் அடைவதுபோல நீ அவனைப் புருஷனாக அடைக் 
தால் சக்களத்தி பயமில்லாமல் இருக்கலாம் . " இவ்வாறு 


18 - ம் சருக்கம் . 


6 / 


இராமர் சொல்லவே , காமத்தால் மோகித் திருந்த சூர்ப் 
பணகை உடனே அவரை விட்டுவிட்டு விரைவாக லக்ஷ் 
மணரிடமோடி அவரைப்பார்த்து “ வெகுவழகான உருவம் 
சூர்ப்பணகை 

படைத்த தங்களுக்குத் தகுந்த மனைவி 
ல ஷ் மணரை நானொருத்தியே . தாங்களும் என்னுடன் 
வரித்தது . 

சுகமாகத் தண்டகையின் இடமெங்கும் சஞ் 
சரிக்கலாம் ” என்று சொன்னாள் . இவ்விதமாகத் தம்மைப் 
பார்த்துச் சூர்ப்பணகை சொல்ல , பேசுவதில் சமர்த்த 
ராகிய லக்ஷ்மணர் புன்னகைசெய்து அவளை நோக்கி 

தாமரைபோன்ற அழகான நிறமுள்ள 
லக்ஷ்மணர் கூறிய 
மறுமொழி. 

மாதே , நான் சுவதந்தரம் உள்ளவனல் 

லன் . என் தமையனாருடைய தாஸன் . 
தாஸபூதனான எனக்கு நீ மனை வியாகுவது நன்றாகவிருக்க 
வில்லை . மிக்க சிறுபெண்ணாகிய நீ உன் மனோரதங்களை 
நிறைவேற்றிக்கொள்ள விரும்பின் வெகு பாக்கியசாலி 
யான என் தமையனாருடைய மனைவி யாகிவிடு . அதி 
குரூபியும் , கெட்டவளும் , அழகற்றவளும் , சரிந்தவயிறுள்ள 
வளும் , கிழவியுமாயிருக்கிற சீதையை அவர் கைவிட்டு 
உன்னையே மணம்புரிவார் . நிகரற்ற நேரிழையே , வரு 
ணிக்க 

முடியாத அழகமைந்தவளே , கொஞ்சமாவது பகுத் 
தறிவுள்ள ஒருவன் , இவ்வித சிலாக்கியமான வடிவத்தைத் 
தனக்கு வேண்டாமென்று தள்ளிவிட்டு மனிதசாதியில் 
பிறந்த மாதினிடத்திலும் அன்புவைப்பானா ” என்று கூறி 
னர் . இதுபரிகாசம் என்றறியும் புத்தியில்லாத , சரிந்த 
வயிறுடைய அக்கொடிய ராக்ஷசி அவர்சொன்னசொல்லை 
உண்மையென்றெண்ணிக் காதலால் மயங்கிச் சீதாதேவி 
யுடன் பர்ணசாலையில் உட்கார்ந்திருந்த , தெவ்வரை 
அடக்கும் திறலுடைய , நிகரற்ற பராக்கிரமமுள்ள இராமரை 
| நாடிச்சென்று அவரைநோக்கி “ இந்த அழகற்ற , கெட்ட 
நடக்கையுள்ள , சரிந்தவயிறுள்ள கிழவியை மனைவியாக 
அடைந்திருக்கிறபடியால் தாங்கள் என்னிடம் அன்பற் 


66 
68 


ஆரணியகாண்டம் . 


கொல்ல 


றிருக்கிறீர்கள் . மனுஷியாகிய இப்பேதையை நானிதே 
தாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கப் புசித்துவிடுகிறேன் . 
அதன் பிறகு சக்களத்தி பயமின்றி நான் தங்களுடன் கூடச் 
சுகமாக வசிக்கிறேன் என்று சொல்லி , எரிகிற அக்கினி 

போன்ற கண்ணையுடைய அவ்வரக்கி வெகு 
சூர்ப்பணகை கோபத்துடன் உரோகிணி நக்ஷத்திரத்தை 
சீதையைக் 

ஒரு தூமகேது சீறிச் செல்லுவதுபோல 
மான் போன்ற பார்வையுடைய சீதையை 

நோக்கி ஓடினாள் . காலபாசத்துக்கொப் 
பாக அவ்வாறு ஓடிவருவம் அரக்கியை வலிமிகுந்த 
இராமர் தடுத்து வெகு கோபங்கொண்டு லக்ஷ்மண 
ரைப்பார்த்து " லக்ஷ்மணா, கொடிய குணமுள்ள துஷ்டர் 
களுடன் விளையாடல் ஒருபொழுதும் கூடாது . சீதையி 
னுடைய உயிருக்கு நாசம்வரப் பார்த்தது . குரூபியும் , 
கொடியவளும் , மதம் பிடித்தவளும் , வயிறு பெருத்த 
வளுமான இந்த ராக்ஷசியை உருவங் குலைத்துவிடு 
என்றார் . இராமர் அவ்வாறு சொல்ல , லக்ஷ்மணர் சூர்ப் 
பணகையைப் பார்த்து வெகு கோபங்கொண்டு 

கத்தியை எடுத்து அவளுடைய காதுகளை 
சூர்ப்பணகை 

யும் மூக்கையும் அறுத்துவிட்டார் . தனது 
மூக்கும் காதும் 
வெட்டுண்டது . மூக்கும் காதும் வெட்டுண்டவுடன் சூர்ப்ப 
வெகு பயங்கரமாகக் 

கதறிக் 
கொண்டு தான் வந்தவழியாகவே காட்டுக்குள் ஓடினாள் . 
மகா கோரமுள்ள அவ்வரக்கி அங்கபங்கமடைந்தவுடன் 
தேகமெல்லாம் இரத்தம் வழிந்தோட மழைகாலத்தில் 
மேகமொலிப்பதுபோலச் சத்தமிட்டுக்கொண்டு 

தனது 
கைகளை மேலே உயர்த்திக்கொண்டு காட்டில் புகுந்தாள் . 
அதன் பிறகு அவள் கரன் என்ற தனது தமையனிருந்த 
ஜனஸ்தானத்துக்குச்சென்று ராக்ஷசர்கள் சூழச் சபையில் 
பயங்கரமாக விளங்கிக்கொண்டிருந்த அவன் முன்பாக ஆகா 
சத்திலிருந்து இடிவிழுவதுபோலப் போய் விழுந்தாள் . 


தமது 


ணகை 


19 - ம் சருக்கம் . 


69 


அதன் மேல் அவள் பயத்தாலும் மோகத்தாலும் மூர்ச்சை 
யடைந்து அதுதெளிந்தவுடன் , அவனுக்கு , சீதா லக்ஷ் 
மணர்களோடு இராமர் பஞ்சவடியில் வந்திருப்பதையும் 
தான் அங்கபங்கமடைந்த கதையையும் தன்மேல் இரத்த 
மோடும் வகையையும் மற்றெல்லாச் சமாசாரங்களையும் 
தெரிவித்தாள் . 


பத்தொன்பதாஞ்சருக்கம் . 
இராமரைக்கொல்லக் கரன் பதினான்கு ராக்ஷசத் 

தலைவர்களை அனுப்பியது . 


கான் 


மாக 


உருவங்குலைந்து , இரத்தம் பெருகிக்கொண்டு , தன் 
முன் கதறிக்கொண்டு வந்துவிழுந்த தனது தங்கையாகிய 

சூர்ப்பணகையைக் கரன்பார்த்து மனங் 
மூக்கும் காதும் கொதித்து ‘ எழுந்திரு ; உனது பயத்தை 
வெட்டினது 

யும் கலக்கத்தையும் விட்டு விடு ; இவ்வித 
யார் என்று 
வினாவியது . 

நீயாரால் உருக்குலைக்கப்பட்டாய் 

என்பதைத் தெளிவாகச் சொல்லு . ஒரு 
வருக்கும் எவ்வித உபத்திரவமுஞ் செய்யாமலிருந்த விஷ 
முடைய கிருஷ்ணசர்ப்பத்தின் வாயில் விளையாட்டாக 
விரலிட்டவன் எவன் ? எவன் இவ்விதமாகத் தனது 
கழுத்தில் காலபாசத்தை வேண்டுமென்று மாட்டிக் 
கொண்டு அடுத்த நிமிஷத்தில் தனக்கு வரப்போகிற 
தீமையை அறியாமலிருக்கிறான் ? எவன் இன்று உன்னை 
இவ்வாறு செய்து உத்தமமான விஷத்தைப் பானம்பண்ணி 
னான் ? பலமும் பராக்கிரமமும்பொருந்தி , வேண்டிய உருக் 
கொண்டு , இஷ்டமான இடத்தில் சஞ்சரித்துக்கொண்டு , 
யமனுக்கொப்பாக விருக்கும் நீ இவ்வித அவஸ்தையை 
யாரால் அடைந்தாய் ? தேவர்கள், கந்தர்வர்கள் , மகாத்து 
மாக்களான இருஷிகள் ஆகிய இவர்களுள் மகாவீரியம் 
பொருந்திய யாவன் உன்னை இவ்வாறு அங்கபங்கம் 
பண்ணினான் ? இவ்வுலகத்தில் எனக்குக் கெடுதல் செய்யத் 


70 


ஆரணியகாண்டம் . 


தக்கவன் ஒருவனுமில்லை. பாகாசுரனை வதை செய்து ஆயி 
ரங் கண்கள் படைத்திருக்கும் இந்திரனானாலும் இருக்கட் 
டும் . அவனை நீருடன் கலந்திருக்கும் பாலைப் பிரித்து 
அன்னப்பறவை பானம் பண்ணுவது போல , யமனுக் 
கொப்பான என் பாணங்களால் பிடித்திழுத்து வதைக்கி 
றேன் . என் பாணத்தால் மார்பு பிளக்கப்பட்டு யுத்தத் 
தில் என்னால் கொல்லப்பட்ட அவன் தேகத்திலிருந்து 
குமிழியிட்டோடும் இரத்தத்தைப் பூமியானது இன்று 
குடிக்கட்டும் . அவன் இன்று என்னால் யுத்தத்தில் அடி 
பட்டுமாள அவன் சவத்தைப் பறவைகள் கூட்டங்கூட்ட 
மாக உட்கார்ந்துகொண்டு சந்தோஷமாகக்கிழித்துப் புசிக் , 
கட்டும் . என்னால் இந்தக்கேடு செய்யப்படுபவனை யுத்தத் 
தில் தேவர்கள் , கந்தர்வர்கள் , பிசாசர்கள் , ராக்ஷசர்கள் 
ஒருவராலும் காப்பாற்ற முடியாது . ஆகையால் , மெல்ல 
வாக நீ தெளிவடைந்தவுடன் எந்தத் துஷ்டன் இவ் 
வாறு உன்னைக் காட்டில் அவமானப்படுத்தினான் என் 
பதைத் தெரிவி " என்றான் . 

இவ்விதமாக வெகு கோபத்தோடு தனது தமையன் 
மொழிந்ததைச் சூர்ப்பணகை கேட்டு , கண்ணுங்கண்ணீரு 
மாக அவனைப்பார்த்துச் சொன்னாள் : - " யௌவனமான 

மிக அழகிய உருவமுள்ளவர்களாய் , மகா 
சூர்ப்பணகை 
ராமலக்ஷ்மணர் பலசாலிகளாய் , தாமரைபோல விசால 
கள் என்றது . 

மான கண்களுடையவர்களாய் , மரவுரியும் 
மான்தோலும் உடுத்து , பழங்களையுங் கிழங்குகளையும் 
புசித்து , வெகுபரிசுத்தர்களாய், ஐம்புலன்களையுமடக்கித் 
தருமத்தை நடத்தும் தபசிகளாய் , கந்தர்வ மன்னவருக் 
கொப்பானவர்களாய் , ராஜலக்ஷணங்கள் அமைந்த தசரத 
ருடைய குமாரர்களான இராமலக்ஷ்மணர்களென்ற இர 
ண்டு சகோதரர்கள் இப்பொழுது இக்காட்டில் வந்திருக்கி 
றார்கள் . அவர்கள் தேவர்களோ அல்லது மனிதர்களோ 
என்பதையான் அறியேன் . எல்லாவிதலக்ஷணமுமமைந்து 


19 - ம் சருக்கம் . 


71 


கரன் ராம 


எல்லாவித நகைகளும் பூண்டிருக்கும் ஒரு அழகான 
சிறுபெண் அவர்களுடனிருக்கிறாள் . அந்தப் பெண்ணின் 
நிமித்தம் அவர்களால் நான் அநாதையாய் நெறிநீங்கி 
அலையும் - ஒருபெண்போல அவமானம் அடைந்தேன் . 
தீயநெறியில் ஒழுகும் அந்தப்பெண்ணையும் அவர்களையும் 
சண்டையில் கொன்று அவர்களுடைய இரத்தத்தை நான் 
நுரையுடன் குடிக்க விரும்புகிறேன் . இதுதான் என் முதல் 
கோரிக்கை . அண்ணா , நீதான் இதை நிறைவேற்றிவைக்க 
வேண்டும் ; அம்மூவர்களுடைய இரத்தத்தையும் சண்டை 
யில் நான் குடிக்கவேண்டும் . " இவ்விதமாக அவள் சொல்லக் 
கேட்ட கரன் , வெகுகோபங்கொண்டு , யமனுக்கொப்பான 
மகாபலம் 

பொருந்திய பதினான்கு ராக்ஷஸர்களைப் 
பார்த்து " ஆயுதபாணிகளாய் மரவுரி மான்றோல் உடுத்து 

இரண்டு மனிதர்கள் . ஒரு பெண்ணுடன் 
லக்ஷமணர்களைக் இந்தப் பயங்கரமான தண்டகாரணியத் 
கொல்லக் 

துக்கு வந்திருக்கிறார்களாம் . அவர்களையும் 
கட்டளையிடல் . 

அக்கொடிய பெண்ணையும் நீங்கள் கொன் 
றுவிட்டு வரவேண்டும் , அம்மூவர்களுடைய இரத்தத்தை 
என் தங்கை குடிக்கட்டும் . ராக்ஷசர்களே , இதுதான் என் 
தங்கையின் விருப்பம் . அவ்விருவர்களையும் உங்கள் பராக் 
கிரமத்தால் கொன்று இவ்விருப்பத்தைச் சீக்கிரமாக நிறை 
வேற்றுங்கள் என்று கட்டளையிட்டான் . அவ்வாறு கட் 
டளை இடப்பட்ட பதினான்கு ராக்ஷசர்களும் காற்றினால் 
ஓட்டப்பட்ட மேகங்கள்போல இராமரிருந்த இடத்தை 
நாடிச் சூர்ப்பணகையுடன் சென்றார்கள் . எவ்வளவு கூ 
ரான் பாணங்களை அவ்வரக்கர்கள் வைத்திருந்தபோதி 
லும் வெகு காந்தியாலும் பராக்கிரமத்தாலும் விளங்கும் 
இராமரை வெல்ல அவர்களால் முடியாது . நன்றாகக்கொ 
ழுந்துவிட்டெரியுங் காட்டுத்தீயை அணைக்க யானைகளால் 


முடியுமா ? 


72 


ஆரணியகாண்டம் . 


இருபதாஞ்சருக்கம் . 

இராமர் தம்மைக் 
கொல்லவந்த பதினான்கு ராக்ஷசத்தலைவர்களையும் வதைத்தல் , 


வர்கள் 


கண்டது . 


பிறகு அப்பயங்கரமான சூர்ப்பணகை அவ்வரக்கர்க 

ளோடு இராமருடைய ஆச்சிரமஞ்சேர்ந்து 
ராக்ஷசத்தலை 

அவ்விடத்தில் சீதையுடன் உட்கார்ந்தி 
இரா மரைக் 

ருந்த அவ்விருசகோதரர்களையும் அவர் 

களுக்குக்காண்பித்தாள் . அவர்கள் விதேக 
நகரத்து இராஜகுமாரியான சீதையோடும் தமது தம்பி 
லக்ஷ்மணரோடும் உட்கார்ந்திருந்த மகாபலம்பொருந் 
திய இராமரைக் கண்டார்கள் . அவ்வாறு வந்த ராக்ஷ 
சர்களையும் சூர்ப்பணகையையும் இராமர் கண்டு தமது 
பலத்தால் விளங்கிக்கொண்டிருக்கும் லக்ஷ்மணரைப் 
பார்த்து , “ லக்ஷ்மணா , கொஞ்சநேரம் சீதையைக் காத் 
துக்கொண்டிரு . இவ்விடம் வந்திருக்கும் அரக்கர்களை 
நான் வதஞ்செய்கிறேன் ” என்றார் . எல்லா மறிந்த இரா 
மர் சொன்னதைக் கேட்டு லக்ஷ்மணர் 

அப்படியே 
யாகட்டும் ” என்று சொல்லி அவ்வாறே செய்தார் . உட 
னே தர்மாத்துமாவாகிய இராமர் தங்கக்கட்டமைந்த 
தமது பெரிய வில்லை நாணேற்றிக் கையிற் பிடித்துக் 
கொண்டு அங்கு வந்திருந்த அரக்கர்களைப் பார்த்துப் 
பின்வருமாறு கூறினார் : - " நாங்களிருவரும் தசரதமன் 
னவரின் குமாரர்கள் . எங்கள் பெயர் இராம லக்ஷ்மணர் 

எளிதில் கடக்கமுடியாத இத்தண்டகாரணியத் 
துக்குச் சீதையுடன் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் 
பழங்களையும் கிழங்குகளையும் புசித்துப் புலன்களை அட 

க்கித் தவஞ்செய்துகொண்டு தருமநெறி 
இராமர் 
ராக்ஷசர்களை தவறாது இந்தத் தண்டகாரணியத்தில் 
ஓடிவிடும்படி வசித்துக்கொண்டிருக்கிறோம் . எங்களை நீங் 
சொல்லல் , 

கள் ஏன் இம்சிக்க வந்தீர்கள் . இருஷிகள் 


கள் . 


20 - ம் சருக்கம் . 


73 . 


அவரை 


நடத்தும் பெரிய யாகங்களுக்கு எப்பொழுதும் இடையூ 
றியற்றும் பாபிகளாகிய உங்களை வதைக்கவேண்டுமென்று , 
அவர்களுடைய வேண்டுகோளின்படி , நான் எனது பாண 
ங்களையும் மற்ற ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு இங்கு , 
வந்திருக்கிறேன் . என்னுடன் போர்புரிய வேண்டுமென்ற 
எண்ணமிருந்தால் இவ்விடமே பின் வாங்காமல் நில்லுங் 
கள் . அல்லது இவ்வுலகத்தில் உங்களுக்கு உயிருடனிருக்க 
வேண்டுமென்ற ஆசையிருந்தால் இவ்விடம் விட்டு , நிசா 
சரர்களே , ஓடிவிடுங்கள் . எப்பொழுதும் பிராமணர்களை 
வதைக்குங் குணமுடையவர்களான சூலந்தரித்த கை . 
யுடைய அப்பதினான்கு ராக்ஷசர்களும் இராமர் சொன்ன 
சொல்லைக் கேட்டு வெகு கோபங்கொண்டு 
நோக்கி “ மிக்க பெருமைபொருந்திய எங்கள் அரசன் கர 
னுக்கு நீ கோபமுண்டாகும்படி நடந்துவிட்டபடியால் 
நீதான் இன்று யுத்தத்தில் எங்களால் வதைக்கப்பட்டு 
உன்னுடைய பிராணனை இழக்கப்போகிறாய் . ஒருவனாகிய 
உனக்குப் பலராகிய எங்கள் முன் செருமுகத்தில் எதிர்த்து 
நிற்க என்ன பலமுண்டு ? அப்படியிருக்க , எங்களுடன் போர் 
புரிய வந்துள்ள உன்னை நாங்கள் என்ன சொல்வது ? எங் 
கள் கையிலிருந்து விடப்படும் கதைகளாலும் , சூலங்களா 
லும் , கத்திகளாலும் உனது பிராணனையும் பலத்தையும் 
அவ்வாறே உனது கையிற்பிடித்திருக்கும் வில்லையும் நீ 
இழக்கப்போகிறாய் என்று கூறி , வெகு கோபத்துடன் 
அப்பதினான்கு அரக்கர்களும் ஒருவராலும் எதிர்க்கமுடி 

யாத இராமர்மேல் தாங்கள் கையில் பிடித் 
ராக்ஷசத்தலைவர் 
கள் யுத்தம் . 

திருந்த சூலங்களை விசைகொண்டு எறிங் 

தார்கள் . அவ்விதமாகத் தம்மீது விடப்ப 
ட்ட பதினான்கு சூலங்களையும் இராமர் பொன்னிழைத்த 
பாணங்களைச் செலுத்தித் துணித்தெறிந்தார் . பிறகு 
வெகு கோபங்கொண்டு இராமர் சூரியனுக்கொப்பாகிய , 
கல்லையுந் துளைக்குங் கூர்மையுள்ள பதினான்கு பாணங்கள் 

10 


174 


ஆரணியகாண்டம் . 


- 1 ) 


ளைக் கையிலெடுத்து , தமது வில்லை நேராக நிறுத்தி அதில் 
பூட்டி , அவ்வரக்கர்களைச் சரியாகக் குறிப்பிட்டு , இந்திரன் 
தனது வச்சிராயுதத்தை விடுவதுபோல விடுத்தனர் . தங்க 
..மிழைத்து மின்னிக்கொண்டிருந்த அப்பாணங்கள் வெகு 
வேகமாகச் சென்று அரக்கர்களுடைய மார்புகளைப் 
பிளந்து . இரத்தத்தில் தோய்ந்து இடிமுழக்கம்போலக் 
கர்ச்சித்துக்கொண்டு பூமியில் விழுந்தன . அரக்கர்கள் தங் 
கள் மார்புகள் பிளவுண்டு தேகம் முழுதும் இரத்தமோ 

பாணத்தால் உடம்புகள் துளைக்கப்பட்டுப் பிரா 
ணனை இழந்து வேர்வெட்டுண்ட விருக்ஷங்கள் போ 
லப் பூமியிற் சாய்ந்தார்கள் . அவர்கள் அவ்வாறு பூமி 
யில் விழுந்ததைக் கண்ட சூர்ப்பணகை வெகு கோப 
மடைந்து நடுநடுங்கி அவ்விடத்தில் மிகப் பயங்கரமாகக் 
கர்ச்சித்தாள் , பிறகு அவ்வண்ணம் கர்ச்சித்துக்கொண்டே 
அவள் வெகு வேகமாகச் சிறிது உலர்ந்த இரத்தத்துடன் 
கரன் முன் சென்று பட்டை சீவப்பட்டுப் பால் வடிக்கும் 
--சபலகீ விருக்ஷம்போலத் தரையில் விழுந்தாள் . தனது 
தமையன் முன்பாக அவள் பெருஞ்சத்தமாகக் கதறினாள் ; 
பின்பு முகம்வாடி அழுது கண்ணீர் விட்டாள் . ராக்ஷசர் 
கள் போரில் மடிந்ததைக் கண்டு அவ்விடம் விட்டோடிப் 
போன சூர்ப்பணகை தன் தமையனான கரனிடம் அவர் 
கள் மாண்ட விஷயத்தை ஒன்றும் விடாமல் சொல்லினாள் . 


. 


இருபத்தொன்றாஞ்சருக்கம் . 
பதினான்கு ராக்ஷசத்தலைவர்களும் மாண்ட செய்தியைக் கரன் தனது 

தங்கையிடமிருந்து தெரிந்துகொள்ளல் . 


அவ்வாறு மறுபடியும் தன் முன்விழுந்து அழுகின்ற , 
அழிவுக்குக் காரணமாய் 

காரணமாய் வந்தவளாகிய சூர்ப்பணகை 
யைக் கரன் பார்த்து , அவளிருந்த நிலைமையைக் கண்டு 
கோபங் கொண்டவனாகி " எப்பொழுதும் இரத்தங்குடிப் 


21 - ம் சருக்கம் . 


75 . 


பதில் அதிக ஆசையுள்ள சூரர்களான ராக்ஷசர்களை இப் 
பொழுதுதான் உனக்காக நான் அனுப்பினேனே , அப் 
படியிருக்க நீ மறுபடியும் அழவேண்டிய காரணமென்ன ? 

அவர்கள் என்னிடத்து அதிக அன்பும் 
கரன் சூர்ப்பண 
கையைத் துக்கத் விசுவாசமும் உள்ளவர்கள் ; எப்பொழுதும் 
திற்குக் காரணம் என் நன்மையையே நாடி நடப்பவர்கள் ; 
வினாவல் . 

எதிர்த்தவர்களால் கொல்லமுடியாதவர் 
கள் ; என் கட்டளைக்கு அடங்காதவர்களுமல்லர் . அப்படி 
யிருக்க ஏன் நீ இப்பொழுது அப்பா , ஐயா , என்று கத 
றிக்கொண்டு பூமியில் விழுந்து பாம்பு புரளுவதுபோலப் 
புரளுகிறாய் ? அதன் காரணமென்க்குப் புலப்படவில்லை; 
அதை நான் கேட்கவிரும்புகிறேன் . உனக்கு நாதனாகிய 
நான் இருக்கையிலேயே நீ ஏன் அநாதைபோல் புலம்பு 
கிறாய் . எழுந்திரு ; எழுந்திரு . உனது பயத்தை விட்டு 
விடு ” என்று கூறினான் . கரனால் சாந்தம்பண்ணப்பட்ட 
அந்த அடங்காத அரக்கி தனது கண்களைத் துடைத்துக் 
கொண்டு தமையனைப் பார்த்து , “ காதுகளும் மூக்கும் 
வெட்டுண்டு இரத்தஞ் சொரிய நான் தங்களிடம் வந் 
தேன் . தாங்கள் என்னை அன்பாகச் சமாதானம் பண்ணி 
வைத்தீர்கள் . பதினான்கு ராக்ஷச வீரர்களையும் என் 
பொருட்டு அனுப்பினீர்கள் . என் 

அனுப்பினீர்கள் . என் மனதைக் களிப்பிக்க 
அவர்களை இராமனையும் லக்ஷ்மணனையும் வதைக்கக் 
கட்டளையிட்டீர்கள் . கையில் தரித்த சூலங்களையும் கத்தி 
களையும் உடைய கோபிகளான அவ்வரக்கர்கள் மார்பைப் 
பிளந்து சென்ற பாணங்களால் யுத்தத்தில் கொல்லப்பட் 
டார்கள் . மகாபலம்பொருந்திய அவர்கள் ஒரு நொடியில் 
மாண்டு பூமியில் விழுந்ததையும் , இராமனது ஆச்சரிய 
மான செய்கையையும் கண்டு எனக்குப் பெரும்பய முண் 

டாயிருக்கிறது . என் ராக்ஷச சிங்கமே , 
சூர்ப்பணகை 
கழல் . 

நான் பயந்து நடுங்கிக் குலைகுலைந்திருக்கி 
றேன் . நான்கு பக்கங்களிலும் பயம்வரக் 


கரனை 


76 


ஆரணியகாண்டம் . 


பண்ண 


--கண்டு நான் உன்னைச் சரணமடைந்தேன் . சோகமாகிய 
பெருமுதலைகளையும் பயமாகிய அலைகளையுமுடைய இந் 
தத் துக்கசாகரத்தில் மூழ்கியிருக்கும் என்னை நீ காப்பாற்ற 
மாட்டாயா ? அங்கே சென்ற மாமிச பக்ஷணிகளாகிய 
அரக்கர்கள் எல்லாரும் இராமனுடைய கூர்மையான 
அம்புகளால் மடிந்துவிட்டார்கள் . என் மீதும் அவ்வரக் 
--கர்கள் மேலும் உனக்குக் கருணை இருப்பதும் இராமர் 
முன்நின்று போர்புரிய உனக்குச் சக்தி இருப்பதும் உண் 
மையானால் , இப்பொழுது தண்டகாரணியத்தில் குடி 
வந்த இவ்வரக்கர்குல கோடரியை நீ நாசம் 
வேண்டும் . எனக்குச் சத்துருவாகிய இராமனை நீ இன்று 
கொல்லாவிடில் , நான் வெட்கம் மானம் என்பவைகளை 
விட்டு, நின் கண் முன்பாக என் உயிரை விட்டுவிடுவேன் . 
இராமன் முன்பாகச் செருமுகத்தில் சைநியங்களுடன் 
எதிர்த்து நின்று பெரும்போர் செய்ய உன்னால் முடியா 
தென்று என் புத்திக்குத் தோன்றுகிறது . நீ நின்னை 
-நின் மனத்தில் வெகு சூரனாக எண்ணிக்கொண்டிருக்கி 
றாய் ; ஆனால் உண்மையாக நீ சூரனல்லன் . நின்னிடத் 
தில் வீரமுண்டென்பது பொய் . மானுடர்களாகிய இராம 
லக்ஷ்மணர்களை நின்னால் கொல்ல இயலாதாயின் , அரக்கர் 
குலநாசகா , 

வலியில்லா த நீ இவ்விடத்தில் எங்ஙனம் வசித் 
தல் கூடும் ? நீ நின் உறவினர்களுடன் தாம்சமின்றி இந்த 
ஜனஸ்தானத்தை விட்டோடிப்போ . இராமனுடைய பராக் 
கிரமத்தால் வெகு சீக்கிரத்தில் தோல்வியடைந்து மாண்டு 
விடப்போகிறாய் . ஏனெனில் , தசரதகுமாரனான இராமன் 
வெகு பராக்கிரமமுள்ளவன் . என்னை உருக்குலைத்த அவன் 
தம்பி லக்ஷ்மணனும் அதிக வீரமுள்ளவன் " என்றாள் . 
பெரிய வயிற்றையுடைய அந்த அரக்கி இவ்வாறு நெடுநே 
ரம் புலம்பித் தனது கைகளால் மார்பிலடித்துக்கொண்டு 
வெகு துக்கத்துடன் கதறினாள் . 


22 - ம் சருக்கம் . 


81 / 


இருபத்திரண்டாஞ்சருக்கம் . 
கரன் பதினாலாயிரம் ராக்ஷசர்களுடன் யுத்தத்திற்குச் சென்றது . 


அரக்கர்கள் மத்தியிலிருந்த மகாசூரனாகிய கரன் , 
சூர்ப்பணகை இவ்வாறு இடித்திடித்துச் சொல்லிய வார்த் 
தைகளைக் கேட்டுச் சகிக்கமுடியாதவனாகி , அவளைப்பார் 

அம்மா , நீ சொன்ன அவமானச் 
கரன் 
சூர்ப்பணகை 

சொற்களால் எனக் குண்டாயிருக்குங் 
யைச் சமாதானம் கோபத்துக்கு அளவேயில்லை . பொங்கி 

வரும் சமுத்திரத்தைத் தாங்கமுடியாத 
கரைபோல் அதனை என்னால் சகிக்கமுடியவில்லை. என் 
வீரத்துக்கு மானுடனாகிய இராமனை நானொரு பொரு 
ளாக எண்ணவேயில்லை . தான் செய்த குற்றத்திற்காக 
அவன் இன்று என்னால் வதைக்கப்பட்டுத் தன் பிரா 
ணனை இழக்கப்போகிறான் . ஆகையால் , நீ கண்ணீரைச் 
சொரிவதை அடக்கு ; உன் பயத்தை விட்டுவிடு . நானின்று 
இராமனை அவன் தம்பியுடன் யமன்வீட்டுக்கு அனுப்பி 
விடுகிறேன் . போரில் கோடரியால் பிளக்கப்பட்டு உயி 
ரற்று விழுந்த இராமனுடைய இரத்தத்தைச் சுடச்சுட 
நீ இன்று குடிக்கலாம் என்றனன் . இவ்வாறு அவன் 
சொன்னதைக்கேட்ட சூர்ப்பணகை வெகு சந்தோஷ 
மடைந்து ராக்ஷசர்களுக்குள் உத்தமனான தனது தமை 
யனைத் தனது ஸ்திரமற்ற புத்தியினால் மறுபடி புகழ்ந்து 
கூறினாள் . - இவ்விதமாக முதலில் அவளால் . தூஷிக்கப் 
பட்டுப் பிறகு புகழப்பட்ட கரன் , தனது . சேனாபதி 
தூஷணனைப்பார்த்து , அன்பனே , 

சொற்றவறாமல் நடப்பவர்களும் , அஞ் 

சத்தக்க வேகத்தை உடையவர்களும் , 
யுத்தத்திற்குப் 

போர்முகத்தில் பின் வாங்காமல் நிற்கும் 
திறலுள்ளவர்களும் , நீலமேகம் போலக் 


யான 


எனது 


புறப்படல் , 


76 


ஆரணியகாண்டம் . 


என் அன் 


கரனுடைய 
ரதம் . 


கரிய தேகத்தை உடையவர்களும் , கொடுமை செய்தலைத் 
தங்களுக்கு விளையாட்டாகக் கொண்டவர்களும் , புலிகள் 
போலச் செருக்குள்ளவர்களும் , பெருவாயும் பெரும்பல 
மும் படைத்தவர்களும் , பராக்கிரமமுள்ளவர்களுமான 
பதினாலாயிரம் ராக்ஷசர்களைத் தண்டுசேர் . 
பனே , எனது இரதத்தையும் எனது வில்லையும் பா 
ணங்களையும் வாள்களையும் கூரிய பல வேல்களையும் கொ 
ண்டுவா . போரில் , வல்லோனே , செருக்குற்ற இந்த இரா 
மனை வதைக்கப் பெருமிதமுள்ள ராக்ஷசர்களுக்கு முத 
லில் நானே போகிறேன் " என்றனன் . இவ்வாறு கரன் 

சொல்லத் தூஷணன் அநேக வித வர்ண 
முடைய குதிரைகளைப் பூட்டிச் சூரியனுக் 

கொப்பாகிய காந்தியையுடைய இரதத் 
தைக் கொண்டுவந்தனன் . மேருமலையின் சிகரம்போல் 
விளங்குவதும் , மாற்றுயர்ந்த தங்கத்தால் இழைக்கப் 
பட்டதும் , தங்கச் சக்கரங்களை யுடையதும் , சிறந்த - 
தும், வைடூரிய மணிகளிழைத்த நுகத்தடியையுடைய 
தும் , தங்கத்தால் இயற்றப்பட்ட மீன்கள் , புஷ்பங்கள் , 
மரங்கள் , மலைகள் , சந்திரன் , சூரியன் , மங்கள வஸ்துக்கள், 
பறவைக்கூட்டங்கள் , நக்ஷத்திரங்கள் முதலிய சித்திர 
வேலைகள் செய்யப்பட்டதும் , கொடிகளையும் வாள்களையு 
முடையதும் , மணிகள் கட்டப்பட்டதும் , மிக்க அழகான 
குதிரைகள் பூட்டப்பட்டதுமான அந்த இரதத்தின் மேல் 
கரன் வெகுகோபத்தோடு ஏறினான் . தேரிலேறி இரதங்க 
ளும் ஆயுதங்களும் கொடிகளும் நெருங்கிய பெரிய சேனையி 
லுள்ள ராக்ஷசக் கூட்டங்களைப் பார்த்துக் கரனும் தூஷ 
ணனும் “ நடவுங்கள் என்று சொன்னார்கள், உடனே 
பெரிய அட்டகாசம்பண்ணிக்கொண்டு வெகு வேகமாகக் 
கைகளில் கதைகள் , பட்டிசங்கள் , சூலங்கள் , கூரிய கோட 
ரிகள் , வாள்கள் , சக்கரங்கள் , மிகவழகாகப் பிரகாசிக்கும் 
வல்லயங்கள் , ஈட்டிகள் , குண்டாந்தடிகள் , பெரியவில்லு 


. 


81 


23 - ம் சருக்கம் . 


- 


கள் , முசலங்கள் , அரிவாட்கள் , பார்ப்பதற்குப் பயங்கர 
மான வச்சிராயுதங்கள் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு 
கொடிய பதினாலாயிரம் ராக்ஷசர்கள் கரனுடைய எண்ணப் 
படி நடப்பவர்களாய் ஜனஸ்தானத்தை விட்டுக் கிளம்பி 
னார்கள் . பயங்கரமான பராக்கிரமம்பொருந்திய ராக்ஷசர் 
கள் அவ்வளவு வேகமாக ஓடுவதைக்கண்டு கரனுடைய இர 
தம் சற்று விலகி நின்று , சிறிதுநேரம் பொறுத்துச் சென் 
றது . அதன்பிறகு கரனுடைய அநுமதிபெற்று , பொன் 
னினால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கும் வலிமை மிக்க 
குதிரைகளைச் சாரதி வேகமாக ஓட்டலானான் . அவ்வா 
றோட்டப்பட்ட சத்துருக்களை வதைக்கும் பராக்கிரம 
முள்ள - கரனுடைய இரதம் சத்தத்தால் எண்டிசைகளை 
யும் நிரப்பிற்று . பெருஞ் சப்தத்தையுடைய கரனும் 
மிகச் சினந்து யமன்போலத் தனது சத்துருவைக் கொல் 
வதற்கு விரைந்து சீறிக்கொண்டு கன்மழை பொழியும் 
பெரிய மேகம்போல முழங்கிச் சாரதியை இரதத்தை ஓட் 
டும்படி ஏவினான் . 


இருபத்து மூன்றாஞ்சருக்கம் . 
கரன் படையெழுந் தெபொழுது உண்டான அபசகுனங்கள் . 


அவ்வாறு கரனுடைய கொடிய அமங்களமான 
படை செல்லுகையில் , ஆகாசத்தில் ஒரு கார்மேகத் தோன் 
றிப் பயங்கரமாகக் கர்ச்சித்துக் குருதிமழை பொழிந் 
தது . அவன் இரதத்தில் கட்டியிருந்த மகாவேகமுள்ள 

குதிரைகள் புஷ்பங்கள் சொரிந்து சம 

தரையாகவிருந்த ராஜமார்க்கத்தில் திடீ 
குண்டான 
அபசகுனம். ரென்று விழுந்தன . சூரியனுக்கயலில் சிவ 

ந்த ஓரத்தையுடைய கொள்ளிக்கட்டை 
போன்ற ஒரு கறுப்புவட்டக் தோன்றிற்று . பருத்த உட 


கரனுக 


76 


ஆரணியகாண்டம் . 


லும் பயங்கரமான தோற்றமுமுடைய பருந்தொன்று 
வந்து அவன் கொடியையணுகி உயர்ந்த தங்கக்கொடிக் 
கம்பத்தில் உட்கார்ந்தது . வெடித்த குரலையுடைய மாமி 
சத்தைப் புசிக்கும் மிருகங்களும் பறவைகளும் ஜனஸ் 
தானத்துக்கருகில் அபசுரமாகக் கத்தத் தலைப்பட்டன . 
சூரியன் 

உதிக்கின்ற கிழக்குத் திக்கில் பெருங்குரலை 
யுடைய பயங்கரமான நரிகள் அரக்கர்களுக்கு அபசகுன 
மாக ஊளையிட்டன . ஜலத்தையும் இரத்தத்தையும் தரித் 
துக்கொண்டு பயங்கரமான கார்மேகங்கள் இந்திரன் வச்சி 
ராயுதத்தால் செதுக்கப்பட்ட மலைகளைப்போல் ஆகாசத் 
தை மூட , பார்ப்பவர்கள் மயிர்க்கூச்செறியும்படியாக ஒரு 
பெரிய இருள் தோன்றித்திசைகளையெல்லாம் மறைத்தது . 
அகாலத்தில் இரத்தத்தால் நனைந்த துணி போலச் செக்கர் 
மேகந் தோன்றிற்று , மிருகங்களும் பறவைகளும் கரனுக் 
கெதிரில் நின்று பயங்கரமாகச் சத்தித்தன . பருந்தும் , 
கோமாயுவும் , கழுகும் , பயம் வந்துவிட்டதென்பதைத் 
தெரிவித்துக் கத்தத் தலைப்பட்டன . 

எப்பொழுதும் யுத்தத்துக்கு அபசகுனமான நரிகள் 
பயங்கரமான தோற்றத்துடன் நெருப்புப் பொறியைக் 
கக்குகின்ற தங்கள் வாயைப் பிளந்துகொண்டு படைக் 
கெதிர்முகமாக நின்று ஊளையிட்டன . சூரியனுக்குச் சமீ 
பத்தில் தலையற்ற முண்டமொன்று கதைபோல் ஆகாசத் 
தில் காணப்பட்டது . அன்று பூரணை இல்லாதிருப்பினும் 
சூரியனை இராகு பற்றிற்று . கொடிய சுழல்காற்று வேக 
மாக வீசிற்று ; சூரியனும் ஒளி இழந்து தோன்றினான் . 
இராக்கால 

மல்லவாயினும் ஆகாயத்திலிருந்து மின்மி 
னிப் பூச்சிபோல நக்ஷத்திரங்கள் உதிர்ந்தன . குளங்களில் 
மீன்களும் பறவைகளும் செயலற்றிருந்தன ; தாமரைப் 
புஷ்பங்கள் வாடிப்போயின . அப்போது விருக்ஷங்கள் 
புஷ்பங்களையும் பழங்களையும் இழந்தன . , காற்றில்லா 
மலே மேகம் போலக் கறுப்பாகப் பூதூளி கிளம்பிற்று . 
கிளிகள் வீசீ கூசீ யென்று சுரந்தப்பிக் கத்தின . இடி 


81 


23 - ம் சருக்கம் . 


கரனுடைய 


முழக்கங்களுடன் பயங்கரமான எரிநக்ஷத்திரங்கள் வீழ்ந் 
தன் . மலைகளுடனும் காடுகளுடனும் பூமி கிடுகிடு என்று 
நடுங்கிற்று . இரதத்திலிருந்து கர்ச்சித்துக்கொண்டிருக்கும் 
பொழுதே, கரனுக்கு இடதுதோள் துடித்தது ; வாய் குழ 
றிற்று ; கண்களிலிருந்து நீரோடிற்று ; தலைவலி உண்டா 
யிற்று . இவ்வாறாயும் புத்தியின்மையால் கரன் திரும்ப 
வில்லை . பயங்கரமான் இந்த அபசகுனங்களையெல்லாம் 
பார்த்துச் சிரித்து , தன் சேனையிலிருந்த ராக்ஷசர்களை 

நோக்கிப் “ பலமுள்ளவன் எவ்வாறு பல 

மற்றவர்களை ஒரு பொருளாக எண்ண 
வீரவார்த்தை . 

மாட்டானோ அதுபோல் இப்பொழுது 
பயங்கரமாக உண்டாகும் இப்பெரிய அபசகுனங்களை 
நான் ஒருபொருளாக எண்ணவேயில்லை . கூர்மையான 
எனது பாணங்களால் நக்ஷத்திரங்களைக் கூட ஆகாசத்தி 
லிருந்து கீழே விழச்செய்வேன் . இஷ்டப்பட்டால் நான் 
யமனையும் சாம்படி செய்வேன் . செருக்குற்றுத் துள்ளிக் 
கொண்டிருக்கும் இராமனையும் அவன் தம்பியையும் எனது 
கூரியபாணங்களால் கொல்லாமல் நான் திரும்பவேமாட் 
டேன் . இராமனும் லக்ஷ்மணனும் மதிமயங்குதற்குக் 
காரணமான என் தங்கை அவர்களுடைய இரத்தத்தைக் 
குடித்துத் தனது மனோரதத்தை நிறைவேற்றிக்கொள்ளட் 
டும் . இதுவரையில் நான் சண்டையில் ஒருபொழுதும் 
தோல்வி அடைந்ததே யில்லை . இது உங்களுக்கு நேரில் 
தெரிந்த சங்கதிதான் . நான் பொய்சொல்லுகிறவனல்லன் . 
கையில் வச்சிராயுதம் தரித்து மதம் - பிடித்த ஐராவதத்தி 
லேறிச் செல்லுந் தேவேந்திரனைக் கூட நான் செருவில் 
வதைக்கவல்லவனாயிற்றே ! அப்படியிருக்க , இந்த இர 
ண்டு மானிடர்கள் எனக்கொரு லக்ஷ்யமா ? என்றான் . 
காலபாசத்தைக் கழுத்தில் மாட்டிக்கொண்டிருந்த அவ் 
வரக்கர் பெரும்படை கரன் இவ்வாறு சொன்னதைக் 
கேட்டு அடங்காத ஆனந்தமடைந்தது . 

11 


82 


ஆரணியகாண்டம் . 


இராமரை 


இராமருக்கும் கரனுக்கும் நடக்கப்போகிற யுத்தத் 
தைப் பார்ப்பதற்காக மகாத்துமாக்களாகிய ரிஷிகள் , 
தேவர்கள் , கந்தர்வர்கள் , சித்தர்கள் , சாரணர்கள் எல்லா 
ரும் அவ்விடம்வந்து சேர்ந்தார்கள் . அவர்கள் தங்களுக்குள் 
இவ்வுலகத்திலுள்ளபசுக்களுக்கும் , பிராமணர்களுக்கும் , 

இவ்வுலகத்து நன்மையை நாடியிருக்கிற 
தேவா திகள் வர்களுக்கும் நன்மையுண்டாகுக . இராமர் 
வாழ்த்தல் . 

புலஸ்திய வம்சத்தில் பிறந்த அரக்கர்க 

ளெல்லாரையும் யுத்தத்தில் வெல்லுக . 
சக்கராயுதத்தைக் கையிற்பற்றிய விஷ்ணுபகவான் எவ் 
வாறு அசுரர்களை வென்றாரோ அவ்வாறு இராமர் 
அரக்கர்களை வெல்லுக என்று பேசிக்கொண்டார்கள் . 
இவ்விதமாகவும் இன்னும் பலவிதமாகவும் சொல்லிக்கொ 
ண்டு யுத்தத்தைக் காண ஆவல்கொண்டு தவதைகள் 
தங்கள் விமானங்களில் அங்குவந்து சேர்ந்து ஆயுள் மாய்த 
லினால் யுத்தத்திற்கு வந்துகொண்டிருந்த அரக்கர்களைக் 
கண்டார்கள் . கரன் இரதத்திலேறித் தனது பயங்கர 
மான சேனையின் முன்வந்து நின்றான் . அவன் அவ்வாறு 
நின்றதைக் கண்ட , சியேனகாமி , பிருதுக்கிரீவன் , யக்ஞ 
சத்துரு , விஹங்கமன் , துர்ஜயன் , கரவீராக்ஷன் , பரு 
ஷன் , காலகார்முகன் , மேகமாலீ , மகாமாலீ , சர்ப்பாசி 
யன் , 

உதிராசனன் என்ற மகாவீரர்களான பன்னி 
ரண்டு ராக்ஷசர்கள் கரனைச் சூழ்ந்துநின்றார்கள் . தூஷண 
னுக்குப் பின்னர் , மஹாகபாலன் , ஸ்தூலா க்ஷன் , பிர 
மாதி , திரிசிரன் என்ற நான்கு சேனைத்தலைவர்கள் சென் 
றார்கள் . பயங்கரமான அந்த அரக்கர்பெருஞ்சேனை இராம 
லக்ஷ்மணர்களை நோக்கி , அங்காரகன் முதலிய கிரகங்கள் 
சந்திர சூரியர்களை எதிர்த்துச் செல்லுவது போல , அதி 
வேகத்துடன் சென்றது . 


24- ம் சருக்கம் . 


83 


இருபத்து நான்காஞ்சருக்கம் . 


கரன்சேனை வரக்கண்ட இராமர் சீதையை அழைத்துக்கொண்டு 


குகைக்குள் சென்றிருக்கும்படி லக்ஷ்மணருக்குக் கட்டளையிட்டு விட்டுத் 


தாம் யுத்தம்பண்ணச் சித்தமானது . 


பராக்கிரமமுள்ள கொடிய கரன் இராமரது ஆச்சிர 
மத்துக்குச் சமீபத்தில் வரும்பொழுது அவர் தமது தம்பி 
யுடன் அங்குண்டான அபசகுனங்களையெல்லாம் கண் 
டார் . அப்பயங்கரமான நிமித்தங்களைக் கண்டு இரா 

மர் தமது தம்பி லக்ஷ்மணரைப்பார்த்து 
இராமர் லக்ஷ்மண “ மகா பலம்பொருந்தியவனே , எல்லாப் 
ரைச் சீதையைக் 
காக்க ஏவல்.. பிராணிகளையும் ஒழித்துவிடக் 

கூடிய 
இப்பெரிய நிமித்தங்களைப் பார் ! இவைக 
ளெல்லாம் 

இப்பொழுது ராக்ஷசர்கள் நாசத்துக்காக 
வே தோன்றுகின்றன . வெகு பயங்கரமாகக் கர்ச்சித்துக் 
கொண்டு ஆகாசத்தில் தோன்றியிருக்கும் கழுதை 
வர்ணமான 

மேகங்கள் இரத்தமழை பொழிகின்றன ; 
அவைகளைப்பார் . யுத்தம்வந்துவிட்டதென்று . களிக்கும் 
எனது பாணங்களைப்பார் ; அவைகள் சந்தோஷத்தால் 
புகையைக்காலுகின்றன் . பின்பக்கத்தில் தங்கத்தகடு தைக் 
கப்பட்ட எனது விற்களும் சந்தோஷத்தால் சுழலுகின் 
றன . காட்டில் உள்ள பறவைகள் கூவுகிறதைப் பார்த் 
தால் பிராணபயம் வந்திருக்கிறதென்று தோன்று 
கிறது . பெரும்போர் இப்பொழுது விளையப்போகிற 
தென்பதற்குச் சந்தேகமேயில்லை . ஆனால் , அடிக்கடி துடிக் 
கும் எனது வலக்கை நமக்கு வெற்றியுண்டாகு மென்ப 
தையும் சத்துருக்களுக்குத் தோல்வியுண்டாகப் போகிற 
தென்பதையுங் காட்டுகிறது . வீரனே , உனது முகம் 


84 


ஆர 


ரணியகாண்டம் . 


. 


வெகு தெளிவாயும் சந்தோஷகரமான ஒளியை உடைய 
தாயும் இருக்கிறது . தம்பி லக்ஷ்மணா, நம்மோடு சண்டை 
செய்ய எத்தனித்து வருகிறவர்களுடைய முகம் காந்தி 
யற்று அவர்களுக்கு ஆயுள் போய்விடும் என்பதைக் 
காட்டுகிறது . கொடிய செயல்களைப் புரியும் ராக்ஷசர்க 
ளுடைய 

கர்ச்சனையோடுகூட அவர்களது பேரியின் 
முழக்கமும் கேட்கின்றது . புத்திமானாயிருக்கப்பட்டவன் 
தன்க்கு ஆபத்து வரப்போகிறதென்று எப்பொழுது சந்தே 
கிக்கிறானோ அப்பொழுதே அதை வருமுன்னரே தடுக்க 
வேண்டிய பிரயத்தனங்கள் பண்ணவேண்டுமன்றோ ? அப் 
பொழுது தான் அவனுக்கு நன்மையுண்டு . ஆகையால் நீ 
உன்கையிற் பாணங்களையும் விற்களையும் சித்தமாக எடுத் 
துக்கொண்டு வைதேஹியோடு நான்கு பக்கங்களிலும் மர 
மடர்ந்து ஒருவரும் எளிதில் அணுகக்கூடாத அம்மலையின் 
குகையில் போயிரு . என் பேச்சை நீ தட்டக்கூடாதென்று 
நானுன்னைக் கட்டளையிடுகிறேன் . ஆகையால் , நீ தாமதிக் 
காமல் உடனே செல் . நீ சூரனென்பதிலும் வீரனென்பதி 
லும் இவ்வரக்கர்கள் எல்லாரையும் ஒருவனாகவே வதைக்க 
வல்லமையுள்ளவன் என்பதிலும் ஐயமேயில்லை . ஆனால் 
இவ்வரக்கர்களெல்லாரையும் நானே தனியாய் வதைக்க 
விரும்புகிறேன் என்று சொன்னார் . இவ்விதமாக இராமர் 
சொல்லியதைக் கேட்டு , லக்ஷ்மணர் வில்லையும் அம்பையும் 
கையிலெடுத்துக்கொண்டு சீதையுடன் ஒருவராலும் அணு 
கக்கூடாத குகையொன்றைச் சேர்ந்தார் . லக்ஷ்மணர் 
அவ்வண்ணம் 

ணம் சீதையை அழைத்துக்கொண்டு குகை 
சேர , இராமர் " நாம் சொன்னபடி நமது தம்பிநடத்தி 
னான் ” என்று சந்தோஷமடைந்து தமது கவ்சத்தை 
யெடுத்து அணிந்துகொண்டார் . அக்கினிக்குச் சமமான 
கவசத்தைப் பூண்ட இராமர் இருட்டறையில் விளங் 
கும் புகையில்லாத நெருப்புப் போலப் பிரகாசித்தார் . 
அவர் கையில் வில்லை ஏந்திப் பாணங்களைத் தெரிந்து 


24- ம் சருக்கம் . 


85 


கொண்டு எத்திசையிலும் நாண் சத்தத்தைக் கேட்பித்து 
நின்றார் . 

இவர்களுக்குள் நடக்கப்போகிற யுத்தத்தைப்பார்க்க 
மகாத்துமாக்களாகிய தேவர்கள் , கந்தர்வர்கள் , சித்தர்கள் , 
சாரணர்கள் , மகாத்துமாக்களாகிய முநிவர்கள் , உலகத்தி 
லுள்ள முக்கியமான பிரமரிஷிகள் எல்லாரும் அவ்விடம் 
வந்து சேர்ந்தார்கள் . அப்புண்ணியாத்மாக்கள் ஒன்று 

சேர்ந்து தங்களுக்குள் “ இவ்வுலகத்திலுள்ள 
தேவாதிகள் பசுக்கள் அந்தணர்கள் இன்னும் இவ்வுல 

இராமரை 
வாழ்த்தல். 

கத்தின் நன்மையைக் கருதியிருக்கப்பட்ட 

வர்கள் எல்லாருக்கும் க்ஷேமமுண்டா கட் 
டும் . சக்கரபாணியான விஷ்ணுபகவான் எவ்வாறு அசுர 
வீரர்களை வென்றாரோ அதுபோல இராமரும் புலஸ்திய 
வம்சத்தில் பிறந்த ராக்ஷசர்களையெல்லாம் வெல்லட்டும் 
என்றார்கள் . அன்றியும் அங்குவந்த ராஜரிஷிகளும் சித்தர் 
களும் அந்தணசிரேஷ்டர்களுடைய கூட்டங்களும் வெகு 
வியப்புடன் “ கொடிய செயல்கள் புரியும் அரக்கர்கள் 
பதினாலாயிரம்பேர் ; இராமர் ஒருவர் ; இவர்களுக்குள் 
யுத்தம் எவ்வாறு நடக்கப்போகிறதென்பதைப் பார்க்க 
வேண்டும் ? 

என்றார்கள் . இவ்விதமாக ராஜரிஷிகளும் , 
சித்தர்களும் , பிராமணோத்தமர்களின் கூட்டங்களும் , தேவ 
தைகளும் வெகுவியப்புடன் தங்கள் தங்கள் விமானங்க 
ளில் காத்துக்கொண்டு நின்றார்கள் . செருக்களத்தில் பெரு 
மிதத்துடன் இராமர் நிற்பதைக்கண்ட பிராணிகளெல்லாம் 
பயத்தால் நடுநடுங்கின. மாசற்றசெயலுள்ள இராமருடைய 
ஒப்பற்ற உருவம் அப்போது பினாகபாணியாகிய ருத்திர 
மூர்த்தியுடைய உருவம்போல மிகப் பயங்கரமாக விளங் 
கிற்று . அரக்கர்சேனை வெகு கம்பீரமாகக் கர்ச்சித்துக் 
கொண்டு , பயங்கரமான கவசங்களையணிந்து , ஆயுதங்களைக் 
கையிலேந்தி , கொடிகளை எடுத்துக்கொண்டு , அவ்வாச்சிர 
மத்தை நான்குபக்கங்களிலும் வந்து சூழ்ந்தது . அச்சமய 


86 


ஆரணியகாண்டம் . 


மரை 


த்தில் அரக்கர்களில் சிலர் சிங்கம்போலக் 
அரக்கர்கள் 

கர்ச்சித்துக்கொண்டும் , ஒருவரை நோக்கி 
இராமரை வந்து 
சூழல் . ஒருவர் அட்டகாசம் பண்ணிக்கொண்டும் , 

விற்களை வளைத்துக்கொண்டும் , அடிக்கடி 
கொட்டாவிவிட்டுக்கொண்டும் , வெகு பயங்கரமாகப் பல 
வித சத்தங்கள் பண்ணியும் பேரிகளை அடித்தும் அக்கான 
கத்தை ஒலிக்கச்செய்துகொண்டும் அங்குவந்து சேர்ந்தார் 
கள் . காட்டில் உள்ள மனிதர்களும் மிருகங்களும் அச்சத் 
தத்தைக்கேட்டு நடுங்கிச் சத்தமற்ற இடத்தைநாடிப் பின் 
னே திரும்பிப்பாராமல் ஓடினார்கள் . கடலுக் கொப்பான 
அப்பெருந்தானை அநேகவிதமான ஆயுதங்களைத் தரித்துக் 
கொண்டு வெகு கம்பீரமாகவும் அதி வேகமாகவும் இரா 
எதிர்த்துவந்தது . 

யுத்தத்தில் வல்ல இராமர் 
நான்குபக்கங்களிலும் பார்த்து யுத்தமுயற்சியுடன் கர 
னுடைய சைகியம் தம்மை எதிர்த்து வருவதைக் கண் 
டார் . உடனே அவர் வெகுகோபத்துடன் அதிசீக்கிரமாக 
அவ்வரக்கர்களை வதைக்கும் பொருட்டுத் தமது வில்லை 
வளைத்துப் 

பயங்கரமான பாணங்களைத் தூணீரத்தில் 
இருந்து எடுத்துவைத்துக்கொண்டு . சித்தமாக நின்றார் . 
அப்போது அவர் கற்பாந்தத்தில் உண்டாகும் அக் 
கினிபோல விளங்கினார் . அவ்வித காந்தியால் விளங்கும் 
இராமரைக்கண்டு வனதேவதைகள் கூட நடுங்கினார்கள் . 
கோபத்துடன் நின்ற இராமருடைய தோற்றம் தக்ஷனு 
டைய யாகத்தைச் சிதைக்கவந்த பினாகபாணியினுடைய 
தோற்றம்போலக்காணப்பட்டது . விற்களையும் , ஆபரணங் 
களையும் , கொடிகளையும் , அக்கினிக்கொப்பானகாந்தியுடைய 
கவசங்களையும் தரித்து விளங்கும் பிசிதவூணர் சேனை 
சூரியோதய காலத்தில் ஆகாயத்தில் தோன்றும் நீல 
மேகங்களின் கூட்டம் போலக் காணப்பட்டது 


25 - ம் சருக்கம் . 


87 


இருபத்தைந்தாஞ்சருக்கம் . 


கரனுடைய சேனைக்கும் இராமருக்கும் நடந்த பலமான யுத்தம் . 


கரன் , தன் முன்னேபோன சைநியத்துடன் இராமரு 

டைய ஆச்சிரமத்துக்குச் சென்று , அவ்வி 
கரன் இராமரை 
எதிர்த்தல் . 

டத்தில் பகைவரையடக்கும் பராக்கிரம 

முள்ளள இராமர் கையில் வில்லேந்தி வெகு 
கோபமாக நிற்பதைக்கண்டான் . அவரைப் பார்த்தவுடன் 
கரன் , வில்லையும் , பாணங்களையும் கையில் எடுத்து உயர்த் 
திக்கொண்டு , அவருக்கு நேர்முகமாக இரதத்தை நடத்து 
ம்படி “ ஓட்டு , ஓட்டு " என்று சாரதியை நோக்கிப் பெருஞ் 
சத்தமாகக் கட்டளையிட்டான் . கரனுடைய உத்தரவுப்படி , 
இராமர் வில்லைப்பிடித்துக்கொண்டு தனிமையாக நின்ற 
இடத்திற்குக் குதிரைகளைச் சாரதிநடத்தினான் . அவ்வாறு 
கரன் இராமருக்கு எதிரில் சென்றதை அவன் மந்திரிமார்க 
ளான அரக்கர்கள் கண்டு அட்டகாசம் பண்ணிக்கொண்டு 
வந்து அவனைச்சூழ்ந்துநின்றார்கள் . அரக்கர்கள் மத்தியில் 
கரன் இரதத்திலிருந்தது நக்ஷத்திரங்கள் மத்தியில் 
அங்காரகன் உதித்ததுபோல் விளங்கிற்று . பிறகு , கரன் 
பெரிய அட்டகாசம் செய்துகொண்டு , ஒப்பற்ற காந்தியால் 
விளங்கும் இராமர்மேல் ஆயிரம் பாணங்களைத் தொடுத் 
தான் . அவ்வண்ணமே , மற்ற அரக்கர்களும் வெகு கோபத் 
துடன் வில்லேந்திப் பயங்கரமாக நின்ற இராமர் மேல் , 
அவரை வெல்ல முடியாதென்பதை அறியாமல் , பலவித 
சஸ்திரங்களைப் பொழிந்தார்கள் . அன்றியும் அவ்வரக்கர் 
கள் வெகு மானத்துடனுங் கோபத்துடனும் பெருங்கதை 
களையும் , கத்திகளையும் , சூலங்களையும் , பிராசங்களையும் , 
அரிவாட்களையும் , கோடரிகளையும் எடுத்துக்கொண்டு 
இராமரை எதிர்த்தார்கள் . நீருண்ட மேகம்போன்ற கரிய 
தேகங்களையுடைய . ராக்ஷசர்கள் சிலர் அட்டகாசம் பண் 


| 


88 


ஆரணியகாண்டம் . 


ணிக்கொண்டு , தங்கள் பலத்தின் செருக்கால் இரதங்களி 

லும் குதிரைகளிலும் ஏறி , ஓடிவந்தெதிர் 
அரக்கர்களுக் 

கும் த்தார்கள் . சிலர் இராமரை யுத்தத்தில் 
இராமருக்கும் வெல்லவேண்டி மலைகளின் சிகரங்கள் 
யுத்தம் . 

போன்ற யானைகளைச் செலுத்திவந்தார் 
கள் . அன்றியும் , அவ்வரக்கர் கூட்டங்கள் அநேக மேகங் 
கள் கூடி இமயபர்வதத்தின்மேல் மழையைத் தாரைதா 
ரையாகப் பொழிவதுபோல் இராமர்மேல் சரவருஷங்க 
ளைப் பொழிந்தார்கள் . அவ்வாறு அரக்கர்களால் விடப் 
பட்ட மிக்க கூர்மையான ஆயுதங்களையெல்லாம் ஆறுகளு 
டைய வெள்ளங்கண் முழுதையும் சமுத்திரம் அடக்கிக் 
கொள்வதுபோல் இராமர் தமது பாணங்களால் அடக்கி 
னார் . வச்சிராயுதத்தால் தாக்கப்பட்ட பெரியமலை எவ்வா 
றுவருத்தமடையமாட்டாதோ அதுபோல இராமருடைய 
தேகம் அரக்கர்கள் செலுத்திய பயங்கரமான காந்தியு 
டைய ஆயுதங்களால் பிளக்கப்பட்டும் கொஞ்சமேனும் 
வருத்தத்தை அடையவில்லை . ஆனால் , மெய்ம்முழுதும் ஆயு 
தங்கள் பாய்ந்து இரத்தமோடிக்கொண்டிருந்த இராமர் 
சாயங்காலத்தில் சிவந்த மேகங்களால் மூடப்பட்ட சூரியன் 
போலவிளங்கினார் . இம்மாதிரி அநேக ஆயிரம் அரக்கர்கள் 
இராமர் ஒருவரைச் சூழ்ந்து போர் புரிவதைத் தேவர் 
களும் , கந்தர்வர்களும் , சித்தர்களும் பெரிய ரிஷிகளுங் 
கண்டு துக்கப்பட்டார்கள் . பிறகு இராமர் வெகுகோபங் 
கொண்டு தமது வில்லைச் சக்கரமாகவளைத்து அதினின்று 
ஒருவராலும் தடுக்கமுடியாதனவும் , சகிக்க முடியாதன் 
வும் , காலபாசத்துக் கொப்பாயினவும் , கழுகின் இறகு கட் 
டப்பட்டனவும் , பொற்கட் டமைந்தனவுமான அநேக 
பாணங்களை நூற்றுக் கணக்காகவும் ஆயிரக்கணக்காக 
வும் விளையாட்டுப்போல விடுத்தார் . அவ்வாறு இராமரால் 
விளையாட்டாக விடப்பட்ட பாணங்கள் காலனால் வீசப் 
பட்ட பாசங்கள்போல அரக்கர்களுடைய உயிர்களை உறிஞ் 


9 


25 - ம் சருக்கம் . 


89 


இராமர் 


கொல்லல் , 


சத் தலைப்பட்டன . அவைகள் ராக்ஷசர்களுடைய தேகங் 
களைப் பிளந்து அவர்களுடைய இரத்தத்தில் தோய்ந்து 
ஆகாசத்தில் கிளம்பும்பொழுது கொழுந்துவிட்டெரியும் 
அக்கினியைப்போல விளங்கின . ராக்ஷசர்களுடைய பிரா 

ணன்களைப் போக்க இராமருடைய கூர் 

மையான பாணங்கள் அவருடைய வில்லி 
ராக்ஷசர்களைக் 

லிருந்து கணக்கில்லாமல் வெளிப்பட்டுக் 

கொண்டிருந்தன . அவைகளால் அவர் 
அன்று நடந்த யுத்தத்தில் அரக்கர்களுடைய விற்களையும் , 
கொடியின் நுனிகளையும் , கவசங்களையும் , தலைகளையும் , 
ஆபரணங்களணிந்த தோள்களையும் , யானைத்துதிக்கை 
யை ஒத்த துடைகளையும் நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக் 
கணக்காகவும் துணித்தெறிந்தார் . அன்றியும் , சாரதிக 
ளுடன் அழகாகப் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு இரதத் 
தில் பூட்டியிருந்த குதிரைகளையும் , பாகர்களுடன் யானை 
களையும் , குதிரைகளுடன் குதிரை வீரர்களையும் , காலாட் 
களையும் இராமர் கொன்று , எல்லாரையும் யமன் 
மாளிகைக்கனுப்பினார் . வெகுகூர்மையான முனைகளும் 
கொளுக்கிகளுமுடைய நாளீகம் , நாராசம் என்ற பாணங் 
களால் தேகம் முழுமையும் பிளக்கப்பட்ட ராக்ஷசர்கள் 
வருத்தமடைந்து பயங்கரமாகக் கதறத் தலைப்பட்டார்கள் . 
அரக்கர்சேனை இவ்வண்ணம் இராமருடைய கூர்மையான 
சரங்களால் துணிபட்டுத் தீப்பட்டெரியும் உலர்ந்த காடு 
போல் சிறிதும் சௌக்கியம் அடையவில்லை. பயங்கர 

பலம்பொருந்திய அரக்கவீரர்கள் இராமர்முன் 
ஓடிவந்து நின்று அவர்மேல் சூலங்களையும் , கத்திகளையும் , 
கோடரிகளையும் வீசினார்கள் . புஜபராக்கிரமமுள்ள மகாவீர 
ரான் இராமர் அவைகளைத் தமது பாணங்களால் மாற்றி 
யுத்தத்தில் அவர்களுடைய தலைகளை அறுத்து உயிரையும் 
வாங்கினார் . அரக்கர்கள் தலையறுபட்டுக் கவசங்களும் விற்க 
ளும் துண்டிக்கப்பட்டுக் கருடனுடைய இறக்கைகளின் காற் 

12 


மான 


90 


ஆரணியகாண்டம் . 


தூஷணன் 


இராமரை 


றால் விருக்ஷங்கள் சாய்ந்தாற்போலப் பூமியில் விழுந்தார். 
கள் . இவ்வண்ணம் அநேகராக்ஷசர்கள் மடிந்தபிற்கு மிகுந் 
திருந்த அரக்கர்கள் இராமரால் விடுக்கப்படும் பாணங்க 
ளைச் சகிக்கமுடியாமல் வருந்தி , வெகுதுயரமடைந்து , கர 
னிடமோடி அவனைச் சரணமடைந்தார்கள் . அவர்களெல் 

லாரையும் தூஷணன் மறுபடி திரட்டித் 
தைரியப்படுத்தி , தன்வில்லை எடுத்துக் 

கொண்டு கோபம் கொண்ட யமனைப்போல 
எதிர்த்தல் . 

இராமரை எதிர்த்து அதிவேகமாக ஓடி 
வந்தான் . முதலில் அடிபட்டுத் திரும்பிவந்த அரக்கர்கள் 
தூஷணனுடைய சார்பால் பயமொழிந்து ஆச்சா , பனை , 
பாறை முதலியவைகளைக் கைகளில் எடுத்துக்கொண்டு 
இராமரைநோக்கி ஓடினார்கள் . மகாபலம்பொருந்திய சிலர் 
சூலம் , கதை , பாசங்களைக் கைகளில் எடுத்துக்கொண்டு 
இராமர்மேல் பாணங்களையும் மற்ற ஆயுதங்களையும் மழை 
பொழிவதுபோலப் பொழிந்தார்கள் . சிலர் மரங்களைக் 
கணக்கில்லாமல் பிடுங்கி வீசினார்கள் . வேறுசிலர் பாறை 
களையும் மலைகளையும் பிடுங்கி வருஷித்தார்கள் . இராமருக் 
கும் அவ்வரக்கர்களுக்கும் பார்ப்பவர்கள் மயிர்க்கூச்செறி 
யும்படியாக ஆச்சரியமும் பயங்கரமுமான யுத்தம் அன்று 
நேர்ந்தது . அரக்கர்கள் எல்லாரும் வெகுகோபமடைந்து 
இராமரை மறுபடியும் நான்கு பக்கங்களிலேயும் சுற்றிக் 
கொண்டார்கள் . அவ்வாறு தம்மைச் சுற்றிக் கொஞ்ச 
மேனும் இடை வெளியில்லாமல் எண்டிசைகளிலும் 
பாணங்களைப் பொழிந்துகொண்டு ராக்ஷசர்கள் நிற்பதை 
வெகு பலசாலியான இராகவர் கண்டு , கோபங்கொண்டு , 
பயங்கரமாகக் கர்ச்சித்து , அவர்கள் மேல் , அதிககாந்தியை 
உடைய கந்தர்வாஸ்திரத்தைத் தொடுத்தார் . உடனே 
சக்கரம்போல் வளைந்த அவருடையவில்லினின்றும் பாண 
ங்கள் ஆயிரக்கணக்காக வெளிப்பட்டன் . பத்துத்திசைக 
ளிலும் இராமருடைய பாணக்கூட்டங்கள் வெள்ளிடை 


26 - ம் சருக்கம் . 


91 


யின்றி நிரம்பின . இராமருடைய பாணங்களால் மாண்ட 
அரக்கர்கள் அவர் பாணங்களை எவ்விதமாக எடுத்து வில் 
லில் தொடுத்துவிட்டார் என்பதை அறியவில்லை . இராம 
பாணங்களால் உண்டான இருள் ஆகாசத்தையும் சூரியனை 
யும் மூடினது . இராமர் மேலும்மேலும் பாணங்களைச் 
சொரிந்துகொண்டே நின்றார் . பாணங்கள் வில்லைவிட்டுக் 
கிளம்பியதும் , அரக்கர்களை வதைத்ததும் , அரக்கர்க 
ளுடல் பூமியில் விழுந்ததும் எல்லாம் ஒரே காலத் 
தில் உண்டாயின . பாணங்களாலும் ராக்ஷசப் பிணங் 
களாலும் பூமி மூடுண்டது . இராமருடைய பாணங்க 
ளால் துளைக்கப்பட்டும் , குத்தப்பட்டும் , பிளக்கப்பட்டும் , 
தறிக்கப்பட்டும் ஆயிரக்கணக்காய் உயிரிழந்த ராக்ஷசர்கள் 
அங்கங்கு காணப்பட்டார்கள் . அப்பொழுது போர்க்களம் 
தலைப்பாகை தரித்த தலைகளாலும் , அங்கதங்களணிந்த 
புஜங்களாலும் , பற்பல ஆபரணங்களாலும் , அறுபட்ட 
முழங் கால்களாலும் , துடைகளாலும் , 

துடைகளாலும் , பிளக்கப்பட்ட 
குதிரைகளாலும் , யானை களாலும் , அநேக இரதங்களா 
லும் , துவஜங்களாலும் , சா மரைகளாலும் , குடைகளாலும் , 
ஆலவட்டங்களாலும் , இராமபாணத்தால் துண்டிக்கப் 
பட்ட அநேகவித சூலங்களாலும் , பட்டிசங்களாலும் , 
கத்திகளாலும் , சிதறுண்ட பிராசங்களாலும் , கோடரிக 
ளாலும் , துகளாக்கப்பட்ட கற்களாலும் , சேதிக்கப்பட்ட 
அநேகவித பாணங்களாலும் நிறைந்து பயங்கரமாக 
விருந்தது . 


இருபத்தாறாஞ்சருக்கம் . 


தூஷணன் வதை , 


தனது சைநியங்கள் இவ்வாறு கொல்லப்பட்டதைத் 
தூ ஷணன் பார்த்து வெகு வேகமுடையவர்களும் பராக் 


92 


ஆரணியகாண்டம் . 


கள் . 


2 


கிரம் முள்ளவர்களும் , எளிதில் வெல்ல 

முடியாதவர் 
களும் , போர்முகத்தில் புறங்காட்டாதவர்களுமான ஐயா 
யிரம் அரக்கர்களை இராமருடன் போர்செய்யக் கட்டளை 
யிட்டான் . அவர்கள் நான்குபக்கங்களிலும் சூழ்ந்து 
கொண்டு இடைவிடாமல் இராமர்மேல் பாணங்களையும் , 
சூலங்களையும் , பட்டிசங்களையும் , கத்திகளையும் , மலைகளை 
யும் , மரங்களையும் மழைபொழிவதுபோலப் பொழிந்தார் 

உ.யிரை அழிக்கவல்ல மலை மரங்களின் வருஷத் 
தைத் தர்மாத்துமாவாகிய இராமர் பாணங்களால் மாற்றி 
னார் . அம்மரமாரியைத் தடுத்துவிட்டு ரிஷபம்போன்ற 
இராமர் அரக்கர்கள் எல்லாரையும் வதை செய்ய வேண்டு 
மென்று கண்களை விழித்துப்பார்த்துப் பெருங் கோப 
மடைந்தார் . அவ்விதமாக அவர் கோபம்கொண்டு , 
கொழுந்துவிட்டெரியும் தீப்போல விளங்கி , தூஷணன் 
மேலும் அவன் சைநியத்தின் மேலும் சரமாரி பொழிந்தார் . 
அதைக்கண்டு அரக்கர் படைத்தலைவனாகிய தெவ்வரை 

அழிக்கும் திறலுள்ள தூஷணன் கோபங் 
தூஷ்ணன் 

கொண்டு இடிக்கொப்பான பாணங்களை 

இராமர்மேல் விடுத்தான் . 
சினந்து அரிவாள் போன்ற கூரிய பாணங்களால் அவனது 
பாரமான வில்லை வெட்டி நான்கு பாணங்களால் அவ 
னுடைய நான்கு குதிரைகளையுங் கொன்றார் . குதிரை 
களைக் கொன்றபின் அவர் ஓர் அர்த்தசந்திரபாணத்தால் 
சாரதியின் தலையை வெட்டி , இரண்டு பாணங்களைத் தூஷ 
ணன் மார்பின் மேல் எய்தார் . வில்லற்று , இரதம் அழிந்து , 
குதிரைகளும் சாரதியும் மாண்டு நின்ற 

தூஷணன் 
மலையின் சிகரத்தை நிகர்த்ததும் , பொற்பூணமைந்ததும் , 
தேவர்கள் படையை நாசம் பண்ணக்கூடியதும் , கூர்மை 
யான இருப்பாணி தைக்கப்பட்டதும் , அநேக சத்துருக் 
களைக் கொன்று அவர்களுடைய - கொழுப்பு வழியப் 
பெற்றதும் , வச்சிராயுதம்போல் வலியமைந்ததும் , பகை 


யுத்தம் , 


இராமர் 


26 - ம் சருக்கம் . 


93 


தூஷணன் 


வதை . 


வர்களுடைய நகரங்களைத் துகளாக்கும் ஆற்றலுடையதும் , 
மகாநாகம் போன்றதுமான கதை ஒன்றை எடுத்துக் 
கொண்டு வெகு கொடிய எண்ணத்துடன் இராமரைநோ 

க்கி ஓடினான் . அவ்வாறு ஓடிவரும் அக் 
கொடிய அரக்கனுடைய 

ஆபரணங்கள் 
பூண்ட 

கைகளிரண்டையும் இராமர் இர 
ண்டு பாணங்களால் கண்டங்கண்டார் . அப்போது கைகளி 
லிருந்து நழுவிய திண்ணிய கதை இந்திரன் கொடி அறு 
பட்டு விழுந்ததுபோலப் போர்க்களத்தில் விழுந்தது . 
மருப்பொசிந்த மதயானைபோலத் தூஷணன் 

இரண்டு 
கரங்களும் வெட்டுண்டு போர்க்களத்தில் சுருண்டு விழுந் 
தான் , அவன் மாண்டு விழுந்ததைக் கண்ட பிராணிகள் 
ளெல்லாம் " நல்லகாரியம் , நல்லகாரியம் என்று இராம் 
ரைத் தோத்திரம் பண்ணின . அப்போது சேனைத் 
தலைவர்களான மகாகபாலன் , ஸ்தூலாக்ஷன் , மகாபலம் 
பொருந்திய பிரமாதி என்பவர்கள் , காலனுடைய பாசத் 
தில் அகப்பட்டுக்கொண்டு கோபமடைந்து , 

கோபமடைந்து , இராமரை 
எதிர்த்தார்கள் . மகாகபாலன் ஒரு பெரிய சூலத்தையும் , 
ஸ் தூலாக்ஷன் ஒரு பட்டிசத்தையும் , பிரமாதி கோட 
ரியையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் . இவ்விதமாகத் 
தம்மை நோக்கி ஓடிவரும் அரக்கர்களை , வீட்டுக்குவரும் 
விருந்தினரை முகங்கொண் டழைக்குமாறுபோல , இரா 
மர் தமது கூரிய பாணங்களைச் செலுத்தி உபசரித்தார் . 
அவர் மகாகபாலனுடைய தலையைப் பிளந்து , பிரமாதியின் 
உடலில் அளவில்லாத பாணங்களை அழுத்தி , ஸ்தூலா 
க்ஷனுடைய கண்களைக் 

பாணங்களால் 
பொத்தினார் . அவர்கள் அடியற்றமரம்போல் பூமியில் 
விழுந்தார்கள் . அவ்வாறே தூஷணனுடைய ஐயாயிரம் 
போர் வீரர்களையும் இராமர் கோபங்கொண்டு ஐயாயிரம் 
பாணங்களை விடுத்து யமனுடைய மாளிகைக் கனுப்பி 
னார் . தூஷணன் மாண்டதையும் அவனைச்சேர்ந்த ஐயாயி 


கூர்மையான 


94 


ஆரணியகாண்டம் . 


வதை . 


ரம் வீரர்கள் மடிந்ததையும் கரன் கண்டு மகாபலம்பொருந் 
திய தனது சேனைத் தலைவர்களை நோக்கி " அற்ப மானிட 
னான இராமனால் தூஷணனும் அவனைச்சேர்ந்த வீரர்க 
ளும் பெருஞ்சேனையுடன் போரில் கொல்லப்பட்டார்கள் . 
ஆகையால் , நீங்களெல்லீரும் பலவிதமான ஆயுதங்களைச் 
செலுத்திச் சீக்கிரம் இராமனை எப்படியாவது கொன்று 
விடுங்கள் " என்று கட்டளையிட்டான் . இவ்விதமாகச் 
சொல்லிவிட்டுக் கரன் வெகுகோபமாக இராமரை நோக்கிச் 
சென்றான் . அவனுடைய சேனைத்தலைவர்களான மகாபலம் 
பொருந்திய சியேன காமி , பிருதுக்கிரீவன் , யக்ஞசத்துரு , 
விஹங்கமன் , துர்ஜயன் , கரவீராக்ஷன் , பருஷன் , கால 
கார்முகன் , மேகமாலீ , மகாமா லீ , ஸர்ப்பாசியன் , உதிரா 
சனன் என்னும் பன்னிருவர்களும் தங்கள் சேனைகளோடு 

எதிர்த்துச்சென்று இராமர்மேல் உத்த 
சேனைத் தலைவர் 

மமான சரங்களைச் சொரிந்துநின்றார்கள் . 

இவ்வண்ணம் தன்னோடு போருக்குவந்த 
கரனுடைய எஞ்சியபடையை வெகு காந்தியையுடைய 
இராமர் தங்கமும் வைரமும் இழைக்கப்பட்டு அக்கினி 
போலப் பிரகாசிக்கும் தமது பாணங்களால் வதைத் 
தார் . புகையற்ற நெருப்புப்போல ஜ்வலிக்கும் பொன்னி 
ழைத்த அப்பாணங்கள் , இடிகள் பெருமரங்களை நாசம் 
பண்ணுவதுபோல , அவ்வரக்கர்களை நாசம்பண்ணின . ஒரே 
தடவையில் இராகவர் நூறு ராக்ஷசர்களை நூறுகர்ணிகளை 
விடுத்தும் ஆயிரம் அரக்கர்களை ஆயிரம் கர்ணிகளைவிடுத்தும் 
மாய்த்தார் . இவ்விதமாகப் போர்க்களத்தில் இராமபா 
ணங்களால் தங்கள் கவசங்கள் பிளந்து , ஆபரணங்கள் குலை 
ந்து , விற்கள் சின்ன பின்னமாய் ஒடிந்து , மெய்யெல்லாம் 
இரத்தம் வழிய , அரக்கர்கள் மாண்டுவிழுந்தார்கள் . தலை 
மயிரவிழ்ந்து தேகம் முழுதும் இரத்தம் ஒழுக மாண்டு 
கிடந்த ராக்ஷசர்களால் அப்போர்க்களம் தருப்பைப் 
புற்கள் பரப்பப்பட்ட வேதிகைபோல விளங்கிற்று . 


27 - ம் சருக்கம் . 


95 


அப்போது ராக்ஷசப்பிணங்கள் நிறைந்து இரத்தத்தாலும் 
நிணத்தாலும் சேறாகவிருந்த அப்பயங்கரமான காடு நர 
கத்துக்கொப்பாக இருந்தது . பயங்கரமான செயல்கள் 
புரிந்துவந்த பதினாலாயிரம் அரக்கர்கள் இவ்வண்ணம் 
பதாதியாகப் பொருத மானிடராகிய இராமரொருவரால் 
மடிந்தார்கள் . அப்பெருஞ்சேனையில் மிகுந்தவர்கள் மகா 
ரதனான் கரனும் திரிசிரனுமே . இவர்களுக் கெதிராகத் 
தெவ்வரேறாகிய இராமர் நின்றார் . கொடிய பாவிகளும் , 
மகா பலம் பொருந்தியவர்களுமான மற்றைய - அரக்கர்க 
ளெல்லாம் போர்க்களத்தில் லக்ஷ்மணருக்கு முன் பிறந்த 
இராமர் கையால் மாண்டார்கள் . 


இவ்வாறு பெரும்போரில் மகாபலத்தையுடைய இரா 
மர் அரக்கர்களுடைய பெரும்படை முழுதையும் கொன்ற 
தைக் கரன்கண்டு பெரிய இரதத்தில் ஏறி வச்சிரர் 
யுதத்தைக் கையிற்பிடித்துச் செல்லும் இந்திரன்போல 
இராமர் முன் சென்றான் . 


இருபத்தேழாஞ்சருக்கம் . 

திரிசிரன் வதை . 


கரன் அவ்வாறு இராமரை எதிர்த்துச்செல்லுவதை 
அவனுடைய சேனைத்தலைவனான திரிசிரன் பார்த்து அவ 
னிட மோடிவந்து பின்வருமாறு சொன்னான் : - " என்னை , 

க்காரியத்தைச் செய்யக் கட்டளையிடு . இதில் நீ புக 
வேண்டாம் . நான் பலம்பொருந்திய இராமனைப் போரில் 
விழுத்துவதை நீ பார் . நான் என் ஆயுதத்தைத் 
தொட்டுச் சத்தியம் பண்ணிச் சொல்லுகிறேன் . ராக்ஷ 
சர்கள் எல்லாராலும் வதைக்கப் படவேண்டிய இராமனை 
நானே வதைக்கிறேன் . நான் - அவனுக்குப் போரில் 


96 


ஆரணியகாண்டம் . 


பின்பு 


O 


யமனாகிறேன் . அல்லது அவனாவது எனக்கு யமனாகட் 
டும் . ஆகையால் , நீ இப்போது சண்டைசெய்யவேண் 
டுமென்ற விருப்பத்தை அடக்கிக்கொண்டு எங்களிருவ 
ருக்கும் நடக்கும் சண்டையை நின்று பார் . 
இராமன் மாண்டதைக்கண்டு களித்து ஜன்ஸ்தானத்துக் 
குத் திரும்பு ; அல்லது நான் மாண்டபிறகு அவனுடன் 
சண்டைசெய்யப் போர்க்களத்திலிறங்கு . " இவ்வாறு திரி 
சிரன் தனக்கு மரணகாலம் நெருங்கிவிட்டதாற் சொன்ன 
சொல்லைக் கரன் கேட்டுச் சந்தோஷமடைந்து அப்படி 
யேயாகுக ; நீ முதலில் யுத்தத்துக்குச் செல் " என்று 
சொல்லவே , திரிசிரன் இராமரோடு போர் புரியப் போயி 
னான் . குதிரை பூட்டப்பட்டுப் பிரகாசித்துக்கொண் 
டிருந்த தனது இரதத்திலேறி மூன்று சிகரங்களையுடைய 
மலையொன்று செல்லுவதுபோலத் திரிசிரன் இராமரை 
எதிர்த்துச் சென்றான் . அவன் ஒரு பெரிய மேகம் மழை 
யைக் கொட்டுவதுபோலச் சரமாரியைப் பொழிந்து நீரில் 

துந்துபி ஒலிப்பது போலப் 
திரிசிரன் 

பேரொலி செய்தான் . அவ்வாறு தம்மை 
யுத்தம் . 

நோக்கிவரும் அரக்கனை இராகவர் கண்டு 
கூர்மையான அம்புகளால் அவனைத் தாக்கினார் . அவ் 
விருவர்களுடைய யுத்தம் வெகு பலம்பொருந்திய யானை 
யும் சிங்கமும் போர்புரிந்ததுபோலத் தோன்றிற்று .. 
பின்பு திரிசிரன் இராமர் நெற்றியில் மூன்று கூர்மை 
யான அம்புகளை எய்தான் . அதைக்கண்டு இராமர் வெகு 
கோபம் அடைந்தபோதிலும் அதை வெளியில் காட்டிக் 
கொள்ளாமல் அவனைப் பார்த்து “ ஆச்சரியம் ! ஆச்சரியம் ! 
வெகு பராக்கிரமசாலியாகவும் சூரனாகவுமிருக்கும் ராக்ஷச 
னுடைய பலம் எவ்வளவு அதிகம் ! உன்னுடைய பாணங் 
கள் என் நெற்றியில் புஷ்பங்கள் பண்ணுங் காயத்தைப் 


நனைந்த 


27 - ம் சருக்கம் . 


97 


பண்ணிவிட்டன ! நானிப்பொழுது என் வில்லிலிருந்து 
விடுக்கும் பாணங்களை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி , 
சர்ப்பங்களுக் கொப்பான பதினான்கு பாணங்களை வெகு 
கோபத்துடன் திரிசிரன் மார்பில் எய்தார் . அன்றியும் , 
கொஞ்சம் சாய்ந்த முனைகளுள்ள நான்கு பாணங்களை 
விடுத்துப் பராக்கிரமசாலியாகிய இராகவர் அவ்வரக்க 
னுடைய நான்கு குதிரைகளையும் கீழே விழச்செய்தார் ; 
எட்டுப் பாணங்களைச்செலுத்தி இரதத்தில் முற்புறத்தில் 
உட்கார்ந்திருந்த சாரதியை வீழ்த்தினார் ; ஒரு பாணத் 
தால் இரதத்தின்மேல் கட்டியிருந்த கொடியைத் துண் 
டித்தார் . பின்பு , உடைந்துபோன ரதத்தை விட்டிறங்கி 
ஓடிவரும் திரிசிரனுடைய மார்பில் அவர் அநேக பாணங் 
களை எய்தார் . அவைகளைச் சகிக்கடிமுயாமல் அவன் 
மயக்கங்கொண்டான் . அதன்பிறகு வெகுவேகமாகச் செல் 

லும் மூன்று கூர்மையான அம்புகளை , 
திரிசிரன் 

ஸ்வரூபத்தை அறியக்கூடாத இராகவர் , 

வெகு கோபத்துடன் விடுத்து , அவ்வரக் 
கனுடைய மூன்று தலைகளையும் கொய்தெறிந்தார் . அவ 
னும் இராமபாணங்களால் வெட்டுண்டு உயிரிழந்து தன் 
தலைகள் முன்னேவிழத் தானும் இரத்தத்தைக் கக்கிக் 
கொண்டு பூமியில்விழுந்தான் . இன்னும் மிகுந்திருந்த 
கரனுடைய சைநியத்திலுள்ள அரக்கர்கள் , புலியைக்கண்டு 
பயந்தோடும் மான்கள்போல , போர்க்களத்தில் நிற்காமல் 
ஓடினார்கள் . அவ்வாறோடுகின்றவர்களைக் கரன் வெகு கோ 
பத்துடன் திருப்பி , சந்திரனை எதிர்த்து இராகு ஓடுவது 
போல , இராமரை எதிர்த்துப் போனான் . 


வதை . 


13 


98 


ஆரணியகாண்டம் . 


இருபத்தெட்டாஞ்சருக்கம் . 
இராமர் கரனுடைய தேரை அழித்து அவன் சாரதியைக் கொன்றது . 


( 


திரிசிரனுடன் தூஷணனும் யுத்தத்தில் மாண்டதைக் 
கண்ட கரன் இராமருடைய பராக்கிரமத்தைப் பார்த்துப் 
பயந்தான் . மகாபலம்பொருந்திய கரன் யாரும் நெருங்க 
முடியாத தனது பெரிய அரக்கர் படையும் திரிசிர தூஷ 
ணர்களும் இராமர் ஒருவரால் மாண்டதைக்கண்டு துன் 
புற்று , நமுசி இந்திரனை எதிர்த்துச் சென் றதுபோல , இரா 
மரை எதிர்த்துச்சென்றான் . கரன் தனது பலமான வில்லை 

நாணேற்றி இரத்தத்தில் தோய்ந்து கோ 
கரன் 

பங்கொண்ட விஷசர்ப்பங்கள் போல் விளங் 
யுத்தம் , 

கும் பாணங்களை 

பாணங்களை இராமர்மேல் விடுத் 
தான் . அவன் தேரிலேறி , அடிக்கடி நாணையிழுத்துத் 
தெறித்துக்கொண்டு , ஆயுதப் பயிற்சி மிகுதியின் செருக் 
கால் ஆயுதங்களை வெளியில் காட்டிக்கொண்டு , போர்க் 
களத்தில் சுற்றித் திரிந்தான் . அன்றியும் , மகாரதனான 
கரன் எண்டிசைகளையும் தனது 

பாணங்களால் 

CLALO 
னான் . அதை இராமர் பார்த்துத் தமது பாரவில்லைக் கையி 
லெடுத்து , மேகம் மழையைப் பொழிவதுபோல , நெருப் 
புப் பொறி கக்குகின்ற சகிக்க முடியாத பாணங்களைப் 
பொழிந்து , ஆகாசத்தைக் கொஞ்சமேனும் இடைவெளி 
இல்லாமல் மறைத்துவிட்டார் . இவ்விதமாக இராமரும் 
கரனும் விடுத்த கூரிய பாணங்களால் ஆகாயம் முழுதும் 
எல்லாப் பக்கங்களிலும் மூடப்பட்டது . இருவரும் ஒருவ 
ரோ டொருவர் சினந்து யுத்தம் பண்ணும்பொழுது 
பாணங்களின் சமூகத்தில் மறைந்து சூரியன் பிரகாசிக்க 
வில்லை . 


கரன் , 


கொஞ்சம் 

வளைந்த கூரிய முனையுள்ள 
நாளீகம் , நாராசம் என்ற பாணங்களால் , மகாகஜத்தைத் 
தாற்றுக்கோலால் குத்துவதுபோல , இராமரைத் தாக்கி 


28 - ம் சருக்கம் . 


99 


வில் வெட்டுப் 


னான் . அன்றியும் அவ்வரக்கன் கையில் வில்லுடன் இரதத் 
தில் உட்கார்ந்திருந்தது , கையில் பாசத்தைப்பிடித்துவந்த 
யமன் போல் , எல்லாப் பிராணிகளுக்கும் தோன்றிற்று . 
தனது படை முழுவதையுங் கொன்ற இராமர் வெகு 
பராக்கிரமசாலி என்றாலும் , அவர் அப்பொழுது கொஞ் 
சம் களைத்திருந்ததாகக் கரன் எண்ணினான் . சிங்கம் 
போலச் செருக்கடைந்து நடந்த கரனை இராமர் பார்த்து 
ஒரு சிங்கமானது அற்ப மிருகத்தை எவ்வா றெண் 
ணுமோ அவ்வாறு கருதினார் . அவ்வண்ணம் நிற்கும் 
இராமரோடு , அந்துப்பூச்சி நெருப்பில் விழுவதுபோல , 

கரன் தனது சூரியனுக்கொப்பான பெரிய 
இராமருடைய 

ரதத்துடன் போர் புரிய வந்து சேர்க் 
*பட்டது . தான் . உடனே அவன் தனது கைவன்மை 

யைக் காட்டும் விதமாக மகாத்துமாவாகிய 
இராமர் பிடித்திருந்த வில்லை அதில் பூட்டிய அம்பு 
டன் இரண்டாக வெட்டினான் . மறுபடி அவன் இடிக் 
கொப்பான ஏழு பாணங்களை எடுத்து வெகு கோபத்து 
டன் இராமருடைய மர்மஸ்தானங்களை நோக்கி விடுத் 
தான் . 

சூரியனுக்கொப்பான பிரகாசமுடைய இராம 
ருடைய கவசம் அப்பாணங்களால் வெட்டுண்டு கீழேவிழுந் 
தது . அதன்மேல் கரன் ஆயிரம் பாணங்களை ஒப்பற்ற 
பராக்கிரமமுள்ள இராமர்மேல் விடுத்து அட்டகாசம் பண் 
ணினான் . அப்பாணங்களால் தேகம் முழுதும் அடியுண்டு 
வெகு கோபங்கொண்டு போர்க்களத்தில் நின்ற இராமர் 
புகையற்ற அக்கினிபோல விளங்கினார் . பிறகு , சத்துருக் 
களை அடக்கும் இராமர் தமது பகைவனாகிய கரனை உடனே 
முடித்து விடக்கருதி வெகு கம்பீரமாக ஒலிக்கும் மற்றொரு 
வில்லை எடுத்து நாணேற்றினார் . அது விஷ்ணுவின் வில் ; 
அகஸ்தியரால் இராமருக்குக் கொடுக்கப்பட்டது . புகழ் 
பெற்ற அந்த வில்லை இராமர் கையிலெடுத்துக்கொண்டு 
கரனை எதிர்த்தார் . கொஞ்சம் வளைந்த முனைகளும் 


100 


ஆரணியகாண்டம் . 


2 


பொன் இறகுகளுமுள்ள பாணங்களை இராமர் வெகு 
கோபத்துடன் விடுத்துக் கரனுடைய கொடியைப் போர்க் 
களத்தில் அறுத்துத்தள்ளினார் . அந்த அழகான தங்கக் 
கொடி வெட்டுண்டு கீழே விழுந்தது தேவர்களுடைய உத் 
தரவின்படி சூரியன் பூமியில் விழுந்தது போன்றிருந்தது . 
போரின் நுண்மையையறிந்தகரன் அதைக்கண்டு கோபம் 
கொண்டு , மதயானையைத் தாற்றுக்கோலால் குத்துவது 
போல , இராமர் மார்பில் நான்குபாணங்களை அழுத்தினான் . 
கரன் வில்லிலிருந்து விடுக்கப்பட்ட பாணங்கள் தைத் 
துத் தேகமெங்கும் இரத்தமோட நின்ற இராமர் பெருங் 
கோபங்கொண்டார் . உடனே வில்வித்தையில் முதல் 
வரான இராமர் தமது பாரவில்லைக் கையிலேந்தி . நாணெ 
றிந்து இலக்காக ஆறுபாணங்களை எய்தார் . அவைகளில் 
ஒன்று கரன் தலையிலும் , இரண்டு அவன் கைகளிலும் , 
மற்றைய அர்த்த சந்திரன்போன்ற மூன்று பாணங்கள் 
அவன் மார்பிலும் தைத்தன . பிறகும் அதிக பராக்கிரம 
முள்ள இராமர் பெருங்கேர் பங்கொண்டு கரன்மேல் சூரிய 
னுக்கொப்பான பதின்மூன் றுபாணங்களை விடுத்து , ஒன் 

றால் அவனது இரத்தத்தின் நுகத்தடி 
தேரழிந்தது . 

யையும் , நான்கு பாணங்களால் நான்கு 

குதிரைகளையும் , ஆறாவது பாணத்தால் 
சாரதியின் தலையையும் , மூன்று பாணங்களால் இரதத் 
தின் பாரையும் , இரண்டு பாணங்களால் அச்சையும் , வச்சி 
ராயுதத்துக்கொப்பான பன்னிரண்டாவது பாணத்தால் 
அவனுடைய வில்லையும் வெட்டி , பதின்மூன்றாம் பாணத் 
தால் அவன் உடலையும் விளையாட்டாகத் துளைத்தார் . அப் 
பொழுது கரன் வில்முறிந்து , இரதமழிந்து , குதிரைகளும் 
சாரதியும் மாண்டு , கையில் கதையை எடுத்துக்கொண்டு 
தரையில் குதித்தான் . 
மகாரதராகிய இராமர் இவ்வாறு செய்த ஆச்சரிய 
காரியத்தைத் தேவர்களும் மகரிஷிகளும் கண்டு 


கான் 


மான் 


29 - ம் சருக்கம் . 


101 


களித்துக் கைகூப்பித் தங்கள் தங்கள் விமானங்களிலிருந் 
தபடியே அவரைத் துதித்தார்கள் . 


இருபத்தொன்பதாஞ்சருக்கம் . 
இராமர் கரனுடைய பாவங்களைக்கூறி அவன் கதையைத் துண்டித்தது . 


தமற்றுக் கதாபாணியாகத் தம்முன்வந்து நின்ற 
கரனைப்பார்த்து அதிக தேஜசுடன் விளங்கும் இராமர் 
வெகு மிருதுவாக அவன் கொடிய செயல்களையெடுத்துக் 
காட்டினார் : - " இரதகஜதுரக பதாதிகள் நிரம்பிய பெருஞ் 
சேனையின் உதவியால் , நீ உலகத்திலுள்ளார் யாவரும் 

அருவருக்கத்தக்க கொடிய செயலைச் செய் 
இராமர் கானை 

துவந்தாய் . ஒருவன் இம்மூவுலகங்களுக் 
இகழல். 

கும் ஈசனாக இருப்பினும் , கொடியவ 
னாகவும் பாவமான காரியங்களைச் செய்கிறவனாகவும் இருந் 
தால் அவன் க்ஷேமமாக வாழமாட்டான் . உலகத்துக் 
கொவ்வாத கொடிய செயல்கள் செய்யும் பாவியை , 
கொடிய பாம்பை வதைப்பதுபோல் , எல்லாரும் வதைப் 
பார்கள் . எவனொருவன் உலோபத்தன்மையால் பாபங் 
களைப் பண்ணிக்கொண்டு அதிக இலாபத்தின் இச்சை 
யால் தான் செய்வது பாபமென்றறியாமல் இருக்கிறானோ 
அவன் ஐஸ்வரியத்திலிருந்து விலக்கப்பட்டவனாய் , ஆலங் 
கட்டியைப் புசித்து அறணை மாண்டுவிடுவது போல , 
சீக்கிரம் மாள்வான் . தருமத்தை நடத்திக்கொண்டு தண் 
டகாரணியத்தில் வசித்துவரும் தபசிகளைக் கொன்றத 
தால் உனக்கு என்ன இலாபம் ? உலகத்தார் வெறுக்கும் 
கொடிய செய்கைகளைச் செய்யும் பாவிகள் ஒருபொழுதும் 
க்ஷேமமாக இருக்கமாட்டார்கள் ; வேரற்ற விருக்ஷம்போல் 
அழிந்துவிடுவார்கள் . விருக்ஷங்கள் பருவத்தில் புஷ்பிப் 
- பதுபோல , பாவத்தொழிலைச்செய்பவன் ஒவ்வொருவனும் 


102 


ஆரணியகாண்டம் . 


* 


எனது 


அத்தொழிலின் பலனைத் தக்கநேரத்தில் தப்பாமல் அடை 
வான் . விஷங்கலந்த அன்னத்தைப் புசித்ததின் பலனை 
உடனே காண்பதுபோல , மனிதரும் தங்களுடைய செய 
லின் பயனை உடனே காண்பார்கள் . உலகத்துக்குத் தீமை 
யைச் செய்யும் கொடிய பாவிகளுடைய பிராணனை வாங்க 
* அரசனால் நான் கட்டளை யிடப்பட்டிருக்கிறேன் . இப் 
பொ 

எழுது என்னால் விடுக்கப்படும் தங்கமிழைக்கப்பட்ட 
பாணங்கள் உனது உடலை ஊடுருவி , பாம்புகள் புற்றில் 
நுழைவதுபோல , பூமியைப் போழ்ந்து புக்கொளிக்கும் . 
தண்டகாரணியத்தில் நீ புசித்த ரிஷிகள் போயிருக்கு 
மிடத்திற்கு , யுத்தத்தில் கொல்லப்பட்டு நீயும் நினது 
சேனையுடன் போகலாம் . முன்னரே உன்னால் கொல்லப் 
பட்ட ரிஷிகள் இன்று விமானங்களிலிருந்துகொண்டு நீ 

பாணங்களால் அடிபட்டு மாண்டு நரகத்தில் 
வீழ்வதைப் பார்க்கப்போகிறார்கள் . உனது இஷ்டப்பிர 
காரம் நீ பொருதுபார் . இழிகுலத்தோனே , உன்னால் 
கூடுமானதையெல்லாம் நீ செய் . இன்று உனது தலை 
யை , பனங்காயை அறுத்துத் தள்ளுவதுபோல , அறுத் 
துத் தள்ளுகிறேன் . இவ்வாறு இராமர் சொன்ன 
சொற்களைக் கேட்டுக் கோபமடைந்து கண்கள் சிவந்து 
கோபத்தால் ஒன்றுந்தெரியா தவனாகிக் கரன் சொல்லலுற் 
றான் : - " தசரத புத்திரா , போரில் ஆற்றலில்லாத அரக் 
கர்களைக்கொன்றுவிட்டு , ஏன் வீணாக உன்னைப் புகழ்ந்து 

கொள்ளுகிறாய் ? பலமும் பராக்கிரமமும் 

உள்ள சூரர்கள் ஊக்கமிகுதியால் செருக் 
மறுமொழி . 

கடைந்து ஒருபொழுதும் தங்களைத் தாங் 
களே புகழ்ந்துகொள்ள மாட்டார்கள் . நல்லுள்ளமில்லாத 
அற்பமான க்ஷத்திரியர்கள் தான் தங்களைத் தாங்களே , நீ 
உன்னைப் புகழ்ந்துகொள்ளுவதுபோல் , புகழ்ந்துகொள்ளு 
வார்கள் . போர்க்களத்தில் எந்த வீரன் தன்குலத்தை எடுத் 


கரன் 


* தசரதர் அல்லது பரதர் . 


ரை இன்று நான் உன்னை வதைத்துத் துடைத்துவிடுகி 
29- ம் சருக்கம் . 

103 
துக் கூறுவான் ? மாண்டுபோகும் காலம் நெருங்கிய போது 
எவன் தன்னைப்பற்றிப் புகழ்பாடுவான் ? தருப்பைப்புல் 
தீயில் காய்ச்சப்பட்ட தங்கநிறமான பித்தளை கறுப்பது 
போல் உன்து தற்புகழ்ச்சியால் நீ உனது அற்பத்தனத் 
தை வெளியாக்கிவிட்டாய் . இவ்விடத்தில் நான் கதை 
யைப் பிடித்துக்கொண்டு , அசைக்கக்கூடாத பெரும்பரு 
வதம் தாதுராகத்தால் விளக்கமுற்று நிற்பதுபோல் , நிற் 
பது உனது கண்ணிற்குப் புலப்படவில்லை . நான் கையில் 
கதையைப் பிடித்துக்கொண்டு உனது பிராணனை மட்டு 
மன்று , இம்மூவுலகத்திலும் உள்ளாருடைய பிராணன் 
களையும் , கையில் பாசம் பிடித்த யமன் போல் , தனியே 
வாங்கிவிடவல்லேன் . நான் உனக்குச் சொல்லவேண்டிய 
சங்கதிகள் நிரம்ப இருக்கின்றன . அவற்றைச்சொல்ல இப் 
பொழுது எனக்குச் சாவகாசமில்லை . சூரியன் அஸ்தமன் 
மாகுங்காலம் நெருங்குகிறது . அதன் பிறகு யுத்தத்துக்கு 
இடையூறுவந்துவிடும் . நீ 

பதினாலாயிரம் ராக்ஷசரைக் 
கொன்றதனால் அவர்கள் பந்துக்கள் விடும் துக்கக்கண்ணீ 


உடை நதது . 


றேன் . ” இவ்வண்ணஞ் சொல்லிக் கரன் வெகுகோபத் 
துடன் அழகான கேயூரமணிந்த தனது 

கைகளால் 
எரிகின்ற இடிபோன்ற கதையைத் தூக்கி 
கரன் கதை 

இராமர்மேல் எறிந்தான் . அவ்வாறு கர 

னுடைய கையிலிருந்து விடப்பட்ட கதை 
ஆகாசத்தில் ஜ்வலித்துக்கொண்டு , அநேகவிருக்ஷங்களையும் 
புதர்களையும் நீறாக்கிக்கொண்டு , இராமரைக் கிட்டிற்று . 
அவ்விதமாகத் தம்மை நோக்கி அக்கினிபோல் விளங்கிக்கா 
லனுடைய பாசத்துக்கொப்பாக வந்துகொண்டிருந்த கதை 
யை இராமர் தமது பாணங்களால் ஆகாயத்திலேயே துக 
ளாக்கிமாற்றினார் . அப்போது அது , மந்திரத்தினால் விழுத் 
தப்பட்ட சர்ப்பம்போல , உடைந்து பூமியில்விழுந்தது . ம் 


104 


ஆரணியகாண்டம் . 


முப்பதாஞ்சருக்கம் . 


கரன் வதை 


இராமர் அக்கதையைப் பாணங்களால் துண்டித்து , 

தாம் எப்பொழுதும் தருமத்தில் வாஞ்சை 
இராமர் 
கானை இகழல் , 

யுள்ளவராகையால் கொஞ்சம் புன்னகை 

யுடன் கரனைப்பார்த்துக் கோபமாகக் கூறி 
தர் : - " ராக்ஷசப்பதரே , நீ உனது பலம் முழுமையையும் 
காண்பித்தது இதுதான் ! என்கையால் சக்தியற்று ஏன் 
வீணாகக் குமிறுகிறாய் ? உனது கதை என் பாணங்களால் 
பிளக்கப்பட்டு அதோ பூமியில் விழுந்திருக்கிறது ! வீண்பெ 
ருமை பாராட்டிக்கொண்ட உனது செருக்குக்குக் காரண 
மாகவிருந்த கதையின் கதி இப்படியாக முடிந்தது ! மாண் 
டுவிட்ட அரக்கர் பந்துக்கள் துக்கக்கண்ணீரைத் துடைப்ப 
தாக நீ சொன்ன சொல்லும் பொய்யாக முடிந்தது . நீசனாக 
வும் , கொடிய செய்கையுள்ளவனாகவும் , பொய்மையே பொ 
ருந்தியவனாகவும் இருக்கும் உன்து உயிரை , கருடன் அமிர் 
தத்தைக் கவர்ந்ததுபோல , நான் கவர்ந்துவிடுகிறேன் . 
இன்று உனது கழுத்து எனது பாணங்களால் அறுக்கப்பட் 
டுக் கீழேவிழ , உனது உடலிலிருந்து கொப்புளித்துப் 
பெருகும் இரத்தத்தை இப்பூமி குடிக்கட்டும் . இன்று 
உனது தேகம் புழுதியாடி , கைகளும் வெட்டுண்டு , இஷ்ட 
மில்லாத பெண்போல நீ பூமியைத் தழுவிக்கொண்டு 

நீ அவ்வாறு கண்விழியாத் தூக்கம் தூங் 
கிவிட்டபின்பு , இத்தண்டகாரணியம் ஒதுக்கிடந் தேடி 
வருபவர்களுக்கு உறைவிடமாய் இருக்கும் . எனது பா 
ணங்களால் ஜனஸ்தானத்தில் இருக்கும் ராக்ஷசர்கள் 
எல்லாரும் தொலைந்தபிறகு இவ்விடத்தில் ரிஷிகள் பய 
மின்றிச் சஞ்சரிப்பார்கள் . மற்றவர்களுக்குப் பயத்தை 


தூங்கலாம் . 


ஆக்கள் 


கார 


இன்று 


அறி 


இன்னது 

105 
உண்டாக்கிக்கொண்டு இக்கட்டில் சஞ்சரித்து வந்த 
அரக்கியர்கள் , 

நாசமடைந்த 
ணத்தால் முகம்வன் , பயந்து , கண்ணுங் கண்ணீருமாக 
வேறிடங்களுக்கு இன்று ஓடிவிடுவார்கள் . உங்கள் குலத் 
துக்கு ஒத்த குலத்தில் வந்த உங்களுடைய மனைவியர்கள் , 
சோகம் இத்தன்மையது 

இத்தன்மையது என்பதை 
ந்து , தங்கள் பொருள்கள் முழுவதும் இழந்துவிடுவார்கள் . 
கொடியவனே , அற்பனே , பிராமணகண்டகனே , உனக் 
காகவல்லவா தினந்தோறும் முநிவர்கள் நடுங்கி ஊக்க 
மிழந்து நெடுநாளாக அவிசை ஓமத்தீயில் ஓமம்செய்கிறார் 
கள் ? 22 

இவ்விதமாகப் போர்க்களத்தில் இராமர் , கோபத் 
தால் சொன்ன சொல்லைக் கேட்டுக் கரன் கடுகடுத்துச்சொ 
ல்லலுற்றான் : -- " நீ வெகு செருக்கடைந்திருக்கிறாய் ; பய 
மென்பது உன்னைப்பற்றி யிருக்கவும் பயமற்றுப் பேசுகி 
றாய் . மரணம் கிட்டிவிட்டபடியால் இன்னது சொல்லலாம் 
அதுவும் நியாயந்தான் ; ஏனெனில் , காலபாசத்தால் கட் 
டப்பட்டவர்கள் புலன்களை இழந்து விடுகிறபடியால் செய் 
யத்தக்கது இது செய்யத் தகாதது இது என்று பகுத்தறிய 
மாட்டார்கள் . ” இராமரைப்பார்த்து இவ்வாறு சொல்லிக் 
கொண்டே புருவங்களை நெரித்துச் சுற்றிலும் கரன் பார்த் 
துப் பக்கத்தில் ஆச்சாமரமொன்று நிற்பதைக் கண் 
டான் . போர்க்களத்தில் ஆயுதத்திற்காகச் சுற்றிப்பார்ப் 
பவன் கீழுதட்டைக் கடித்துக்கொண்டு அதைப்பிடுங்கிக் 
கைகளால் உயரத் தூக்கி வெகு பலமாக 
போட்டு, " நீ இத்துடன் மாண்டாய் என்று சொல்லி 
இராமர்மேல் வீசியெறிந்தான் . வெகு பராக்கிரமம் பொருந் 
திய இராமர் அவ்வாறு தம்மை நோக்கிவரும் அம்மரத் 
தைத் தமது பாணங்களால் துண்டித்து இனிச் சீக்கிரம் 
போரில் கரனைக் கொன்றுவிட வேண்டுமென்று கோபங் 

14 


ஒரு கூச்சல் 


106 


ஆரல் 


உங்களக் 


லிருந்து 


கரன் 


கொண்டார் . அந்தக் கோபம் மர் தேகம்வெயர் 
த்துக் கண்கள் சிவந்து ஆய 

கரன்மேல் 
செலுத்தினார் . அப்பாணங்கள் தைத்தவிடங்களிலிருந்து 
இரத்தம் குமிழியிட்டுப் பொங்கி , மலையின் பக்கங்களி 

அருவிகள் பெருகி ஓவெதுபோல் ஓடிற்று . 
இராமர் எய்த பாணங்களினால் கான் சார்ந்து , இரத்தத் 
தின் நாற்றத்தால் புத்திமயங்கி , அவரிருந்த இடத்தை 
நோக்கி வேகமாக ஓடிவந்தான் . தேகம் முழுமையும் இவ் 
வாறு இரத்தம்வழியத் தம்மை நோக்கி ஓடிவரும் கரனைக் 
கண்டு ஆயுதபாணியாகிய இராமர் திடீரென்று இரண்டடி 
பின் வாங்கினார் . பிறகு கரனை வதைசெய்வதற்காக , அக்கி 
னிக்கொப்பாய் , மற்றொரு பிரமதண்டம்போல விளங்கும் 
பாணமொன்றைக் கையிலெடுத்தார் . அது புத்திமானாகிய 
தேவேந்திரனால் கொடுக்கப்பட்ட பாணம் . அப்பாணம் 

இராமருடைய வில்லிலிருந்து விடுக்கப் 
பட்டு , இடிபோல முழங்கிக்கொண்டு , 

கரன்மார்பில் பாய்ந்தது . கரன் , திரு 
வெண்காட்டில் ருத்திரனால் தஹிக்கப்பட்டு அந்தகா 
சுரன் மாய்ந்ததுபோல , இராமருடைய சராக்கினியால் 
தஹிக்கப்பட்டுப் பூமியில் விழுந்தான் . வச்சிராயுதத்தால் 
விருத்திராசுரன் மாண்டதுபோலவும் , நுரையால் நமுசி 
மாண்டதுபோலவும் , இடியால் வலாசுரன்மாண்டது போ 
லவும் , கரன் இராமபாணத்தால் மாண்டுவிழுந்தான் . 

பிறகு ராஜரிஷிகளும் மற்ற ரிஷிகளும் சேர்ந்து இரா 
மரைக்கண்டு களித்து “ இதன்பொருட்டே பாகசாசன 
னாகிய மகேந்திரன் சரபங்கருடைய புண்ணிய ஆச்சிரமத் 

துக்கு வந்தனன் . கொடியசெயல்புரியும் 
ரிஷிகள் 
களிப்படைந்தது . 

இவ்விராக்ஷசர்களை வதைக்கும் பொருட் 

டே மகரிஷிகளும் தங்களை அனேக உபா 
யங்களால் இக்காட்டுக்குக் கொண்டுவந்தார்கள் . நாங்கள் 
உத்தேசித்தகாரியம் முடிந்துவிட்டது . மகரிஷிகள் இனிப் 


வதை. 


107 


பயமின்றித் தவம் 

என்ற சொன்னார்கள் . 
இதற்குள் தேவர்களும் 

களும் வியப்படைந்து 
ஆகாசத்தில் தோன்றித் து துபி முழக்கி , வெகு சந்தோஷ 
முற்று இராமர்மேல் புஷ்டமாரி பொழிந்தார்கள் . " ஒன்ற 

ரை முகமாத்தத்தில், இராமர் தமது கூர் 
தேவர்கள் 
களிப்படைந்தது . 

மையான அம்புகளால் பயங்கரமான தொ 

ழில்கள்புரிந்து வந்த கரன் தூஷணன் முத 
லிய அரக்கர்கள் பதினாலாயிரம் பெயர்களையும் போரில் 
வதைத்தார் . ஆகா ! எவ்வளவுளிக்கங்காரியம் இராமர் 
செய்தார் ! என்ன சாமர்த்தியம் 

பார்க்க மம் 
இது விஷ்ணுவின் பராக்கிரமம்இல்லவா காணகிறது 
என்று இவ்விதமாகச் சொல்லிக்கொண்டு தேவதை 
தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்றார்கள் . 

அச்சமயத்தில் வீரராகிய லக்ஷ்மணர் சீதையுடன் 
மலைக் குகையைவிட்டு வந்துசந்தோஷமாக ஆச்சிரமத்துள் 
புகுந்தார் . வெற்றிபெற்ற இராமரும் , மகரிஷிகள் ஆரா 
திக்க , லக்ஷ்மணர் பூஜிக்க , ஆச்சிரமம்சேர்ந்தார் . சத்துருக் 

களைக் கொன்று , பெரிய ரிஷிகளுக்கெல் 
சீதை 
களிப்படைந்தது . 

லாம் சுகத்தை உண்டுபண்ணின தனது 

கணவரான இராமரைச் சீதைகண்டு களி 
கூர்ந்து ஆநந்தத்தால் தழுவினாள் . ராக்ஷசக்கூட்டங்கள் 
மாண்டதையும் இராமர் காயமின்றி இருந்ததையும் சீதை 
பார்த்துச் சந்தோஷமடைந்து ஆனந்தக்கடலில் மூழ்கி 
னாள் . பிறகு சந்தோஷமடைந்த மகரிஷிகளால் பூஜிக்கப் 
பட்ட பகைவரேறாகிய தனது கணவனை ஜானகி மறுபடி 
யும் தழுவிக் களித்தமுகத்தோடு பேருவகையுற்றாள் . 


108 


முப்பத்தான் முஞ்சருக்கம் . 
அகம்பனன் இலங்கையடை ஜனவ தானத்திலிருந்த கரன் முதலிய 
சாக்ஷசர்கள் இராமரால் அழிம் கதை இராவணனுக்குத் 

தெரிவித்து அவனச் 
சீதையை அபகரிக்கும் வேண்டுதல் , 


கொன்னை 


பின்பு அகம்பலுன் ஜனஸ்தானத்தை விட்டு வெகு 
வேகத்துடன் சென்ற ராவணனைப்பார்த்து " அரசனே , 
இஸ்தானத்தி இருந்த அரக்கர்கள் எல்லாரும் வதைக் 
கப்பட்டார்கள் கானாம் போரில் மாண்டான் . நான்மாத் 

பிழைத்துவந்தேன் என்று 
வ்வாறு அகம்பனன் சொன்ன சொல்லை 
பாவணன் கேட்டுக் கோபத்தால் கண்கள் சிவந்து 
அவனைக் கொளுத்திவிடுவதுபோலப் பார்த்து " தனது 

ஆயுண் முடிந்து எனது அழகான ஜனஸ் 
ஜனஸ்தானத்தை 
அழித்தவன்யார் தானத்தை அழித்தவன் யாவன் ? இப்பொ 
என்று 

ழுது இவ்வுலகத்தில் ஒருநாளும் வாழமுடி 
ராவணன் 
வினாவியது . 

யாத வழியைத் தேடிக்கொண்டவன் யா 

வன் ? எனக்குக் கெடுதல் செய்த பின்பு 
அவன் இந்திரனாக இருப்பினும் , அல்லது குபேரன் , 
யமன் , விஷ்ணு இவர்களில் ஒருவனாக இருப்பினும் ஒரு 
பொழுதும் சுகமென்பதை அடையான் . நான் காலனுக் 
கும் காலன் ; நெருப்பையும் கொளுத்துவேன் ; சாவுக்கும் 
சாவுவரச் செய்வேன் . கோபம் கொண்டால் நான் சூரியனை 
யும் நெருப்பையுங்கூட எரித்துவிடுவேன் . எனது பலத்தால் 
காற்றின் வேகத்தைக்கூட நான் தடுக்கமாட்டுவேன் ” 
என்று சொன்னான் . அகம்பனன் பயத்தால் நடுங்கிக் கை 
கூப்பித் தனக்கு அபயம் கொடுக்கவேண்டுமென்று தசக் 
கிரீவனை வேண்டிக்கொண்டான் . ராக்ஷசோத்தமனான 
ராவண்னும் அவனுக்கு அபயம்கொடுத்தான் . பிறகு , 
அகம்பனன் கொஞ்சம் தைரியமடைந்து சிரேஷ்டமான 


31 - ம் சருக்கம் . 


109 


அங்கமுள்ளவனும் , யௌவனமுள்ளவனும் , ரிஷபத்தின் 
பிடர் போன்ற பிடரை உடையவனும் , உருண்டு நீண்டு 
அழகாயுள்ள கரங்களை உடையவனும் , நிகரற்ற பலபராக் 
கிரம முடையவனும் , வீரனும் , கீர்த்தியுள்ளவனும் , ஸ்ரீமா 
னும் , தசரதமன்னவனுடைய குமாரனுமான இராமனெ 
ன்பவன் ஒருவனிருக்கிறான் , அவன் பெரும்புகழ் படைத் 
தவன் ; பலவிதமான சம்பத்தடைந்தவன் . அவன் தான் 
ஜனஸ்தானத்தை நாசம்பண்ணினவன் ; கரனையும் தூஷ 
ணனையும் வதைத்தவன் ” எனக் கூறினன் 

எனக் கூறினன் அகம் என 
கூறியமொழியை ராக்ஷசவேந்தனான இராவணன் கேட்டு 
ஆதிசேடன்போலப் பெருமூச்செறிந்து 
அதமான இடம் 
னென்பவன் யார் ? இந்திரனுடன் சேர்ந்து கொண்டு தேவா 
களெல்லாருடனும் ஜனஸ்தானத்துக்கு வந்திருக்கிற 
என்ன என்றுவினவ , அகம்பனன் கேட்டு அம்மகாத்து 

மாவின் பலத்தையும் பராக்கிரமத்தையும் 
அகம்பனன் 

வருணிக்கத்தொடங்கினான் : - " இராமன் 
வெகுபராக்கிரமம் உள்ளவன் ; வில்லா 

ளர்க்கெல்லாம் மேலானவன் ; திவ்யமான 
அஸ்திரங்களின் பயிற்சி நன்றாக உடைமையால் யுத்தத் 
தில் இந்திரனுக்கொப்பானவன் . அவனுக்குச் சரியான 
பலமுள்ள அவன் தம்பி லக்ஷ்மணன் சிவந்தகண்களு 
டையவன் ; பேரிபோல ஒலிக்கும் சத்தமுள்ளவன் ; சந்தி 
ரன் போன்ற முகமுடையவன் . அவர்களுடைய சேர்க்கை 
காற்றுடன் நெருப்புச் சேர்ந்ததுபோலிருக்கிறது . வெகு 
பாக்கியம் பெற்று விளங்கும் அரசர்களுள் உத்தமனான 
இராமனாலேதான் ஜனஸ்தானம் அழிக்கப்பட்டது . 
மகாத்துமாக்களான தேவர்கள் ஜனஸ்தானத்துக்கு வர 
வில்லை . இவ்விஷயத்தில் உனக்குச் சந்தேகம் வேண் 
டாம் . இராமன் விடுக்கும் தங்கப்பூண்கட்டிய சரங்கள் எல் 
லாம் , ஐந்து தலை நாகங்கள் போல் , அரக்கர்கள் உயிரைக் 
குடித்துவிடுகின்றன . பயந்து ஓடும் அரக்கர்கள் தாம்போ 


இராமருடைய 
வலிமையைக் 

கூறல் . 


. 
110 

ஆரணியகாண்டம் . 
குமிடங்களிலெல்லாம் இராமனைக் காணுகிறார்கள் . ஓ பாப் 
ரகித , இவ்விதமாகத்தான் இராமன் ஜனஸ்தானத்தை 
அழித்தான் . " இவ்வாறு அகம்பனன் சொன்னசொல்லை 
இராவணன் கேட்டு " இதோ நான் இராமலக்ஷ்மணர்களைக் 
கொல்ல ஜன் ஸ்தானம் செல்லுகிறேன் என்றான் . அதைக் 
கேட்ட அகம்பனன் சொல்லலுற்றான் : - " அரச , இராம 
னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும்பற்றி நான் 
உண்மையாய்ச் சொல்வதைக் கேள் . வெகு புகழ்பெற்ற 

ராமன் கோபித்தால் அவனை வெல்ல ஒருவராலும் முடி 
யாது. நன்றாக நீர் நிரம்பி வேகமாக ஓடும் மஹாந் 
வேகத்தைகூடத்தனது பாணங்களால் அவன் தடுப்பான் ; 
நக்ஷத்திரங்களையும் கிருகங்களையும் ஆகாயத்தில் நின்று 
விழச்செய்வான் ; இவ்வுலகம் ஒருகால் முழுகிவிட்டால் 
அதையும் தூக்கி நிலைநிறுத்துவான் ; சமுத்திரத்தின் கரை 
யைப் பிளந்துவிட்டுப் பூமிமுழுவதையும் வெள்ளத்தில் 
அமிழச்செய்வான் ; சமுத்திரத்தின் வேகத்தையும் வாயு 
வின் வேகத்தையும் தன துபாணங்களால் அடக்குவான் . 
அப்பெரும் புகழ்பெற்றவன் தன் பராக்கிரமத்தால் இவ் 
வுலகங்களை எல்லாம் அழித்து மறுபடியும் உண்டாக்க 
வல்லவன் . ஓ தசக்கிரீவ , இராமனை நீயாவது , அல்லது 
அரக்கர்கணமாவது ஜெயிப்பது , சுவர்க்கலோகம் பாபிக 
ளுக்குக் கிட்டாதவாறுபோல் , சிறிதும் கூடாது . எல்லாத் 
தேவர்களும் அசுரர்களும் ஒன்றுகூடினும் 

இராமனைக் 
கொல்லமுடியாதென்பது என் எண்ணம் . ஆனால் , அவ 
னைக்கொல்ல உபாயமொன்றுண்டு . அதை நான் சொல் 
லுகிறேன் , சற்றுக்கவனமாகக் கேள் . சீதை என்ற மெல் 
லியலாள் அவனுடைய மனைவி . அவள் இவ்வுலகத்திலே 

உத்தமமான பெண் . அவள் நல்ல யௌ 
அகம்பனன் 

வனபருவமுள்ளவள் . அவளது அவயவங் 
சீதையை 
வர்ணித்தல் , கள் ஒவ்வொன்றும் சரியாக அமைக்கப் 

பட்டுள்ளன . பெண்களுக்குள் ஓரிரத்தி 


31 - ம் சருக்கம் . 


111 


னம்போலுமவள் மணிகளிழைக்கப்பட்ட ஆபரணங்கள் 
பூண்டு விளங்குகிறாள் . தேவப்பெண் , கந்தர்வப்பெண் , 
அப்சரஸ்பெண் , அசுரப்பெண் ஒருவரும் அவளுக்குச் சமா 
னம் இல்லை . பின்னர் மானிடப்பெண் எப்படி அவளுக் 
கொப்பாவாள் ? ஆகையால் , நீ எப்படியாவது முயன்று 
இராமனைவஞ்சித்து அவனுக்குத் தெரியாமல் அவன்மனை 
வியைக்காட்டிலிருந்து தூக்கிக்கொண்டுபோய்விடவேண் 
டும் . அவளிடம் அவனுக்குக் காதல் கரையில்லையாதலால் 
அவள் போன பின்பு அவன் தன்னுயிரை விட்டுவிடு 
வான் . 

இவ்வண்ணம் அகம்பனன் சொன்ன சொல் 
அரக்கர் மன்னவனாகிய இராவணன் மனத்திற்கு ஒத்திருந் 
தது . அவன் சிறிது நேரம் சிந்தித்து அகம்பனனை நோக்கி 
ஆம் ; நீ சொன்னது நன்றாகவிருக்கிறது . நான் எனது சார 
தியுடன் புறப்பட்டுக் காலையில் தனிமையாய் இராமனிருக்கு 
மிடம் போகிறேன் . இவ்வழகிய மாநகருக்குச் சீதையைக் 
கொண்டுவந்துவிடுகிறேன் என்று சொன்னான் . அதன் 
பின் இராவணன் சூரியனுக் கொப்பான கோவேறுகழு 
தைகள் பூட்டிய இரதத்தின் மேல் ஏறி எண்டிசைகளை 
யும் பிரகாசிக்கச் செய்துகொண்டு புறப்பட்டான் . ஆகாச 
மார்க்கமாகப் போகும் அரக்கர் மன்னவன் தேர், மேகத்தி 
னிடையே ஊர் தரும் சந்திரன்போல , விளங்கிற்று . இரா 

வணன் நெடுந்தூரம் போய்த் தாடகை 
யின் குமாரனாகிய மாரீசன் வசித்துக்கொ 
ண்டிருந்த ஆச்சிரமத்தை அடைந்தான் . 

மாரீசன் தன்னை நாடிவந்த மன்னவனுக் 
குத் திவ்வியமான உணவுகளையும் பானங்களையும் கொடுத்து 
உபசாரம்பண்ணினான் . அன்றியும் , மாரீசன் தானாகவே 
அர்க்கியம் , ஆசனம் முதலியவைகளால் இராவணனை உப 
சாரம் பண்ணி அவனைப்பார்த்து பொருள் பொதிந்த 
சொற்களால் “ ஓ ராஜா , ராக்ஷசேந்திரா , நின் குடிகளுக்கு 
ஒருவிதமான குறைவும் இல்லையே ? உன்னைப்பார்த் 


இராவணன் 
மாரீசனிடம் 


சென்றது . 


112 


ஆரணியகாண்டம் . 


சீதை 


தால் சந்தேகிக்க வேண்டியதாக விருக்கிறது . தனியே இவ் 
வளவு வேகமாக நீ இவ்விடம் வந்த காரணமென்ன ? 
என்று கேட்டான் . மாரீசனிவ்வண்ணம் கேட்க , வெகு 
பராக்கிரமமுள்ள 

இராவணன் 

ஐய , வெகு புகழ் 
பெற்ற இராமன் ஜனஸ்தானத்தில் இருந்த காவலர்களை 
எல்லாம் கொன்று விட்டான் . அழித்தற்கரிய ஜனஸ் 
தானம் முழுவதும் யுத்தத்தில் அழிந்துவிட்டது . நான் 
இப்பொழுது இராமன் மனைவியைக் கவர்ந்துகொண்டு 
வரப்போகிறேன் . அதற்கு நீ சகாயம் பண்ணவேண்டும் 
என்று கூறினான் . 

ராக்ஷசேந்திரன் சொன்னசொல்லை மாரீசன் கேட்டு 
அவனைப்பார்த்து " மித்திரன் போல எந்தச் சத்துரு 
யைப்பற்றி நினக்குச் சொன்னான் ? ஓ ராக்ஷ சசிங்கமே , 
நீ க்ஷேமமாக இருப்பதைச் சகிக்காத துஷ்டன் யா 
வன் ? சீதையைத் தூக்கிவந்து விடு என்று நின்னிடம் 
சொன்னவன் எவன் ? அவன் யார்சொல் . அரக்கர் குலத்தி 
னுடைய சிகரத்தைச்சிதைக்கக்கருதினவன் எவன் ? இந்தத் 
தொழிற்கு நின்னை ஏவினவன் நினக்குச் சத்துருவே 

யன்றி வேறல்லன் . அதற்குச் சந்தேகமி 

ல்லை . அவன் நின்னைக்கொண்டு பாம்பின் 
சீதை யைக் 
கவரவேண்டாம் வாயிலிருக்கும் விஷப்பல்லைப்பிடுங்க எண் 
என்று 

ணுகிறான் . நின்னை இந்தக் கெட்ட வழியில் 
ராவணனைத் 
தடுத்தல் . 

செலுத்த நினைத்தவன் எவன் ? சுகமாகத் 

தூங்கிக்கொண்டிருக்கும் நின் தலையில் அடி 
த்தவன் யாவன் ? இராவணேசுவரா , இராகவனை ஒரு மத 
யானையென்று கருது ; அவனுக்குக் குடிப்பிறப்பே துதிக் 
கை ; பராக்கிரமமே மதம் ; நீண்டபாகுகளே கொம்புகள் . 
அவனைப் போரில் கண்ணெடுத்துப் பார்க்கவும் நீ தக்கவ 
னல்லன் ? அவன் வாசனை யைத் தூரநின்று மோந்து பார்த் 
துவிட்டு நீ ஓடிவிடவேண்டும் . அவன் போரில் சிங்கமா 
யிற்றே . அவனுக்குத் தைரியமே வால் ; பளபளப்பான 


மாரீசன் 


நீ 
32 - ம் சருக்கம் . 

113 
கத்திகளே பற்கள் ; பாணங்களே அங்கம் ; ராக்ஷசர்கள் 
என்ற மான்களை எப்பொழுதும் கொல்லுவது செயல் . 
தூங்கிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சிங்கத்தை எழுப் 
புவது சரி அன்று . விற்களாகிய முதலைகளையும் , பாணங் 
களைவிடும் கைவேகமாகிய பெருஞ்சேற்றையும் , பாணங்க 
ளாகிய அலைகளையும் , போர் பொருதலாகிய பிரவாகத்தை 
யும் உடைய வெகுபயங்கரமான இராமனென்னும் சமுத்தி 
நாயக , கோபங்கொள்ளற்க ; அரக்கரேறே , சௌக்கியமாக 
வந்தவழியே திரும்பி இலங்கைக்குச் செல் . நீ நின் மனை 
விமார்களோடு எப்போதும் இன்புற்று வாழ்ந்திரு. இரா 
மன் தன் மனைவியோடு வனத்தில் வசிக்கட்டும் ” என்றான் . 
மாரீசன் இவ்வாறு சொல்ல , தசக்கிரீவன் இலங்கை 
சென்றனன் . 


2 


. 


. 


முப்பத்திரண்டாஞ்சருக்கம் . 

சூர்ப்பணகை இலங்கை சென்று தனக்கு 
நேரிட்ட அவமானத்தையும் அரக்கர்களுக்கு வந்த ஆயத்தையும் 

இராவணனிடம் சொல்லிப் புலம்பல் . 


இராமர் ஒருவரே கொடிய செயல்கள் செய்துவந்த 
பதினாலாயிரம் அரக்கர்களையும் , திரிசிரனுடன் தூஷண 
னையும் , கரனையும் வதைத்ததைக் கண்ட சூர்ப்பணகை 
மேகம்போலக் கர்ச்சித்தாள் . இராமர் செய்த செயற்கரிய 
காரியத்தை அவள் கண்டு நடுநடுங்கி, இராவணன் அரசு 

செய்யும் இலங்கையை நோக்கி ஓடினாள் . 

அவ்விடத்தில் தனது விமானத்தில் , தே 
அரசிருக்கை . 

வர்கள் மத்தியில் இந்திரன் வீற்றிருப்பது 
போல , மந்திரிமார்கள் சூழ மிக்க பொலிவோடு இரா 
வணன் வீற்றிருக்கக் கண்டாள் . சூரியன் போல ஒளிரும் 
தங்கத்தால் செய்யப்பட்ட உயர்ந்த ஆசனமொன்றில் 

15 


இராவணன் 


114 


ஆரணியகாண்டம் . 


ளால் 


11 


தங்கவேதிகையின் மத்தியில் கொழுந்து விட்டெரியும் 
ஹோமத்தீப்போல , தேவர்கள் , கந்தர்வர்கள் , பூதங் 
கள் , மகாத்துமாக்களாகிய இருஷிகள் முதலியவர்க 
ஜெயிக்க முடியாதவனும் , 

வாயைப் பிளந்து 
கொண்டு உட்கார்ந்திருக்கும் யமன் 

போலப் பயங் 
கரமானவனும் , தேவர்களுடனும் அசுரர்களுடனும் 
போர் புரிந்த காலத்தில் வஜ்ஜிராயுதத்தாலும் இடியா 
லும் உண்டான தழும்புகளையும் , ஐராவதத்தின் கொம்பு 
கள் குத்திய தழும்புகளையும் மார்பில் உடையவனும் , இரு 
பது தோளும் , ஒருபது முகமும் , அழகான ஆடைகளும் , 
விசாலமான மார்புமுள்ளவனும் , எல்லா ராஜலக்ஷணங் 
களும் அமைந்தவனும் , வைடூரியமணியின் நிறமுடையவ 
னும் , ஆடகத்தாலாய குண்டலங்களை அணிந்தவனும் , 
அழகான கைகளும் , வெண்மையான பற்களும் , மலை 
போலப் பெரிய முகமும் உடையவனும் , தேவர்களுடன் 
போர் புரிந்தபொழுது விஷ்ணுவின் சக்கரத்தால் நூறு 
தரம் அடிபட்டவனும் , தேவர்களுடைய ஆயுதங்களால் 
குத்துண்ட உடலையுடையவனும் , கலக்கக்கூடாத சமுத் 
திரங்களைக் கலக்குபவனும் , பெருமலைகளைப் பிடுங்கு 
பவனும் , தேவர்களைப் பிசைபவனும் , தருமத்தை அழிப் 
பவனும் , பிறர் மனைவிகளைக் கற்பழிப்பவனும் , உத்தம 
மான சகலவித ஆயுதப்பயிற்சியிலும் தேர்ந்தவனும் , 
யக்ஞங்களுக் கெப்போதும் இடையூறு செய்பவனும் , 
ஒருகாலத்தில் போகவதி என்ற நகரஞ்சென்று வாசுகியை 
வென்று தக்ஷகனுடைய அன்பான மனைவியை எடுத் 
தோடினவனும் , கைலாச பருவதத்துக்குச் சென்று குளே 
ரனைச்செயித்து நினைத்தவிடம் செல்லும் புஷ்பகம் என்ற 
விமான தீதைக் கொண்டுவந்தவனும் , திவ்வியமான் சைத் 
திரரதம் என்ற பூங்காவையும் அதிலிருந்த தாமரை 
ஓடையையும் நந்தனவனத்தையும் தேவர்களுடைய தோட் 
டங்களையும் அழித்தவனும் , மலைக்கொப்பான தனது தேகத் 


32- ம் சருக்கம் . 


115 


தோடு எழுந்து நின்று இருகரங்களையும் நீட்டி வெகுகாந்தி 
யுடன் திக்கும் சூரிய சந்திரர்களைத் தடுத்துவிடுபவ 
னும் , பதினாயிரம் வருஷகாலம் காட்டில் தவம் புரிந்து சுயம் 
புக்கடவுளுக்குத் தனது தலைகளை அறுத்து ஓமம் பண்ணி 
னவனும் , யுத்தத்தில் மானிடர் நீங்கலாக , மற்றத் தேவர் 
கள், தானவர்கள் , கந்தர்வர்கள் , பிசாசர்கள் , பதகர்கள் , 
உரகர்கள் முதலியவர்களால் அழிவில்லா தவனும் , பெரு 
வ்லியின் செருக்கால் அந்தணர்கள் மந்திரங்களோதி 
யாகத்தில் ஹோமம் பண்ணும் அவிசையும் தேவதை 
களுக்கு அவ்வந்தணர்கள் கொடுக்கும் பாகங்களைய 
அவர்கள் பானம்பண்ண வைத்திருக்கும் சோமபானத்தை 
யும் நாசம்பண்ணுபவனும் , யக்ஞத்தை அழிப்பவனும் , எல் 
லாருக்கும் கொடுமை செய்பவனும் , அந்தணர்களை வதைப் 
பவனும் , கெட்டநடத்தை உள்ளவனும் , தயையற்றவனும் , 
அன்பற்றவனும் , எப்பொழுதும் எந்தப்பிராணிகளையும் 
இம்சிப்பவனும் , எவ்வுலகத்துக்கும் பயமுண்டா 
வனும் , மகாபலம் பொருந்தியவனும் , சூரனுமான இராவ 
ணன் வீற்றிருப்பதைச் சூர்ப்பணகை கண்டாள் . நல்லா 
டை புனைந்து , நற்கலனணிந்து , நற்றார் சூடி , கால காலன் 
உட்கார்ந்திருப்பதுபோல , அரக்கர் மன்னவனும் புலஸ் 
திய வம்சத்தின் கொழுந்துமான தன் தமையன் இரா 
வணன் வீற்றிருப்பதைச் சூர்ப்பணகை கண்டாள் . மந்தி 
ரிகள் 

புடைசூழ , உலகத்தை அழிக்கத் தகுந்த ஆண் 
மையோடு உட்கார்ந்திருந்த இராவணனைக்கிட்டி மகாத் 
துமாவாகிய லக்ஷ்மணனால் அங்கபங்கம் பண்ணப்பட்டவ 
ளான , நினைத்தவிடங்களில் சஞ்சரிக்கும் சூர்ப்பணகை 
பயத்தால் மெய்பதறி நெருப்புப்பொறி பறக்கின்ற விசால 
மான் கண்களையுடைய இராவணனுக்குத் தான் அடைந்த 
அங்கபங்கத்தைக் காட்டி இவ்விதக் கொடிய வார்த்தை 
களைச் சொல்லுவாளாயினாள் . 


116 


ஆரணியகாண்டம் . 


முப்பத்து மூன்றாஞ்சருக்கம் . 
ராவணன் தனக்கு வந்த கேட்டை அறியாமலிருந்ததற்காக 

அவனைச் சூர்ப்பணகை நிந்தித்தல் . 


G 


ராவணனை 


பின்னர் , வெகுபரிதாபமான நிலைமையிலிருந்த சூர்ப் 
பணகை , மந்திரிகள் மத்தியில் உட்கார்ந்திருந்த உல 
கத்தை அழச்செய்யும் கொடிய பராக்கிரமமுள்ள இரா 
வணனைப்பார்த்து , வெகு கோபத்துடன் பின்வருமாறு 
சொன்னாள் : - " இஷ்டப்படி 

எல்லாம் நடந்து , 
சுகங்களில் ஆழ்ந்து மயக்குற்று , கேட்பவர்கள் ஒருவரு 

மில்லாமல் , நினக்குப் பெருங்கேடு வந்து 
சூர்ப்பணகை விட்டதைக் கூட அறிந்துகொள்ளாமல் 
இகழல் . இருக்கிறாய் . அற்பபோகங்களில் மூழ்கிக் 

காமத்தில் ஆழ்ந்து அற்பவழியில் நடக் 
கும் அரசனை அவனுடைய குடிகள் , சுடுகாட்டுத் தீயைப் 
போல , மதிக்கமாட்டார்கள் . செய்யவேண்டிய காரியங் 
களைத் தக்ககாலத்தில் செய்யாத அரசன் தனது நாட் 
டை அக்காரியங்களுடன் - இழந்துவிடுவான் . காரியங்க 
ளைத் தெரிந்துகொள்ள ஒற்றரை அனுப்பாதவனும் , 
வேண்டிய காலங்களில் குடிகளுக்குத் தரிசனம் கொடுக்கா 
தவனும் , தன் புத்தியின்றிப் பிறர் புத்திப்படி நடப்பவனு 
மான அரசனைத் தூரத்தில் இருந்துகொண்டே குடிகள் , 
சேறடைந்த ஆற்றை யானை நீங்குவதுபோல , நீங்கி 
விடுவார்கள் . தன் புத்தியால் தன் இராச்சியத்தை ரக்ஷிக் 
காத அரசன் சமுத்திரத்தில் முழுகிய மலைகள்போல் ஒரு 
பொழுதும் விளங்கமாட்டான் . தேவர்கள் , தானவர்கள் , 
கந்தர்வர்கள் முதலானவர்களுடைய பகையைச் சம்பாதி 
த்துவைத்துக்கொண்டு , அவர்கள் என்ன செய்கிறார்களெ 
ன்று ஒற்றர்களால் அறிந்துகொள்ளாமல் விஷயசபலமே 
பெரிதாகக்கொண்டிருக்கும் நீ எவ்வாறு அரசனாகுவாய் ? ஓ 


33 - ம் சருக்கம் . 


117 


ராக்ஷச , நீ சிறுபிள்ளைத் 

நீ சிறுபிள்ளைத் தன்மையுள்ளவனும் புத்தி 
அற்றவனும் அவசியமாகத் தெரிந்துகொள்ளவேண்டியவை 
களைத் தெரிந்துகொள்ளாதவனுமாய் இருக்கிறாய் . ஆயின் 
நீ எவ்வாறு அரசனாகுவாய் ? கொற்றவனே , ஒற்றரும் 
பொக்கிஷமும் இராசநீதியும் தங்கள் 

வசமில்லாத 
அரசர்கள் சாதாரண சனங்களுக் கொப்பாவார்கள் . 
ஒற்றர்களாகின்ற கண்களால் வெகு தூரத்தில் நடக்கும் 
விஷயங்களை அறிகின்றதனால் அரசர்கள் தீர்க்கதரிசி 
களென்று சொல்லப்படுகிறார்கள் .. நமது - சுற்றத்தார் 
ஜன ஸ்தானத்தில் மாண்டதை நீ இன்னும் அறிந்து கொள் 
ளாதபடியால் 

உனக்குச் சாரணர்கள் இல்லையென்றும் , 
உன்னைச்சுற்றி உட்கார்ந்திருக்கும் மந்திரிகள் சாமான்யர்க 
ளென்றும் நானெண்ணுகிறேன் . இராமனொருவனால் வெகு 
கொடிய செயல்கள் புரிந்துவந்த பதினாலாயிரம் ராக்ஷசர் 
களும் கரனும் தூஷணனும் கொல்லப்பட்டார்கள் . அன் 
றியும் , அவன் ரிஷிகளுக்கு அபயம் கொடுத்துத் தண்ட 
காரணியத்திற்கு க்ஷேமத்தை உண்டாக்கி ஜனஸ்தானத் 
தை அலைத்துவிட்டான் . நீ காமவலையில் சிக்கிக்கொண்டு , 
திமயங்கி , பராதீனனாய் , உனக்கு என்னகேடு நேர்ந்துள் 
ளது என்பதை அறியாமலிருக்கிறாய் . கொடியவனாய் , லோ 
பியாய் , கள்ளுண்பவனாய் , கர்வமடைந்தவனாய் , புத்தி 
யீனனாய் அரசாண்டுவரும் மன்னவனுக்குச் சங்கடம் வந்த 
காலத்தில் உலகத்தார் உதவிசெய்யார்கள் . தன்னைப்பற்றி 
அதிகமாக எண்ணிக்கொள்ளுகிறவனும் , நல்வழியில் நில் 
லாதவனும் , தன்னைப்பற்றிப் பெருமையாகக் கருதுகிற 
வனும் , கோபிக்குங்குணமுள்ளவனுமான அரசனை அவன் 
சொந்தச் சனங்களே கொன்றுவிடுவார்கள் . அவன் சொல் 
லும் பேச்சை ஒருவரும் கேட்கமாட்டார்கள் . அவனைக் 
கண்டு ஒருவரும் பயப்படமாட்டார்கள் . அவன் சீக்கிரம் 
தனது இராச்சியத்தை இழந்து வறுமை அடைந்து 
துரும்புக்கொப்பாவான் . காய்ந்த கட்டையும் கல்லும் 


118 


ஆரணியகாண்டம் . 


மண்ணும் ஏதாவது பயன் பட்டாலும் படலாம் ; தனது 
பதவியை இழந்த அரசன் ஒன்றுக்கு முதவான் , கட்டிக் 
கழித்த வஸ்திரம்போலவும் , கசங்கிப்போன பூமாலைபோல 
வும் இராச்சியத்தை இழந்த மன்னன் ஆற்றலுளனாயினும் 

பொ ருளாக மதிக்கப்படான் . ஆனால் , வெகு சாக்கிர 
தையுள்ளவனாகவும் , எல்லாம் அறிந்தவனாகவும் , புலன் 
களை அடக்கினவனாகவும் , நன்றியுள்ளவனாகவும் , நீதிநெறி 
யில் நடப்பவனாகவும் இருக்கும் அரசன் வெகுகாலம் அர 
சாளுவான் . கண்களை மூடிக்கொண்டு தூங்கினபோதி 
லும் , நீதியாகின்ற கண்களைவிழித்திருப்பவனும் தன்னு 
டைய கோபங்களின் பலன்களை யாவரும் அறியவைப்பவ 
னுமாகிய அரசன் எல்லாராலும் மதிக்கப்படுகிறான் . இரா 
வணா, அரக்கர்களுக்குண்டாகிய நாசத்தை ஒற்றர்களால் 
அறிந்துகொள்ளாத நீ துற்புத்தியுள்ளவன் ; நற்குணங் 
களொன்றும் இல்லாதவன் . பிறரை அவமானம் செய் 
துகொண்டு , காமத்தால் கவரப்பட்டு , காலமும் இடமு 
மறிந்து செய்யவேண்டிய கடமைகளைச் செய்யாது , குணங் 
களையும் தோஷங்களையும் பகுத்தறியாதிருக்கும் நீ உனது 
இராச்சியத்தை இழந்து விரைவில் அழிவடையப்போகி 
றாய் . இவ்வண்ணம் சூர்ப்பணகை தனது குற்றங்களை 
எடுத்துரைக்க , அரக்கர் வேந்தனாகிய இராவணன் அவை 
களைப்பற்றி நினைத்து , தனது செல்வத்தையும் , செருக்கை 
யும் , சேனையையும் சீர் தூக்கி , கொஞ்சநேரம் தனக்குள் 
ளேயே சிந்தித்துக்கொண்டிருந்தான் . 


முப்பத்து நான்காஞ்சருக்கம் . 
இராவணன் சூர்ப்பணகையிடம் இராமரைப்பற்றி விசாரித்தல் . 


இவ்வாறு சூர்ப்பணகை சபை நடுவே கொடுஞ் சொற் 
களைச் சொல்ல , இராவணன் கோபங்கொண்டு , அவளை 


34- ம் சருக்கம் . 


119 


னை 


ராமருடைய 
வலிமையைக் 


நோக்கி 

இராமன் என்பவன் யார் ? அவன் பராக்கிரமம் 
என்ன ? அவன் உருவம் எப்படிப்பட்டது ? அவன்வீரிய 
மெத்தன்மையது ? என்ன காரணத்தால் ஒருவராலும் 
நெருங்கமுடியாத தண்டகாரணியத்துக்கு அவன் வந் 
திருக்கிறான் ? அவன் எந்த ஆயுதங்களைக் கொண்டு இத் 
தனை ராக்ஷசர்களையுங் கரதூஷண திரிசிரர்களையுங் கொன் 
றான் ? என்று வினாவினான் . இவ்வாறு அரக்கர் மன்ன 

இராவணன் கேட்கச் சூர்ப்பணகை வெகு கோபத் 
துடன் தான் கண்டபடி இராமருடைய பராக்கிரமத்தைப் 
பற்றிச் சொல்லத்தொடங்கினாள் : - " தசரதகுமாரனான 

இராமன் நீண்டகைகளும் விசாலமான் 
சூர்ப்பணகை 

கண்களு முடையவன் ; மரவுரியு மான்றோ 

லு முடுத்தவன் ; மன்மதன் போல் உருவம 
கூறல் . 

மைந்தவன் . அவன் பொற்பூண் பூண்ட , 
இந்திரதனுசுபோன்ற தனது வில்லை நாணேற்றி, மகாவிஷ 
முள்ள சர்ப்பங்களுக்கொப்பான கூர்மையான பாணங்க 
ளைத் தொடுக்கிறான் . அவன்யுத்தத்தில் வில்லை வளைப்பதை 
நான் காணவில்லை ; சரமாரியால் அரக்கர் சேனை மாண்டு 
விழுவதையே நான் கண்டேன் . கல்மழையால் இந்திரன் 
பலிதமான பயிர்களை அழிப்பது போல , இராமன் ஒருவன் 
பாதசாரியாக நின்றுகொண்டு பயங்கரமான உருவம் பொ 
ருந்திய பதினாலாயிரம் அரக்கர்களையும் தூஷணனுடன் 
கரனையும் ஒன்றரை முகூர்த்தகாலத்தில் கூரிய பாணங்க 
ளால் கொன்றான் . அவன் ரிஷிகளுக்கு அபயங் கொடுத் 
தான் ; தண்டகாரணியத்துக்கு க்ஷேமத்தையுண்டாக்கினான் . 
மகாத்துமாவாகிய இராமன் பெண்கொலை பழியெனக்க 
ருதி என்னை அவமானப்படுத்தி உயிர்தப்பி ஓடவிட்டான் . 
அவன் தம்பி வெகு பராக்கிரமமும் அவனுக் கொப்பான 
சவுரியமுமுள்ளவன் ; இராமனிடத்து அதிக அன்பும் பக் 
தியு முடையவன் . அவன் பெயர் லக்ஷ்மணன் . அவன் 
மிக்கவீரன் ; குற்றத்தைச் சகியாதவன் ; ஒருவராலுஞ்ஜெயி 


அவ 
120 

ஆரணியகாண்டம் . 
க்க முடியாதவன் ; எல்லாரையும் ஜெயிக்கவல்லவன் ; அதிக 
பராக்கிரமமும் புத்தியும் வலியுமுடையவன் ; அவனை இரா 
மனுடைய வலக்கையென்றும் , புறத்திற்சஞ்சரிக்கும் உயிர் 

என்றும் சொல்லலாம் . விசாலமான் கண் 
சூர்ப்பணகை 

களும் , பூரண சந்திரன் போன்ற முகமும் 
சீதையை 
வர்ணித்தல் . 

னுடைய நன்மையையே எப்பொழுதும் 
நாடுபவள் . அழகிய கூந்தலும் ; அழகிய மூக்கும் , அழகிய 
துடையும் உடைய அந்தத்தையல் தண்டகாரணியத்திற்கு 
ஒரு தேவதைபோலவும் , மற்றொரு லக்ஷமிபோலவும் 
விளங்கிக்கொண் டிருக்கிறாள் . பொன்போன்ற மேனியும் 
சிவந்து உயர்ந்த நகங்களும் உடைய அந்த அழகுடையாள் 
பெயர் சீதை . அம்மெல்லிய இடையையுடையாள் "விதே 
கராஜனுடைய குமாரி . அவ்வளவு அழகுவாய்ந்த தேவப் 
பெண்ணையாவது , கந்தர்வப்பெண்ணையாவது, யக்ஷ கன் 
னியையாவது , கின்னரியையாவது , நான் இவ்வுலகத்தில் 
கண்டதேயில்லை . எவனுக்குச் சீதை மனைவியோ, எவ 
னைச் சீதை சந்தோஷத்தோடு தழுவுகிறாளோ , அவனு 

பாக்கியம் இவ்வுலகத்தில் இந்திரனுடைய பாக் 
கியத்துக்கு மேலானது . அவ்வளவு நல்நடக்கையும் , 
தேகத்தின் வனப்பும் , நிகரற்றொளிரும் காந்தியுமுள்ள 
அவள் தான் நினக்குச் சரியான மனைவி . நீதான் அவளுக் 
குச் சரியான் கணவன் . அம்மடந்தையை நின்னுடைய 
மனைவியாக்க வேண்டுமென்று எடுத்துவர நான் முயன் 
றேன் . வலிய புயங்களையுடையானே , அதற்காகத்தான் 
கொடிய லக்ஷ்மணன் என்னை இவ்வாறு அங்கபங்கம் செய் 
* தான் . பூரண சந்திரனுக்கொப்பான முகமுடைய அச் 
சீதையைக் கண்டால் அது முதல் மன்மத பாணங்களால் 
நீவருந்துவாய் . அவளை மருவவேண்டுமென்று இஷ்டமிருந் 
தால் உடனே தானே வெற்றியடையும் பொருட்டு வலக் 
காலைத் தூக்கிவைத்து நட . காட்டில் வசிக்கும் இராமனைக் 


டைய 


35 - ம் சருக்கம் . 


1211 


கொன்று மாண்டொழிந்த அரக்கர்களுக்குத் திருப்திபண் 
ணிவை. உன்னுடைய கூரிய பாணங்களால் இராமனை 
யும் மகாரதனான லக்ஷ்மணனையுங் கொன்று கணவனை 
யிழந்த சீதையை மணஞ்செய்துகொள் . அரக்கர் வேந் 
தே , நான் சொல்லுவது நின் மனத்திற் கொத்திருந்தால் 
உடனே நான் சொல்லும்வண்ணம் நட , அவர்கள் வலி 
மையையும் உன்னுடைய பலத்தையும் சீர் தூக்கிப்பார்த்து 
அப்பெண்ணைப் பலாத்காரமாகக் கொண்டுவந்து விடு . அவ 
யவக் குற்றங்கள் ஒன்றுமில்லாத அழகிய சீதையே உனக் 
கேற்ற மனைவி . இராமன் , தனது கொடிய பாணங் 
களால் , ஜனஸ்தானத்திலிருந்த அரக்கர்கள் எல்லா 
ரையும் வதைத்ததைக்கேட்டும் , கரதூஷணர்கள் மாண்ட 
தைக்கண்டும் நீ எவ்வாறு நடந்துகொள்ளவேண்டுமோ 
அவ்வாறு நடந்துகொள் . 


11 


முப்பத்தைந்தாஞ்சருக்கம் . 
இராவணன் மறுபடியும் மாரீசனிடம் சென்றது . 


ராவணன் 


சூர்ப்பணகை கூறிய மயிர்க்கூச்செறியும்படியான 

மொழியைக் கேட்டுத் தான் செய்யவேண் 

டிய காரியத்தை மந்திரிகளுடன் ஆராய் 
தையைபக்கவரப் 
புறப்படல் . 

ந்து இராவணன் புறப்பட்டான் . அவன் 

அக்காரியத்தின் குண தோஷங்களையும் , 
அதற்குச் செய்யவேண்டிய முயற்சியையயும் , அதன் பலா 
பலத்தையும் குறித்துத்தனக்குள்ளேயே யோசித்து , அதை 
இப்படித் தான் முடிக்கவேண்டுமென்று நிச்சயித்துக்கொ 
ண்டு , தனது புத்தியை ஒரு நிலையில் நிறுத்தி , அதன்மேல் 
தனது வாகனசாலைக்குப் போயினான் . இரகசியமாக இரா 
வணன் இரதசாலையுள் புகுந்து “ சீக்கிரம் இரதத்தைக் 
கட்டு ” என்று சாரதிக்குக் கட்டளையிட்டான் . அவ்வாறு 

16 


122 


ஆரணியகாண்டம் . 


கட்டளையிடப்பட்ட சாரதி உடனே அவன் காட்டின 
தத்தைப் பூட்டினான் . தன திஷ்டப்படி சஞ்சரிப்பதும் , 
பொன்னால் செய்யப்பட்டதும் , இரத்தினங்களால் அலங் 
கரிக்கப்பட்டதும் , பிசாசுபோன்ற முகங்களையுடைய பொற் 
கல னணிந்த கோவேறுகழுதைகள் பூட்டப்பட்டதும் , மே 
கத்தின் முழக்கத்துக் கொப்பான முழக்கத்தை உடையது . 
மான அந்த இரதத்தில் ஏறி இராவணன் சமுத்திரக்கரை 
யை நோக்கிச் சென்றான் . வெண்சாமரம் இரட்ட , வெண் 
குடை நிழற்ற , பத்தரைமாற்றுத்தங்கத்தால் செய்யப்பட்ட 
ஆபரணங்களை வைடூரிய மணியின் நிறத்துக்கொப்பான 
தனது மேனியில் அணிந்து , அழகான ஆடை தரித்து , 
பத்துத்தலைகளையும் இருபது கைகளையுமுடையவனும் 
தேவ சத்துருவும் ரிஷிகா தகனும் பெரிய சிகரங்களை 
யுடைய மலையரசன் போன்றவனுமான அரக்கர் மன் 
னவன் , இஷ்டப்படி செல்லும் இரதமேறி , மின்னல்களோ 
டும் கொக்குக்களோடும் ஆகாசத்தில் விளங்கும் மேகம் 
போல் , தோற்றினான் . அதிவீரனான இராவணன் தான் 

போகும் வழியில் சமுத்திரக் கரையோர 
இராவணன் 

மாகவிருந்த மலைகளையும் , பூத்துக்காய் 
சென்றவழியின் 
வர்ணனை . த்து நிற்கும் ஆயிரக்கணக்கான மரங்களை 

யும் , குளிர்ந்த நீர் நிரம்பிய தாமரை 
ஓடைகளையும் , யாகவே திகளையுடைய அநேக ஆச்சிரமங் 
களையும் , வாழைத்தோட்டங்கள் , துவரங்கொல்லைகள் , 
தென்னந்தோப்புகள் , ஆச்சா , பனை , தமாலம் முதலான 
பல பூத்தமரங்களடர்ந்த காடுகள் , சோலைகள் முதலிய 
வைகளையும் , ஆயிரக்கணக்கான நாகர்கள் , சுபர்ணர்கள் , 
கந்தர்வர்கள் , கின்னரர்களையும் , கர்ப்பத்திலிருந்து பிற 
வாத வைகானசர்கள் , மஷகோத்திரத்தில் பிறந்த ரிஷி 
கள் , வாலகில்லியர்கள் , சூரியகிரணங்களை உண்வாகக் 
கொண்ட மரீசிபர்கள் , தத்துவ நிர்ணயிகளாகிய ரிஷிகள் , 
பரமரிஷிகள் , தங்களாசைகளை அடக்கிய ரிஷிகள் , சித்தர் 


85 - ம் சருக்கம் . 


123 


மான 


கள், சாரணர்கள் முதலியவர்கள் நிரம்பிய முநிவராச்சிரமங் 
களையும் , நகைகளையும் மாலைகளையும் அணிந்தவர்களும் , 
திவ்யமான அழகையுடையவர்களும் , ஜலக்கிரீடையையும் 
ரதியையும் நன்றாக அறிந்தவர்களுமான ஆயிரம் அப்ஸர 
ஸ்திரீகள் நிரம்பிய இடங்களையும் , வெகு பாக்கியசாலிக 
ளான தேவப்பெண்கள் சூழ்ந்துநிற்கும் இடங்களையும் , 
அமிர்தத்தைப் புசிக்கும் தேவர்களும் தானவர்களும் 
உலாவும் ஸ்தலங்களையும் , அன்னங்கள் , கிரௌஞ்சங்கள் , 
நீர்க்கோழிகள் , சாரசங்கள் முதலிய பறவைகள் ஒலிக்கும் 
நீர்நிலைகளையும் , வைடூரியக் கற்களையுடைய அழகான இடங் 
களையும் , மனோகரமான் சமுத்திரத்தின் தோற்றத்தை 
யும் , வெண்மை நிறமுடையனவும் , விசாலமுள்ளனவும் , 
மாலைகள் கட்டப்பட்டனவும் , வாத்தியங்கள் ஒலிப்பனவு 

விமானங்களையும் , அவைகளிலேறித் தவத்தால் 
உலகங்களெல்லாவற்றையும் வென்று தங்களிஷ்டப்படி 
சஞ்சரிக்கும் கந்தர்வர்களையும் , அப்சரஸ்திரீகணங்களையும் 
பார்த்தான் . தன் வேரிலிருந்து பெருங்காயம் என்கிற பிசி 
னைக்கொடுக்கும் மூலம் என்றசெடியடர்ந்த வனங்களையும் , 
ஆயிரக்கணக்கான சந்தனக்காக்களையும் , மிக்க மணங்கமழும் 
சோலைகளையும் , அகிலடர்ந்த சிறு காடுகளையும் , பெருங் 
காடுகளையும் , வால்மிளகு , ஜாதிக்காய் முதலிய வாசனைத் 
திரவியங்கள் நிரம்பிய கானகங்களையும் , தமால மலர்களை 
யும் , மிளகுகொடிகளின் புதர்களையும் , கரையோரத்தில் 
உலர்ந்து கொண்டிருந்த நன் முத்துக் குவியல்களையும் , சங் 
கக் குவால்களையும் , பவளத்தின் போர்களையும் , தங்கமலை 
களையும் , வெள்ளிராசிகளையும் , அழகான மலையருவிகளையும் , 
தெளிவான ஓடைகளையும் , தனதானியங்கள் , உத்தமிகள் , 
இரத்தினங்கள் , யானை குதிரை முதலியவைகள் நிறைந்த 
நகரங்களையும் பார்த்துக்கொண்டு அரக்கர்மன்னன் சென் 
முான் . அவ்வாறு அவன் சமுத்திரக்கரையோரமாகச் செல் 
லுகையில் சமுத்திரத்துக்குச் சமீபத்தில் சுகமான இளங் 


124 


ஆரணியகாண்டம் . 


கருடன் 


கதை . 


காற்று வீசப்பெற்றுத் தேவலோகம்போல் விளங்கும் ஓர 
ழகிய சமதரையைக் கண்டான் . அங்கே அவன் நான்குபக் 
கங்களிலும் முநிவர்கள் சூழ மேகம்போல் விளங்கும் ஆல 
மரமொன்றைக் கண்ணுற்றான் . அதனுடைய கிளைகள் 
அதைச்சுற்றி நான்கு பக்கங்களிலும் நூறுயோசனை தூரம் 

பரவி நின்றன . அந்தக் கிளை ஒன்றில் முன் 

னொருகாலத்தில் கருடன் தான் புசிப்ப 
அமிர்தம் கவர்ந்த தற்காக ஒரு 

பெரிய யானையையும் ஆமை 
யையும் எடுத்துக்கொண்டு வந்துட்கார்ந் 
தது . அங்ஙனம் உட்கார்ந்தபொழுது அதன் பாரத்தைத் 
தாங்கமுடியாமல் இலைகள் செறிந்த அக்கிளை படபட வெ 
ன்று முறிந்தது . அக்கிளையின்கீழ் வைகானசர்கள் , மஷ 
கோத்திரத்தில் பிறந்தரிஷிகள் , வாலகில்லியர்கள் , சூரிய கிர 
ணங்களைப்புசிக்கும் மரீசிபர்கள் , அஜர்கள் , புகையைக்குடிக் 
கும் ரிஷிகள் முதலிய அநேக முநிவர்கள் வசித்துக்கொண் 
டிருந்தார்கள் . கருடன் அம்முநிவர்கள் மேல் தயைகூர்ந்து , 
அவ்வாறு முறிந்த கிளையைக் கீழேவிழவிடாமல் , நூறு 
யோசனை நீளம் உடையதாக விருந்தபோதிலும் அதைத் 
தான் முன்னரே கொண்டுவந்த யானை ஆமைகளோடு 
சேர்த்து ஒற்றைக்காலால் தூக்கிக்கொண்டு , வெகு வேக 
மாக ஆகாயத்தில் பறந்து , அவ்விரு பிராணிகளுடைய 
மாமிசத்தையும் புசித்துவிட்டு , மரக்கிளையை வேடர் 
களிருந்த நாடொன்றில் எறிந்து , அதை யழித்து , முநி 
வர்களைக் காப்பாற்றினதற்காக வெகு சந்தோஷமடைந் 
தது . அந்தச் சந்தோஷத்தால் அது முன்னரில் இரு 
மடங்கு பராக்கிரமம் அடைந்து அமிர்தத்தைக் கவர 
எண்ணிற்று . பின்பு நன்றாக இருப்புக் கம்பிகள் போட்டு 
இரத்தினத்தால் கட்டப்பட்ட வீட்டில் இந்திரன் இரகசி 
யமாக வைத்திருந்த அமிர்தத்தை அது அவ்விருப்புக் கம் 
பிகளை முறித்து இரத்தினச்சுவரைப் பிளந்தெறிந்துவிட் 
டுத் தூக்கிக்கொண்டு போயிற்று . அவ்விதமாகக் கருட 


36 - ம் சருக்கம் . 


125 . 


மக 


பின்பு 


மாரீசன் . 


னால் அடையாளம் செய்யப்பட்டதும் அநேக 
ரிஷிகளின் கூட்டங்கள் வாசம்பண்ணுவதுமான சுபத் 
திரம் - என்ற பெயருள்ள பேராலமரத்தைக் குபேர 
னுக்குப் பின் பிறந்த இராவணன் கண்டான் . 
அவன் சமுத்திரத்தைத் தாண்டி அக்கரை சேர்ந்து அங்கு 

ஜனசஞ்சாரமில்லாத அழகான அரணியத் 

தின் ஒருபக்கத்தில் ஓர் ஆச்சிரமத்தை 
அடைந்தான் . அவ்விடத்தில் மான் தோல் புனைந்து , சடை 
முடி தரித்து , மரவுரி உடுத்து , உண்டியைச் சுருக்கி இருந்த 
மாரீசன் என்ற ராக்ஷசனை அவன் கண்டான் . மாரீசன் 
மனிதர்களால் செய்யமுடியாத உபசாரங்களைச் செய்து 
அரக்கராஜனை ஏற்றுக்கொண்டான் . அவன் ஆகாரம் 
தீர்த்தம் முதலியவைகளைத் தானே இராவணனுக்குக் 
கொண்டுவந்து கொடுத்து அவனைப்பார்த்துப் பின்வரும் 
பொருள் பொருந்திய சொற்களால் " ராக்ஷசேந்திரா , 
இலங்கையில் எல்லாம் க்ஷேமமா . யாதுநிமித்தம் நீ இவ்வ 
ளவு சீக்கிரமாக மறுபடியும் இங்கே திரும்பி வந்தனை ? 
என்று வினாவினான் . இவ்வாறு மாரீசன் வினவ , அவனைப் 
பார்த்து , பேசுவதில் சமர்த்தனான மிக்கவலியுள்ள ரா 
வணன் சொல்லலுற்றான் . 


முப்பத்தாறாஞ்சருக்கம் , 
இராவணன் மாரீசனிடம் தனக்குநேரிட்ட கஷ்டத்தையும் , சீதையை 
அபகரிக்கவேண்டுமென்று தான் கொண்ட எண்ணத்தையும் 

எடுத்துச் சொல்லல் . 


“ ஓ மாரீசா , நான் சொல்லுவதைக் கேள் . எனக்கு , 
மிகுந்த துக்கமொன்று நேர்ந்திருக்கிறது . துக்கமடைந்த 
வனை அத்துக்கத்திலிருந்து நீக்கிவைக்க நீதான் வல்லவன் . 
ஜனஸ்தானத்தில் என் தம்பி கரனும் , மகாபலமுள்ள 


126 


ஆரணியகாண்டம் . 


தூஷணனும் , எனது தங்கை சூர்ப்பணகை 
இராவணன் 

யும் இருந்தது உனக்குத் தெரியுமே . மனி 
மாரீசனை உதவி 
செய்யவேண்டல், தர் மாமிசத்தைப்புசிக்கும்மகாபலம்பொரு 

ந்திய திரிசிரனும் அங்கிருந்தான் . இன் 
னும் அநேக வீரர்களும் , போரில் இச்சையுடைய அரக்கர் 
களும் எனது கட்டளையால் அவ்விடத்தில் சுகமாக வசித் 
துக்கொண்டிருந்தார்கள் . இவர்கள் 

இவர்கள் அவ்வரணியத்தில் 
தங்கள் இயற்கைக் கொத்தபடி தர்மம் செய்பவர்களை 
வருத்திக்கொண்டிருந்தார்கள் . இவ்வண்ணம் பதினாலா 
யிரம் அரக்கர்கள் கொடிய செய்கைகளைப்புரிந்துகொண்டு 
கரனுடைய இஷ்டப்பிரகாரம் நடந்து கொண்டு யுத்தத் 
தில் மிகத் தேர்ந்தவர்களாய் அவ்விடத்தில் வசித்துக் 
கொண்டு வந்தார்கள் . அவர்கள் ஜனஸ்தானத்தில் பல 
ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கரனை 

முன்னிட்டு 
இராமனைப் போரில் எதிர்த்தார்கள் . இராமன் அதைக் 
கண்டு கோபங்கொண்டு அவர்களை ஒன்றுங் கடிந்துபேசா 
மல் வில்லில் அம்புகளைச்சந்தித்து விடுத்தான் . வெகு பலம் 
பொருந்திய அப்பதினாலாயிரம் அரக்கர்களும் பாதசாரி 
யாய் யுத்தம் செய்த மனுஷனாகிய இராமன் ஒருவனால் 
கொல்லப்பட்டார்கள் . போரில் கரனும் மாண்டான் ; 
தூஷணனும் மாய்ந்தான் ; திரிசிரனும் மடிந்தான் . தண்ட 
காரணியமும் பயம் நீங்கியது . கோபமடைந்த தனது 
தந்தையால் மனைவியுடன் காட்டுக்கோட்டப்பட்ட அற்ப 
க்ஷத்திரியனும் , ஆயுளிழந்தவனுமான இராமன் அந்தப் 
பெரிய அரக்கர் சேனையை அழித்தான் . அவன் கெட்ட 
கடைக்காரன் ; வெகு குரூரமானவன் ; பொல்லாதவன் ; 
புத்தியீனன் ; அற்பன் ; தன் புலன்களை அடக்காதவன் ; 
தருமமற்றவன் ; பாவி ; எப்பொழுதும் எல்லாப்பிராணி 
களையும் இம்சிப்பவன் . அவன் தன் பலத்தின் செருக்கால் 
கொஞ்சமேனும் பகையில்லாத எனது தங்கையின் காது 
களையும் மூக்கையும் அறுத்து அவளுடைய உருவத்தைக் 
குலைத்தான் . 


36 - ம் சருக்கம் . 


127 


வன் . 


தேவப்பெண்ணுக் கொப்பான அவன் மனைவி சீதை 
யை நான் ஜனஸ்தானத்திலிருந்து எடுத்துவரப்போகி 
றேன் . அவ்விஷயத்தில் நீ எனக்கு உதவிசெய்யவேண் 
டும் . மகாபலம் பொருந்திய - மாரீசா , நீ ஒருவன் மட்டும் 
எனக்கு உதவியாக என்பக்கத்தில் நின்றால் கும்பகர் 
ணன் முதலான எனது சகோதரர்கள் தேவர்களுடன் 
கலந்து என்னைப் போரில் எதிர்த்தபோதிலும் நான் அவர் 
களை லக்ஷயம் பண்ணமாட்டேன் . ஆகையால் , நீ எனக்கு 
உதவிசெய்யவேண்டும் . நீ வெகுவல்லவன் . யுத்தத்திலும் , 
பராக்கிரமத்திலும் , செருக்கிலும் , உனக்கொப்பானவர் 
கள் ஒருவருமில்லை . நீயோ பலவித உபாயங்களை அறி 
ந்தவன் ; பெரிய சூரன் ; சகல மாயைகளிலும் தேர்ந்த 
இக்காரணத்தைக் கொண்டுதான் 

நான் 
பொழுது உன்னிடம் வந்தேன் . நீ எனக்குச் செய்ய 
வேண்டிய உதவி இன்னதென்பதை நான் சொல்லுகி 
றேன் கேள் . நீ அழகான வெள்ளிப் புள்ளிகள் அமைந்த 
ஒருபொன்மானாக உருவமெடுக்கவேண்டும் . அவ்வுரு 
வுடன் இராமனாச்சிரமம் சென்று , நீ சீதையின் முன்னர் 
உலாவவேண்டும் . அவ்வாறு உலாவும் உன்னைச் சீதை 
உண்மையாகவே ஒருமானாக எண்ணித் தனது கணவனை 
யும் அவன் தம்பி லக்ஷ்மணனையும் பார்த்து உன்னைப் 
பிடித்துக்கொடுக்கும்படி வேண்டுவாள் . அவ்விருவர்களும் 
உன்னைப்பிடிக்க ஆச்சிரமத்தைவிட்டுப் புறப்பட்டபின்பு , 
ஒருவித இடையூறுமின்றி , சந்திரனது காந்தியை இராகு 
விழுங்குவதுபோல் , நான் சீதையை எடுத்துச்செல்வேன் . 
தன துமனைவி போய்விட்ட துயரத்தால் வருத்தமடைந்த 
இராமனை , நான் காரியம் நிறைவேறப்பெற்றுச் சந்தேதோஷ 
மடைந்த மனத்தை உடையவனாய் , வெகு எளிதாக 
வதைசெய்வேன் . ” 

இவ்வண்ணம் இராவணன் சொன்ன சொல்லைக் கேட்டு 
மகாத்மாவாகிய மாரீசன் முகம் சோர்ந்து பயத்தால் நடுங் 


128 


ஆரணியகாண்டம் . 


கேட்டு மாரீசன் 


பயந்தது . 


கினான் . உலர்ந்துபோன தனது உதடுகளை 
ரொவணன் 
எண்ணத்தைக் அவன் நாவினால் நக்கிக்கொண்டு , கண்களை 

இமை கொட்டாமல் விழித்து , இறந்தவன் 

போலாகி , மிக்க துயரமடைந்து , இராவ 
ணனை உற்றுப்பார்த்தான் . இராமருடையசக்தியை முன் 
னரே அரணியத்தில் அறிந்தவனாதலின் மாரீசன் , மனம் 
நடுங்கித் துயரப்பட்டுக்கொண்டு , இராவணனைப் பார்த் 
துக் கைகூப்பி , அவனுக்கும் தனக்கும் நன்மையை உண் 
டாக்கக்கூடிய உண்மையான வார்த்தைகளைச் சொல்லு 
வானாயினான் . 


, 


முப்பத்தேழாஞ்சருக்கம் . 
இராமருடைய விரோதம் வேண்டாமென்று மாரீசன் 

இராவணனை வேண்டல் , 


மான 


அவ்வாறு அரக்கர் மன்னவன் சொன்ன சொல்லை 
வெகு புத்திமானும் விஷயங்களை நன்றாக அறிந்தவனு 
மாரீசன் கேட்டு அவனைப்பார்த்து “ வேந்தே , 

இனிமையாகப் பேசுகின்றவர்கள் எங்கும் 
மாரீசன் , உளர் ; கேட்கும்பொழுது அப்பிரியமாய்த் 
ராவணனுக்குப் தோன் றினபோதிலும் 

தோன் றினபோதிலும் பிறகு மிகுந்த 
புத்தி கூறல் . 

நன்மையைப் பயக்கும்படியான வார்த் 
தைகளைப் பேசுகிறவர்களும் கேட்பவர்களும் அரியர் . ஒற் 
றர்களில்லாமையாலும் , சாபல்லியத்தாலும் , இந்திரனுக் 
கும் வருணனுக்கும் ஒப்பான மகாவீரியமும் மகா குணரமும் 
பொருந்திய இராமனை நீ உண்மையாக அறிந்துகொள்ள 
வில்லை . ஐயனே , இராமன் கோபங்கொண்டு இவ்வுலகத் 
தில் அரக்கர்கள் இல்லையாம்படி செய்யாமலிருந்தால் , சீதை 
பிறந்தது உனது நாசத்திற்கு அல்லாமலிருந்தால் , சீதை 
யின் காரணத்தால் எனக்கும் ஒருவிதகேடும் உண்டாகாம 


37 - ம் சருக்கம் . 


129 


லிருந்தால் , புத்திசொல்லுகிறவர்களில்லாமல் இஷ்டப்படி 
நடப்பவனும் நீதியற்றவனுமான் உன்னை அரசனாகப்பெ 
ற்ற இலங்கை உன்னுடனும் மற்ற அரக்கர்களுடனும் அழி 
யாமலிருந்தால் , அது போதும் . உன்னைப்போன்ற கொடிய 
செய்கையும் துராலோசனையுமுள்ள அரசன் , கெட்டபுத்தி 
யால் , தனக்கும் தன் பந்துஜனத்திற்கும் தன் தேசத்திற் 
கும் அழிவை உண்டுபண்ணுகிறான் . இராமன் தனது தந் 
தையால் கைவிடப்பட்டவனல்லன் ; ஒருபொழுதும் மரியா 
தை தவறுபவனுமல்லன் . அவன் லோபியு மல்லன் ; கொ 
டிய செய்கையுள்ளவனுமல்லன் ; க்ஷத்திரியப்பதடியுமல் 
லன் ; தருமம்முதலிய நற்குணங்கள் இல்லாதவனுமல்லன் . 
அவன் குரூரமுள்ளவனல்லன் ; பிராணிகளை இம்சிக்கிறவ 
னல்லன் . அவன் எப்பொழுதும் தாயாருடைய மனத்தைக் 
களிக்கச் செய்பவன் . சத்தியத்திற்கஞ்சிய தனது தந்தை 
கைகேயியால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து " நீங்கள் பயப் 
படவேண்டாம் , உங்கள் சத்தியத்தை நான் நிலை நிறுத்தி 
வைக்கிறேன் " என்று தன் தந்தைக்குத் தைரியம் சொல் 

லித் தான் காட்டுக்குவந்தனன் . அவன் 

தனது தாய்கைகேயியின் கோரிக்கையையும் 
இகழவேண்டாம் 

தனது தந்தை தசரதரின் சத்தியத்தையும் 

நிறைவேற்றும் பொருட்டே இராச்சியத் 
தையும் இராஜபோகங்களையும் துறந்து தண்டகாரணியத் 
திற்குவந்தான் . ஐயனே , இராமன்கொடியனுமல்லன் ; மதி 
யற்றவனுமல்லன் ; புலன்களை அடக்காதவனுமல்லன் . நீ 
அவனைப்பற்றி இவ்வாறு கொடுஞ்சொல் சொல்லுவது 
தகாது . இராமன் தருமத்தின் அவதாரம் , அவன் வெகு 

உண்மையான பராக்கிரமமுள்ளவன் . இந்திரன் 
தேவர்களுக்கு இறைவனாமாறுபோல , அவன் இவ்வுல 
கத்திற்கெல்லாம் இறைவன் . பதிவிரதாதருமத்தால் 
பாதுகாக்கப்பட்டு விளங்கும் சீதையை , அக்கினியினிட 
மிருந்து அதன் ஒளியை அபகரிக்க எண்ணுகிறவன்போல , 


இராமரை 


எனல் . 


சாது ; 


17 


130 


ஆரணியகாண்டம் . 


பலாத்காரமாக இராமனிடமிருந்து எடுத்தோட நீ எவ் 
வாறு எண்ணுகிறாய் ? பாணங்களாகிய ஜ்வாலையையும் , 
விற்களும் கத்திகளுமாகிய விறகுகளையும் உடைய , அணு 
கமுடியாத இராமாக்கினியை நீபரபரப்புடன் நெருங்குவது 
தவறு . வில் என்ற பெருவாயால் பாணமென்னும் அணுக 
முடியாத் தீயைக் கக்கிக்கொண்டு , தனதுகையில் வில்லையும் 
பாசம்போல் வைத்துக்கொண்டு நின்று , சத்துரு சைநியங் 
களை அழிக்கும் இராமனாகிய காலனை , நீ உன் 
ராச்சியத்தையும் சுகத்தையும் முழுதும் விட்டுவிட்டு, உயிர் 
மேல் வைத்திருக்கும் அன்பையும் ஒழித்தவனாகி , நெருங்கு 
வது கூடாது . அவனது பராக்கிரமம் ஒப்பிட முடியாதது . 
அவன் மனைவி சீதை அவனுடைய வில்லால் பாதுகாக்க 
ப்பட்டுவருகிறாள் . அவளைக்காட்டிலிருந்து எடுத்துவர உன் 
னால் ஒருபொழுதும் முடியாது . அப்பெண்மணி சிங்கத் 
தின் ட்டெர்போன்ற பிடரையுடைய மானிடசிங்கமாகிய 

இராமனுடைய உயிருக்குயிரான மனைவி ; 
சீதையைக் எப்பொழுதும் அவனிடம் நீங்காத அன்பு 
வேண்டாம் 

டையவள் . வெகு பராக்கிரமசாலியாகிய 

இராமனுடைய மனைவியை, கொழுந்துவிட் 
டெரியும் தீயின் ஒளியை எடுத்தோடக்கருதுபவன்போல் , 
நீ எடுத்தோட எண்ணுவது ஒருபொழுதும் முடியாத காரி 
யம் . அரக்கர்வேந்தே , இந்தப் பயனற்ற வீண் காரியத்தில் 
நீ முயற்சி செய்து என்ன பிரயோசனம் ? போரில் அவனை 
நீ காணுமள்வே உன் 

னுடையவாழ்வு . நீ உன்னுடைய பிரா 
ணன்மேலும் , சுகங்களின்மேலும் , எய்தற்கரிய இராச்சி 
யத்தின் மேலும் ஆசை உள்ளவனாய் , அவைகளை வெகுகா 
லம் அனுபவிக்கவேண்டுமென்ற எண்ணம் கொண்டிருந் 
தால் , இராமனுடைப் பகையை ஒருகாலும் தேடாதே . 
விபீஷணன் முதலான தருமமறிந்த மந்திரிகளுடன் கூடி 
யோசித்து , இக்காரியத்தின் நன்மை தீமைகளைச் சீர் தூக்கிப் 

உன்னுடைய பலத்தையும் இராமனுடைய பலத் 


எனல் . 


பார்த்து , 


38 - ம் சருக்கம் . 


131 


தையும் ஆராய்ந்து , பின்பு தக்கபடி நட . அக்கோசலதேச 
த்து இராஜகுமாரனைப் போரில் எதிர்த்துநிற்க ஒருபொ 
ழுதும் உன்னால் முடியாதென்று நான் எண்ணுகிறேன் . 
நிசாசரேந்திரா , நான் உனக்கு நன்மையாயும் யுக்தமாயும் 
மீளவும் சொல்லப்போகிற சொல்லைக் கேள் " என்றான் .. 


முப்பத்தெட்டாஞ்சருக்கம் . 
மாரீசன் தான் இராமரிடம் பட்ட அவஸ்தையை இராவ 

ணனுக்குச் சொல்லல் . 


" நான் முன்னொருகாலத்தில் ஆயிரம் யானைகளின் 
பலமுடைய மலைக்கொப்பான உருவுடன் இவ்வுலகமெங் 
கும் சஞ்சரித்தேன் . அப்பொழுது நான் முகில்போல் 
கரிய நிறமுடையவனாய் , காதில் தங்கக்குண்டலங்கள் 
அணிந்து , தலையில் கிரீடம் புனைந்து , கையில் பரிகை 

யாயுதம் ஏந்தி , உலகத்துக்கெல்லாம் பெ 
மாரீசன் விசுவா ரும் பயத்தை உண்டுபண்ணிக்கொண்டு, 
மித்திரர் யாகத் ரிஷிகளின் மாமிசத்தைப் புசித்து , தண்ட 
தில் இராமரை 
எதிர்த்தது . காரணியத்தில் திரிந்துகொண்டிருந்தேன் . 

அப்படி நானிருந்தகாலத்தில் என்னைக் 
கண்டு விசுவாமித்திரமுநிவர் பயந்து தசரதரிடம் சென்று 
அவரைப்பார்த்து " வேந்தே , மாரீசனுக்கு நான் மிகவும் 
அஞ்சுகிறேன் ஆகையால் , நான் யக்ஞம் பண்ணுங்காலத் 
தில் இராமன் வந்து என்னைப் பாதுகாக்கவேண்டும் " என் 
றார் . இவ்விதமாக அம்முநிவர்சொல்லத் தருமாத்துமாவா 
கிய தசரதர் அவரைப்பார்த்து “ இராமன் சிறு பையன் ; 
பன்னிரண்டு வயதுள்ளவன் ; ஆயுதப்பயிற்சியில் நன்றாய்த் 
தேர்ந்தவனல்லன் . தாங்கள் அருள்செய்தால் நானே 
எனது சதுரங்கசேனைகளோடும் வந்து , ஓ முநிசிரேஷ்ட 
ரே , தங்கள் சத்துருக்களாகிய அரக்கர்களை வதைக்கி 


132 


ஆரணியகாண்டம் . 


றேன் " என்று மறுமொழி கூறினர் . விசுவாமித்திரர் அது 
கேட்டு அரசனைநோக்கி “ நீர் போரில் தேவர்களுக்கு 
உதவியாக இருந்திருக்கிறீர் ; உம்மால் போரில் செய்யப் 
பட்ட ஆச்சரியமானகாரியங்கள் மூவுலகங்களுக்கும் தெரிந் 
திருக்கின்றன . ஆயினும் அரக்கர்களை வதைக்க இராமனா 
லன்றி மற்றொருவரால் முடியாது . ஆகையால் , அரசனே 
உம்முடைய சேனைகள் இங்கேயே இருக்கட்டும் . இராமன் , 
சிறுகுழந்தையாக இருப்பினும் , அரக்கர்களை வதைக்க 
வல்லவன் . நான் இராமனையே அழைத்துப்போகிறேன் . 
உமக்கு க்ஷேமம் உண்டாவதாக என்று சொல்லி , இராம 
ரை அழைத்துக்கொண்டு சந்தோஷமாகத் தமது ஆச்சிர 
மம் சென்றார் . அவர் அதன்மேல் தீக்ஷை செய்துகொண்டு 
தண்டகாரணியத்தில் யக்ஞம்பண்ண உட்கார்ந்தார் . அவ 
ருக்கு அருகில் இராமன் தனது வில்லைக் கையிற் பிடித்து 
நின்றான் . அவன் யௌவன பருவத்தை முற்றும் அடை 
யாதவனும் தாமரை இதழ்போன்ற இரண்டு கண்களை 
உடையவனுமாய் , ஒற்றை வஸ் திரம் உடுத்து , கழுத்தில் 

பொன் மாலை அணிந்து, கையில் வில்லைப்பிடித்து , தேக 
காந்தியால் தண்டகாரணிய முழுவதையும் திகழச்செய்து , 
அப்பொழுது உதயமான இளஞ்சந்திரன் போல விளங்கி 
னான் . அப்போது நான் மேகம்போன்ற எனது கரிய 
தேகத்துடன் சுவர்ண குண்டலங்களை அணிந்துகொண்டு 
வெகு பலசாலி என்றும் வெகு வரங்கள் பெற்றவன் என் 
றும் செருக்கடைந்து , அவ்வாச்சிரமத்துக்குச்சென்றேன் . 
என்னைக் கண்ட நிமிஷத்தில் அவன் கொஞ்சமேனும் 

கலக்கமின்றி வில்லை நாணேற்றினான் . 

நான் அவனைச் சிறு பிள்ளை என்று எனது 
தள்ளப்பட்டது . புத்தியின்மையால் அலக்ஷ்யமாய் எண்ணி 

வெகு வேகமாக விசுவாமித்திர் முநிவரு 
டைய வேதிகையை நோக்கிச்சென்றேன் . அப்போது இரா 
மன் சத்துருக்களை வதைக்கும் வல்லமையுள்ள கூரிய பாண 


. 


மாரீசன் 
கடலில் 


133 


38 - ம் சருக்கம் . 


ராவணனை 


மொன்றை எய்து என்னைத் தூக்கி நூறுயோசனை தூரத் 
துக்கு அப்பால் சமுத்திரத்தில் எறிந்தனன் . அவன் அப் 
பொழுது என்னைக் கொல்லக் கருதவில்லை யாகையால் , 
நான் பிழைத்தேன் . ஆனால் , அவன் விடுத்த பாணங்கள் 
என்னைப் பிரக்ஞையற்றவனாகப்பண்ணி , ஆழமான சமுத் 
திர ஜலத்தில் தள்ளின . பிறகு , வெகுநேரங் கழிந்து , நான் 
நல்லறிவடைந்து இலங்கைவந்து சேர்ந்தேன் . நான் இவ் 
வாறு பிழைத்தேனாயினும் எனக்கு உதவியாகவந்த அரக் 
கர்களெல்லாம் ஆயுதப்பயிற்சி இல்லாத சிறுபிள்ளையாகிய 
இராமனால் சிறிதும் சிரமமில்லாமல் அப்போதே வதை 
செய்யப்பட்டார்கள் . இதனாலேதான் , இராவணா, நான் உன் 

னைத் தடுக்கிறேன் . இராமனுடன் போர் 

புரியக் கருதுவாயானால் , நீ வெகு சங்க 
இராமருடன் 

டங்கள் பட்டு நாசமடைவாய் . எப்பொழு 
போர்புரிய வேண் 
டா மெனல் , தும் அநேகவிதமான கிரீடைகளையும் ரதி 
களையும் 

செய்துகொண்டு கூட்டமாக 
விழாக்கண்டு சுகமாகவிருக்கும் அரக்கர்களுக்கு வீணாகக் 
கெடுதியை விளைவிப்பாய் . சீதையின் நிமித்தம் , மாட 
மாளிகைகளை உடையதாகி , அநேகவித இரத்தினங்க 
ளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கும் இலங்கைக்கும் அழிவு 
வருவிப்பாய் . கொடியவர்களுடன் வசிக்கும் நல்லவர் 
கள் , தாங்கள் பாபங்கள் செய்யாவிடினும் , அக்கொடிய 
வர்களுடைய பாவங்களால் , பாம்புவாழும் மடுவிலுள்ள 
மீன்கள்போல , அழிந்துவிடுவார்கள் . நல்லசந்தனம் பூசி , 
அழகிய ஆபரணம் அணிந்து விளங்கும் அரக்கர்கள் 
உன்னுடைய பாவத்தால் மாண்டு பூமியில் விழுவதை நீ 
காணுவாய் . அவர்கள் தஞ்சமற்றவர்களாய் , சிலர் மனைவி 
களோடும் , சிலர் மனைவிகளை இழந்து தனித்தவர்களாயும் , 
பத்துத் திக்கிலும் ஓடுவார்கள் . இலங்கை பாணங்களால் 
மூடுண்டு , தீ மண்டி , வீடுகளெல்லாம் நீறாகிப் பாழாவதை 
நீ காணுவாய் , பிறர் மனைவியைக் கவர்வதைவிடப் பெரும் 


134 


ஆரணியகாண்டம் . 


பாவம் வேருென் வில்லை. அரசனே , உன. 


பாவம் வேறொன் றில்லை. அரசனே , உனக்கோ ஆயிரம் 
மனைவிமார்கள் இருக்கிறார்கள் . உன் மனைவிகளோடு நீ சந் 
தோஷமாக இருந்துகொண்டு உன் குலத்தையும், உன்னு 
டைய மரியாதையையும் , சம்பத்தையும் , நாட்டையும் , 
உன்னால் விரும்பப்படும் உயிரையும் பாதுகாத்துக்கொள் . 
நீ நின்மனைவிமார்களோடும் தோழர்களோடும் வெகுகா 
லம் வாழவேண்டுமென்று விரும்பினால் இராமனுடைய 
பகையைத் தேடாதே . உனக்கு மிகவும் வேண்டிய அன்ப 
னான நான் இவ்வாறு பெரிதும் தடுப்பதைக் கேளாமல் 
பலாத்காரமாகச் சீதையைத் தொடுவாயானால் , நீ உனது 
பலத்தை இழந்து , உனது பந்துக்களுடன் இராமனு 
டைய பாணங்களால் மாய்ந்து , யமனுடைய மாளிகைக் 
குப்போவது நிச்சயம் . 


முப்பத்தொன்பதாஞ்சருக்கம் . 

இராமரைத் தான் மற்றொருதரம் எதிர்த்து 
உயிர்பிழைத்ததையும் அன்றுமுதல் அவர் பயத்தால் யோகியானதையும் 

மாரீசன் இராவணனிடம் சொல்லல் . 


இவ்வாறு வெகு கஷ்டப்பட்டு 

வகு கஷ்டப்பட்டு அப்போரில் நான் 
ராமனிடமிருந்து தப்பிப்பிழைத்தேன் . பின்பு நடந்த 
தைச் சொல்லுகிறேன் , பதிலுத்தரம் சொல்லாமல் கேள் . 
முன்பு இராமனால் அலக்ஷ்யமாய் விடப்பட்டபடியால் , 
பின்னர் நான் செருக்குக் கொண்டு , வேறு இரண்டு 

அரக்கர்களுடன் உருமாறித் தண்டகாரணி 
மாரீசன் தண்ட யம் புகுந்தேன் . தீக்கொப்பான நாவும் , 
காரணியத் 

கூர்மையான கோரப்பல்லும் 
தில் இராமரை 
எதிர்த்தது . பெரிய மான் வடிவமெடுத்து , முநிவர்க 

ளுடைய மாமிசத்தைப் புசித்துக்கொண்டு , 
நான் அக்காட்டில் திரிந்தேன் . ரிஷிகள் அக்கினி 


உடைய 


89 - ம் சருக்கம் . 


135 . 


ஹோத்திரம் செய்யுமிடங்களிலும் , ஸ்நானம்பண்ணும் 
துறைகளிலும் , பூசைக் குரித்தான விருக்ஷங்களுள்ள 
இடங்களிலும் சென்று , முநிவர்களைக்கொன்று , அவர்க 
ளுடைய இரத்தத்தைக் குடித்து , மாமிசத்தைப் புசித் 
துத் தவத்திற் கிடையூறு செய்தேன் . நான் பெரிய 
கோரமான 

உருவமுடையவனாகி , வனத்திலுள்ளவர்கள் 
என்னைக்கண்டு நடுங்கும்படி நடந்தேன் . இரத்தவெறி 
கொண்டு , இப்படி நான் தவத்தைக் கெடுத்துக்கொண்டு 
தண்டகாரணியத்தில் திரியும் காலத்தில் ஒருநாள் , தவ 
வேடம் பூண்டு தருமத்தை வளர்த்துக்கொண்டு வந்த 
இராமனையும் , வெகு பாக்கியசாலியான சீதையையும் , 
மகாரதனான லக்ஷ்மணனையும் கண்டேன் . உண்டியைக் 
குறைத்துக்கொண்டு , எல்லாப் பிராணிகளுக்கும் நன்மை 
புரிந்துவந்த இராமனுடைய பலத்தை நான் முன்போ 
லிருக்கும் என்று கருதர்மல் , என் புத்தியின்மையால் 
அவனைத் தபசி என்று அலக்ஷ்யம்பண்ணி , அவனிடம் 
முன்பு நான் வைத்திருந்த பகைமையால் வெகு கோபங் 
கொண்டு , என துகூரான கொம்பினால் அவனைக்கொன்று 
விடவேண்டுமென்று , மானுருவத்தோடு போய் எதிர்த் 
தேன் . அவன் தனது வில்லை வளைத்துச் சத்துருக்களை 
வதைக்கும் வல்லமை பொருந்திய மூன்று பாணங்களை 
விடுத்தான் , அவை அவனுடைய வில்லிலிருந்து கருடனுக் 
கொப்பான வேகத்துடன் கிளம்பின . இரத்தத்தைத் தங் 

களுக்கு உணவாகக்கொண்ட , கொஞ்சம் 
மாரீசன் வளைந்த முனைகளையுடைய , அப்பாணங் 
உயிர் தப்பி 

கள் வச்சிராயுதத்துக் கொப்பாக எங்கள் 

மூவர்களையும் நாடி வெகு வேகமாக வந் 
தன . முன்னரே இராமனுடைய பாணத்தின் பலத்தை 
அறிந்தவனாகையால் நான் ஓடித் தப்பினேன் . மற்றை 
இருவர்களும் அப்பாணத்தால் மாண்டார்கள் . இராமனு 
டைய பாணத்தால் மாளாமல் நான் எவ்வாறோ உயிர் 


ஓடின 


136 


ஆரணியகாண்டம் . 


மர 


அடைந்த 
பயம் . 


தப்பி , 

கெட்ட செய்கைகளைவிட்டு , தவவேடம்பூண்டு , 
அன்று முதல் இவ்விடத்தில் தவஞ்செய்துகொண்டு வசிக் 
கின்றேன் . மரங்களைப்பார்க்கும்பொழுதெல்லாம் ஒவ்வொ 
ருமரத்திலும் , கையில் பாசமேந்திய யமனைப்போல , 
வுரியும் மான்றோலுமுடுத்த இராமனை நான் காண்கிறேன் , 
அதிக பயமுடைமையால் , என்னைச்சுற்றி எப்போதும் 
ஆயிரம் இராமர்கள் நிற்க நான் காண்கிறேன் . இக்காடு 

முழுதும் இராமன் ஒருவனே இருக்கிற 
மாரீசன் தாக எனக்குத் தோற்றுகிறது . இராமன் 

இல்லாத இடங்களிலும் அவனை நான் 

காண்கிறேன் . தூக்கத்திலுங்கூட நான் 
இராமனைப்பற்றிக் கனவுகண்டு உளறிக்கொண்டு பிரக்ஞை 
யற்றவனாகிறேன் . இராமனுக்கு நான் மிகவும் பயந்திருக் 
கிறபடியால் ரகாரத்தில் தொடங்கும் ரத்தினம் , ரதம் 
என்ற பெயர்கள்கூட எனக்குப் பெரும்பயத்தை உண்டாக் 
குகின்றன . இராகவனுடைய வீரியத்தை நான் நன்றாக 
அறிவேன் . நீ அவனுடன் யுத்தம் செய்வது சரியன்று . 
அவன் பலியையும் நமுசியையும் வதைக்கும் சக்தியுள்ள 
வன் . ஓ ராவணா , நீ இராமனிடம் போர்புரிந்தாலும் சரி , 
போர்புரியாது விட்டாலும் சரி , நான் பிழைத்திருக்க 
வேண்டுமென்ற எண்ணம் உனக்கிருந்தால் , அவன் பெய 
ரை என் முன் சொல்லாதே . இவ்வுலகத்தில் தருமத்தைச் 
செய்துவந்த சாதுக்கள் அநேகர் பிறர் குற்றங்களுக்காக 
மாண்டிருக்கிறார்கள் . அவ்வாறு உன்குற்றத்துக்காக நான் 
மாளவேண்டிவரும் . ஆகையால் , நீ உன் இஷ்டப்படி செய் . 
நான் உனக்குத் துணைவரேன் . மிகுந்த காந்தியும் வீர 
மும் பலமும் உடைய இராமன் அரக்கர் குலத்துக்கு யமனா 
வது நிச்சயம் . ஜனஸ்தானத்திலிருந்த கரன் சூர்ப்பணகை 
யின்பொருட்டுக் குற்றமற்ற இராமனோடு எதிர்த்து மாண் 
டுவிட்டால் அது எவ்வாறு இராமனுடைய குற்றமாகும் , 
இதை நீ நன்றாக யோசித்துச் சொல்லு , நீ என் நண்பன் 


40 - ம் சருக்கம் . 


137 


ஆகையால் நான் உன் நன்மையை நாடி இந்த உண்மை 
யைச் சொன்னேன் . நீ என் சொல்லைக் கேளாது விடில் 
உன்னுடைய பந்துக்களுடன் இராமனால் போரில் மாண்டு 
விடுவாய் . " 


நாற்பதாஞ்சருக்கம் . 


இராவணன் வெகு கோபங்கொண்டு தான் சொன்னபடி 

செய்ய மாரீசனைக் கட்டளையிடல் . 


வெகு நியாயமாக மாரீசன் சொன்ன நன்மைபயக்கும் 
சொற்களை , இறந்துபோக எண்ணினவன் மருந்தை உட் 
கொள்ளாதவாறுபோல , இராவணன் ஒத்துக்கொள்ள 
வில்லை . அன்றியும் வெகு அநுகூலமாகப் பேசின மாரீசனை 
நோக்கி , அரக்கர் மன்னவனான இராவணன் , தனக்கு 
முடிவுகாலம் கிட்டிவிட்டபடியால் , பின்வரும் கடுஞ்சொற் 
களைச் சொன்னான் : “ ஓ மாரீசா , நீ என்னிடத்தில் 

சொன்ன சொற்கள் உவர்நிலத்தில் விதை 
ராவணன் 

த்த விதைபோலப் பயனடையமாட்டா . 
மாரீசனைப் 
புத்திசொல்ல 

அவைகளினால் நான் பயந்து வெகு பாவி 
வேண்டாமெனல் . யும் புத்தியற்றவனும் மானிடனுமான 

இராமனோடு போர் புரியாமல் விடேன் . 
ஒரு பெண்சொற்கேட்டுத் தனது தாய் , தந்தை , இராச் 
சியம் , நட்பினர் முதலிய எல்லாரையும் துறந்து காட் 
டுக்கு வந்து கரனையும் வதைசெய்த அவ்விராமனுடைய 
உயிர்க்குயிரான மனைவியை நான் உன் கண் முன்பாக 
அபகரிக்கப்போகிறேன் . இவ்வண்ணம் நான் மனத்தில் 
உறுதி செய்துகொண்டேன் . அதனை மாற்றத் தேவாசுரர் 
களுடன் கூடிய இந்திரனாலும் முடியாது . நான் உன்னிடம் 
வந்து இக்காரியத்தின் நன்மை தீமையை , அல்லது இத 
னால் வரும் அபாயங்களை , அல்லது இதை நடத்தி முடிக்க 

18 


138 


ஆரணியகாண்டம் . 


நன்மை , 


வேண்டிய உபாயங்களைப்பற்றிக் கேட்டிருந்தால் நீ இப்புத் 
திகளை எனக்குச்சொல்லத்தகும் . அப்படிக்கேட்டிருந்தா 
லும் தன்க்ஷேமத்தை விரும்பிய நல்லமந்திரி அரசன் முன் 
கைகூப்பித் தான் சொல்லப்போகிறவைகளைச் சொல்லவே 
ண்டும் . அவை அரசன் மனத்திற் கொவ்வா தவைகளாக 
விருப்பின் , அவைகளை வெகு மெதுவாகவும் நன்மைக்காக 
வென்று வெகு உபசாரத்துடனும் சொல்ல வேண்டுமன் 
றோ ? மரியாதையுடன் விண்ணப்பம் செய்யப்படவேண்டிய 
அரசர்கள் , மரியாதையின்றிக் கர்வமாகச் சொல்லப்படும் 
சொற்களைச் சகிப்பார்களா ? ஒப்பற்ற பராக்கிரமம் பொருந் 
திய மன்னர்கள் . அக்கினி , இந்திரன் , சோமன் , வருணன் 
யமன் என்னும் ஐந்து தேவர்களுடைய தன்மைகளை 
உடையவர்களாய்க் கொடுமை , பராக்கிரமம் , 
அன்பு , தண்டஞ்செய்தல் முதலியவைகளை வகித்திருக் 
கின்றார்கள் . ஆகையால் , எக்காலத்திலும் அரசர்கள் மரியா 
தையுடன் பூசிக்கப்படத்தக்கவர்கள் . நீ இந்த 

இராஜ 
நீதியை அறியாமல் அஞ்ஞானத்தில் முழுகி , உனது 
கெட்டகுணத்தால் உன்னிடம் விருந்தாக வந்த என்னைப் 
பார்த்து இக்கொடுமையான வாசகங்களை மொழிந்தாய் . 

ஓ ராக்ஷசா , நான் உன்னிடம் இந்த விஷ 

யத்தின் நன்மை தீமைகளைப் பற்றியா 
னதைச் செய்யச் 
சொல்லல் . வது தகுதியைப்பற்றியாவது கேட்கவர 

வில்லை . நான் உன்னுடைய உதவியை 
மட்டும் கேட்டேன் . நீ செய்யவேண்டிய உதவி இது 
தான் : வெள்ளிமயமான புள்ளிகளையுடைய ஒரு 
பொன்மான் உருவங்கொண்டு , இராமனுடைய ஆச்சிர 
மம் சென்று , சீதைமுன்பாக உலாவி , அவள் மனத் 
தில் ஆசை உண்டாக்கி , பின்பு நீ உன்னிஷ்டப்படி போ . 
பொன்மானாகச் சென்ற உன்னைச் சீதை கண்டு வியப் 
புற்று இம்மானை எனக்குச் சீக்கிரம் பிடித்துக்கொடுங் 
கள் என்று தனது கணவனாகிய இராமனிடம் சொல்லு 


தான் சொன் 


40 - ம் சருக்கம் . 


139 


மண 


ஒ 


வாள் . உன்னைத் துரத்திக்கொண்டு இராமன் வெகு தூரம் 
தொடர்ந்து வந்த பிறகு, நீ இராமன் கதறுவதுபோல் 
ஓ சீதா , ஓ லக்ஷ்மணா என்று கூப்பிடு . அதைக் கேட்ட 
வுடன் இராமனுக்கு ஆபத்து நேரிட்டதாகச் சீதை கரு, 
லக்ஷ்மணனைப் போய்ப்பார்க்கும்படி சொல்லுவாள் . லக்ஷ் 

னும் தமையன்மேல் வைத்த அன்பால் இராமனைத் 
தேடிச்செல்லுவான் . இவ்வாறு இராமனும் லக்ஷ்மணனும் 
அவ்விடம் விட்டுப் போனவுடன் , இந்திரன் சசியைக் 
கொண்டு சென்றது போல , நான் சீதையை அவ்விடமிருந்து 
கவர்ந்து கொண்டு போய்விடுவேன் . இது செய்துவிட்டு , 
ராக்ஷசா , நீ உன்னிஷ்டப்படி, எவ்விடம் போகவேண்டு 
மோ அவ்விடம்போ . நானிந்த உபகாரத்துக்காக உன 
க்கு என்னுடைய இராச்சியத்தில் பாதி கொடுக்கிறேன் . 
நண்பனே , என்னுடைய இக்காரியத்தை முடிப்பதற்காக 
நீ புறப்பட்டுத் தண்டகாரணியம் செல்லு . நானும் என் 
இரதத்திலேறிக்கொண்டு உன் பின்னே வருகிறேன் . யுத் 
தம்செய்யாமல் இராமனை வஞ்சித்துச் சீதையைக் கவர் 
ந்து என் காரியத்தை முடித்துக்கொண்டு நான் உன்னு 
டன் இலங்கைக்குத் திரும்புவேன் . என் கட்டளைப்படி நீ 
செய்யாதபக்ஷத்தில் நான் உன்னை இப்பொழுதே கொன்று 
விடுவேன் . நான் பலாத்காரம்பண்ணி உன்னைக்கொண்டு 
இக்காரியத்தைச் செய்விப்பேன் . அரசனுடைய விருப்பத் 
திற்கு மாறாக நடப்பவன் ஒருகாலும் சுகத்தை அடைய 
மாட்டான் . நீ மானுருவமெடுத்து இராமனிடத்தில் போ 
வது உன் உயிருக்கு அபாயந்தான் . ஆனால் என் விருப் 
பத்துக்கு மாறாக நடந்தால் , நிச்சயமாக உனக்குச் சாவு 
நேரிடும் . இவைகளை ஆலோசித்து , உன் புத்திக்குத் 
தகுந்ததென்று தோன்றுவதை நீ செய் . 


- 


மாரீசன் 


( 
140 

ஆரணியகாண்டம் . 
நாற்பத்தொன்றாஞ்சருக்கம் . 

மாரீசன் மறுபடி தடுத்தல் . 
இது ராஜாக்கினை என்று இராவணனால் தன் மனத் 
துக்கு விரோதமான செய்கையைச் செய்யும்படி கட்டளை 
யிடப்பட்ட மாரீசன் அவனைப்பார்த்து , சற்றும் அஞ்சாது 
கோபத்தோடு கூறுவானாயினான் : “ நிசாசர , எந்தப் 

பாவி நீயும் , உனது பிள்ளைகளும் , தேச 

மும் , மந்திரிமார்களும் , எல்லாரும் ஒருங் 
சீதையைக் 
கவரவேண்டாம் 

கே அழிய இவ்விதமான போதனையை 
எனல் . 

உனக்குச் செய்தான் ? எந்தப் பாவிக்கு நீ 

சுகமாக வாழ்வது விருப்பமில்லை ? உன் 
சாவிற்கு வழியை எவன் கபடமாக உனக்கு நல்லவழி 
என்று இவ்வண்ணம் உபதேசம் பண்ணினான் ? பலமில்லா 
தவர்களாகிய உன்னுடைய பகைவர்கள் - பலசாலியான 
கக் கருது கிறார்கள் என்பது திண்ணம் . கெட்ட எண்ணத் 
தை உடைய எந்த அற்பன் உனக் கிவ்வாறு புத்திசொன் 
னான் ? உன்னுடைய அகிருத்தியத்தால் நீ அழிந்துபோ 
கும்படி எவன் இச்சிக்கிறான் ? இராவணா , கெட்ட வழி 
யில் புகும் உன்னைத் தடுக்காத அமைச்சர்கள் கொல் 
லப்படத்தக்கவர்களாயினும் நீ அவர்களைக் கொல்லுகின் 
றிலை . தனது மனம் போனபடி கொடிய வழியில் செல்லும் 
அரசனை அக்கொடிய வழியிலிருந்து நல்ல மந்திரிகள் 
தடுத்துவைப்பார்கள் . ஆனால் , அவ்வாறு உன்னை அடக்க 
நல்லமந்திரி ஒருவனுமில்லை . ராஜசிரேஷ்டனே , அரச 
னுடைய அருளினாலேதான் மந்திரிமார்கள் தருமார்த்த 
காமங்களையும் புகழையும் அடைகிறார்கள் . அரசன் அரு 
ளிலன் ஆயின் அவைகள் ஒன்றும் அவர்களுக்குக் கிட்டா . 
அரசனுடைய துர்க்குணத்தால் குடிகளும் கஷ்டத்தை 


க 


41 - ம் சருக்கம் . 


141 


அடைகிறார்கள் . கொற்றவரேறே , குடிகளுக்கு அறமும் புக 
ழும் அரசன் மூலமாக வருகின்றன , ஆகையால் , அரசன் எப் 
போதும் குடிகளால் பாதுகாக்கப்படத்தக்கவன் . கொடிய 
வனும் , குடிகளுடைய நன்மையைக் கருதாதவனும் , செருக் 
கடைந்தவனுமான அரசன் அரசுசெய்யவல்லனாகான் . 
அதுபோலக் கெட்ட எண்ணமுள்ள மந்திரிகள் ஆற்றலில் 
லாத சாரதியால் மேடு பள்ளமுள்ள வழியில் செலுத்தப் 
பட்ட தேர்போல நாசமடைவார்கள் . இவ்வுலகத்தில் நல் 
வழியில் நின்று தருமம் செய்துவந்த சாதுக்கள் அநேகர் 
பிறர் அபராதத்தால் தங்கள் பரிவாரங்களுடன் மாண்டிரு 
க்கிறார்கள் . நரிகளால் காக்கப்பட்ட ஆடுகள்போல , பிரஜை 
கள் நன்மையைக் கருதாத கொடுங்கோன் மன்னனால் 
பாதுகாக்கப்படும் குடிகள் செழிப்படையார்கள் . கொடியவ 

னும் , துர்ப்புத்தியுள்ளவனும் , ஐம்புலன் 
கவர்ந்தால் 

களை அடக்காதவனுமான நின்னை அரச 
சுற்றமித்திரர்க 

னாகவுடைய அரக்கர்கள் அனைவர்களும் 
ளுடன் நாசமடை 

அவசியமாக நாசமடையப் போகிறார்கள் . 

காக்கைவரப் பனம்பழம் விழுந்தாற்போல , 
எனக்குப் பயம் நேரிட்டதென்று நான் கவல்கின்றிலேன் ; 
நீ உன்னுடைய சேனையுடன் விரைவில் மடிந்துபோகப் 
போகிறாயே என்று துக்கப்படுகிறேன் . இராமன் என் 
னைக்கொன்று , சீக்கிரமாக உன்னையும் கொன்று விடப் 
போகிறான் . போரில் சத்துருவால் கொல்லப்படுவதால் 
நான் கிருதார்த்தனாய்விடுவேன் . இராமனைக் கண்டமாத்தி 
ரத்தில் நான் மாண்டுவிட்டதாக நீ நிச்சயித்துக்கொள் . 
சீதையைக் கவர்ந்துகொண்டுபோய் நீயும் நின் உறவினர் 
களுடன் மாண்டுவிடுவாய் . நீ சீதையை என்னுடைய 
உதவியால் ஆச்சிரமத்திலிருந்து எடுத்துவந்துவிட்டபோது 
நீயென்ன நானென்ன இலங்கையென்ன இராக்கதர்க 
ளென்ன உய்வதில்லை . அரக்க , உன் இதத்தை நாடித் 
தடுத்துச்சொல்லும் என் சொற்களை நீ கேட்கின்றாயில்லை . 


வாய் எனல் .. 


142 


ஆரணியகாண்டம் . 


ஆயுள்குன்றி உயிர்போகும் பக்குவத்தில் உள்ளவர்கள் 
நண்பர்கள் சொல்லும் நற்புத்தியைக் கேட்பதில்லை ! 


நாற்பத்திரண்டாஞ் சருக்கம் : 
மானுருவங்கொண்டு மாரீசன் சீதைமுன் விளையாடுவது . 


இவ்வாறு இராவணனைப்பார்த்துக் கடிந்துரைத்த 
மாரீசன் அவனிடத்தில் உள்ள பயத்தால் " நாம் இருவ 
ரும்போவோம் என்றுசொன்னான் . பிறகும் அவன் இரா 
வணனை நோக்கி " கையில் வில்லும் , பாணமும் , கத்தியும் 
பிடித்திருக்கும் இராமன் முன் நான்போனால் அவன் 

அந்த க்ஷணமே என்னுயிரை வாங்கிவிடு 
மாரீசன் பயந்து வான் . இராமனை எதிர்ப்பட்ட பின் உயிர் 
துணைசெய்ய 
ஒருப்படல் . 

தப்பி வருகிறதென்பது இல்லை . அவன் 

உன் உயிருக்குக் காலபாசம்போல்வன் . நீ 
கெட்டவன் . உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும் ? 
நான் இதோ போகிறேன் . உனக்கு வெற்றி உண்டாகுக 
என்று சொன்னான் . மாரீசன் இவ்வாறு சொன்னதைக் 
கேட்டு இராவணன் சந்தோஷமடைந்து அவனை இறுகத் 
த்தழுவி “ என் விருப்பப்படிசெய்ய உடன்பட்ட இதுதான் 
உன் தைரியத்துக் கொத்தது . நீ முன் வேறொரு அரக்க 
னாக விருந்தாய் ; இப்பொழுது தான் மாரீசன் , ஆயினாய் . 
ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டுப் பேய்போன்ற 
முகங்களையுடைய கழுதைகள் பூட்டி விளங்கும் இந்த இர 
தத்தில் என்னுடன் சீக்கிரமாக ஏறு . சீதையை மயக்கி 
விட்டு உன் இஷ்டப்படி நீ போ . இராமனும் லக்ஷ்மண 
னும் போகத் தனியேயிருக்கும் சீதையை நான் தூக்கிக்கொ 
ண்டு வந்துவிடுகிறேன் " என்று கூறினான் . பின்னர் இராவ 
ணனும் மாரீசனும் தேவவிமானம் போன்ற அந்தத் தேர்மீ 
தேறி அவ்வாச்சிரமத்தைவிட்டு வேகமாகப் புறப்பட்டார் 


42- ம் சருக்கம் . 


143 


கொள்ளல் 


டைய 


சென்று 


கள் . அவர்கள் வழியில் அநேகநாடுகள் , நகரங்கள், வனங் 

கள் , மலைகள் , ஆறுகள் முதலியவைகளைப் 
மாரீசனும் பார்த்துக்கொண்டு தண்டகாரணியம் சேர் 
இராவணனும் 
தண்டகாரபரணியம் 

ந்து இராமருடைய ஆச்சிரமத்தை அடைந் 
சேர்தல் , தார்கள் . தேரினின்றும் இறங்கி இராவ 

ணன் மாரீசனுடன் அவ்வாச்சிரமத்தைப் 
பார்த்தான் . பின்பு அவன் மாரீசன் கையைப் பற்றிக் 
கொண்டு “ அதோ வாழைகளால் சூழப்பட்டுத் தோன் 
றுகிறதே அதுதான் இராமனுடைய ஆச்சிரமம் . இனி 
நீ நாம் இங்குவந்தகாரியத்தைச் செய்யக்கடவாய் என் 

றான் . அதைக்கேட்ட மாரீசன் ஆச்சரிய 
மாரீசன் 

மான ஒரு மானுருவங்கொண்டு இராமரு 
மானுருவம் 

ஆச்சிரமத்துக்கு முன்புறத்தில் 

உலாவினான் . பார்ப்பதற்கு 
அந்த மானுடைய கொம்பின் நுனிகள் இரண்டும் இந் 
திரநீலக்கற்கள் போல விளங்கின . அதன் முகத்தோற் 
றம் கறுத்தும் வெளுத்தும் இருந்தது . அதன் வதனம் 
செந்தாமரைபோலவும் காதுகள் நீலோற்பலம் போல 
வும் இருந்தன . அதன்கழுத்துக் கொஞ்சம் உயர்ந்திருந் 

தது ; உதடுகள் இந்திரநீல ரத்தினத்திற் 
மாய மானின் 

கொப்பாக விளங்கின . வயிறு முல்லைமல 
வர்ணனை . 

ரும் சந்திரனும் வைரக்கல்லும் போல 
விளங்கிற்று ; பக்கங்கள் இரண்டும் இலுப்பைப்பூப்போல 
வும் தாமரைப்பூவின் தாதுபோலவும் விளங்கின . காற் 
குளம்புகள் வைடூரியக்கற்கள் போல இருந்தன ; துடை 
மெல்லிதாயும் சந்துகள் திண்ணியனவாயும் இருந்தன . இந் 
திரவில்லுப்போலப் பலவித வருணங்கள் பொருந்தியவால் 
உயர்த்தப்பட்டு இருந்தது . சீதையினுடைய மனத்தைக் 
கவர்வதற்காக ஒரு கணப்பொழுதிற்குள் மாரீசன் அநேக 
விதமான அழகிய இரத்தினங்களால் அலங்கரிக்கப் 
பட்டாற்போன்ற புள்ளிகளையுடைய பொன்மான் உருவங் 


144 


ஆரணியகாண்டம் . 


கொண்டு அவ்வழகானகாட்டையும் இராமருடைய ஆச்சிர 
மத்தையும் பொலிவுறச்செய்து பசும்புற்றரைகளில் புல் 
மேய்ந்து திரிந்தனன் . நூற்றுக்கணக்கான வெள்ளிப்புள் 
ளிகளையுடைய அந்த அழகியமான் தழைத்திருக்கும் மரங் 
களின் கொழுந்துகளைக் கடித்துத் தின்று திரிந்தது , வா 
ழைத் தோட்டத்துள் போவதும் கர்ணிகார வனத்தைச் சுற் 
றுவதும் சீதையின் கண் முன் எதிர்ப்படுவதுமாகத் தாம 
ரைமலர்போன்ற முதுகையுடைய அழகான அந்தமான் 
இராமருடைய ஆச்சிரமத்தைச் சுற்றிக்கொண்டு தன் 
இஷ்டப்படி திரிந்தது . அது சிலநேரம் ஓரிடம் மேய்ந்து 
விட்டு மற்றோரிடத்துக்கோடும் ; மறுபடி அங்கிருந்து திரும் 
பும் ; சிறிதுகாலம் வெகுவேகமாக ஓடித் திரும்பும் ; 
சிறிதுநேரம் துள்ளிவிளையாடும் ; சிறிதுவேளை தரையில் 
படுக்கும் ; சிலவேளை 

மான் கூட்டங்களுடன் கூடி ஆச் 
சிரமத்தின் வாயிலில் வந்து நின்றுவிட்டு ஓடும் ; மறுபடி 
மான்கூட்டங்கள் தொடரத் திரும்பிவரும் . இவ்வாறாக மா 
னுருவங்கொண்ட மாரீசன் , சீதை தன்னைப்பார்க்கவேண்டு 
மென்ற கருத்தினால் , அவ்விடத்தில் சுற்றித் திரிந்தான் . 
அந்த மானைக்கண்டு , அக்காட்டிலுள்ள மற்றை மான்கள் 
அதனருகிற் சென்று , அதை மோந்துபார்த்து , பின் பல 
திசைகளிலும் ஓடின . மாரீசன் மான்களைக்கொன்று புசிப் 
பவனாயினும் , தன் தன்மை வெளிப்படாதிருக்கும்படி , 
அவைகளை ஒன்றும் செய்யாது மோந்துகொண்டு திரிந் 


தான் . 


அத்தருணத்தில் அழகிய கண்களையுடைய சீதை மலர் 

கொய்யும்பொருட்டு அக்காட்டுக்கு வந் 
மானைக் காணல் , தாள் . மதர்த்த நோக்கையும், மனத் 

திற்கு ரம்மியமான முகத்தையும் உடைய 
அவ்வுத்தமி அங்குமிங்கும் சென்று கர்ணிகாரம் , அசோ 
கம் , மாமலர் முதலிய புஷ்பங்களைக் கொய்துகொண்டிருந் 
தாள் . ஆரணியத்தில் வாசஞ்செய்வதற்குத் தக்கவளல்லாத 


43 - ம் சருக்கம் . 


145 


அந்தச் சீதை, முத்தும் மாணிக்கமும் போன்ற புள்ளிகளை 
யும், அழகிய பற்களையும் , வெள்ளிபோன்ற உரோமங்களையு 
முடைய அம்மானைக் கண்டு வியப்படைந்து , கண்ணிமையா 
மல் வெகு சந்தோஷத்தோடும் அன்போடும் பார்த்தாள் 
அந்த மாயமானும் அவளைக்கண்டு அதிக வேடிக்கையாகத் 
துள்ளிக்கொண்டு அக்காடெங்கும் திகழும்படி திரிந்தது . 
தான் ஒருபொழுதும் காணாததும் இரத்தினத்தாலிழைக் 
கப்பட்டது போன்று விளங்குவதுமான அம்மானைச் சீதை 
கண்டு வெகு ஆச்சரியமடைந்தாள் . 


நாற்பத்து மூன்றாஞ்சருக்கம் . 
இராமர் சீதையைப் பாதுகாக்க லக்ஷ்மணருக்குக் கட்டளையிட்டு 

மாயமானைத் தொடர்ந்து செல்லுதல் . 


டல் . 


குற்றமற்ற அங்கமுள்ளவளும் அழகான தங்கச்சலங் 
கை அணிந்த இடையினளுமாகிய சீதை அவ்வாறு மலர் 
கொய்யும்பொழுது , இருவிலாப்பக்கங்களும் வெள்ளியா 
லும் பொன்னாலும் செய்யப்பட்டதுபோல விளங்கும் அப் 

பொன்மானைக் கண்டு வெகு சந்தோஷ 
சீதை மானை 

மடைந்து , ஆயுதபாணிகளாகிய தனது கண 
இராமலஷ்மணர் 

வனையும் லக்ஷ்மணரையும் அவ்விடத்துக்கு 
களுக்குக் காட் 

வரும்படி கூப்பிட்டாள் . வைதேகியால் 

அழைக்கப்பட்ட அப்புருஷசிங்கங்கள் அவ் 
விடம் சென்று நான்குபுறத்தும் பார்த்து அம்மானைக் 
கண்டார்கள் . அதைக்கண்டதும் லக்ஷ்மணர் சந்தேகப் 
பட்டு இராமரைநோக்கி “ இந்தமானை ராக்ஷச மாரீசன் 

என்று நான் எண்ணுகிறேன் . வேண்டிய 
லக்ஷ்மணர் 

உருவங்களை எடுத்துக்கொள்ளும் அந்தப் 
இது மாயமான் 

மானுருவங் கொண்டு இவ்விடம் 

வேட்டைக்கு வந்த அநேக அரசர்களைக் 
கொன்றிருக்கிறான் . அந்த மாபாவிதான் . இப்பொழுது 

19 


எனல் . 


பாவி 


146 


ஆரணியகாண்டம் . 





இந்த மாயமான் ரூபங்கொண்டிருக்கிறான் . இது கந்தர்வ 
நகருக்கொப்பாக இருக்கிறது . ஓ புருஷசிரேஷ்ட , உலகத் 
தில் இப்படி இரத்தினமிழைத்த மான் உண்மையாக 
இல்லை. ஆனபடியால் , உலகநாயக , இது மாயை என்பதற் 
குச் சந்தேகமில்லை என்று சொன்னார் . 

லக்ஷ்மணர் அப்படிச் சொன்னதைச் சீதை தடுத்து , 
மாரீசனுடையமாயை மனத்தைக் கவர , புன்னகைசெய்து , 
சந்தோஷங்கொண்டு , கணவனைப்பார்த்து “ என் நாதா , 
இவ்வழகான மான் என் மனத்தைக் கவருகின்றது . தாங் 
கள் இதை எனக்குப் பிடித்துத்தரவேண்டும் . நமது விளை 
யாட்டுக்கு இது உபயோகப்படும் . இங்கு நமது ஆச்சிரமத் 
துக்குச்சமீபத்தில் , கவரிமான் , சிருமரம் , புள்ளிமான் , கரடி , 

குரங்கு , கின்னரம் முதலிய வெகு அழ 
சீதை மானைப் கான பலமிருகங்கள் கூட்டங்கூட்டமாகத் 
பிடித்துத் தரும் திரிகின்றன . அவைகள் பார்ப்பதற்கு வெகு 

அழகும் மனோகரமுமானவைகளே ஆயி 

னும் , இந்தமானுக்குச்சரியான அழகுள்ள 
மானை இதுவரையில் நான் கண்டதேயில்லை . இது சாயலா 
லும் , ஒளியாலும் அழகாலும் ஒப்பற்றது . இரத்தினம் 
போன்ற பல நிறமான புள்ளிகளையுடைய இவ்வழகான 
மான் சந்திரன் போலத் தனது காந்தியால் இக்காடெங்கும் 
ஒளிரச்செய்கிறது . என்ன ஆச்சரியம் ! என்ன அழகு ! என் 
னகாந்தி ! என்ன மதுரமான குரல் ! விசித்திரமான தேகத் 
தையுடைய இம்மான் என் மனத்தை முழுதும் கொள்ளை 
கொண்டது . உயிருடனே இம்மானைத் தாங்கள் பிடிக்கக் 
கூடுமானால் மிக ஆச்சரியமாக இருக்கும் . எல்லாரும் இதைக் 
கண்டு வியப்படைவார்கள் . வனவாசம் முடிந்து நாம் நமது 
இராச்சியத்தை அடைந்தபோது , இம்மான் நமது அந்தப் 
புரத்திற்கு ஒரு அலங்காரமாக இருக்கும் . இதைக்கண்டு 
நாம் களிப்பதுபோலப் பரதரும் , எனது மாமிமார்களும் 
களிப்பார்களென்பதில் சந்தேகமேயில்லை. இம்மானை உயிரு 


படி இராமரை 
வேண்டல் . 


43 - ம் சருக்கம் . 


147 


டன் பிடிக்க முடியாதாயின் இதனுடைய தோல்கூட அழ 
காகவிருக்கும் . கொல்லப்பட்ட இதனுடைய தங்க நிறமான 
தோலைத் தருப்பாசனத்தின்மேல் பரப்பி அதன்மேல் தங் 
களுடன் உட்கார நான் இச்சிக்கிறேன் . தங்கள் தலைவர் 
களை இவ்வாறு ஒன்று செய்யவேண்டுமென்று ஏவுவது 
ஸ்திரீகளுக்குத் தகாது ; மரியாதையுமன்று . ஆயினும் 
நான் இந்தமானின் தேககாந்தியைக் கண்டு மயங்கி இருக் 
கிறேன் " என்று வேண்டினள் . 

இராமர் பொன்போன்றமயிரும் , இரத்தினங்களால் 
செய்யப்பட்டாற்போன்ற கொம்புகளும் , இளஞ்சூரியன் 
போன்ற நிறமும் , நக்ஷத்திரங்களுக்கொப்பான புள்ளிகளு 
முடைய அம்மானைக்கண்டு மிகவும் வியப்புற்றார் . அவ்வழ 
கான மானைக்கண்டு மயங்கிச் சீதையின் வேண்டுகோளால் 
தூண்டப்பட்ட இராமர் , வெகு சந்தோஷத்துடன் தமது 
தம்பியைப்பார்த்து “ லக்ஷ்மணா, சீதை இம்மானிடத்தில் 
மிக ஆசைப்பட்டிருக்கின்றாள் . இவ்வளவு அழகான மான் 

நமது வனவாசகாலத்தில் நேர்ந்தது துர்ல 
இராமர் 

பந்தான் . இதற்குச் சமானமான மான் 
வியத்தல் , 

தேவேந்திரன் , குபேரன் , முதலியவர்களு 

டைய நந்தனவனங்களிலே கூட இல்லை . 
அப்படியாயின் இவ்வுலகத்தில் இதற்கொப்பான மான் 
இருக்கப் போகிறதா ? குறுக்கும் நெடுக்குமாக இதன் 
உடன் மேலுள்ள உரோமமும் அதன்மேலுள்ள பொற்புள் 
ளிகளும் வெகுநேர்த்தியாக விளங்குகின்றன ! அது வாய் 
திறக்கும் பொழுதெல்லாம் வாயிலிருந்து வெளிப்படும் 
அக்கினிச்சுவாலைக்கொப்பான அதன் நாக்கு மேகத்தில் 
தோன்றும் மின்னல் போன்றிருக்கிறது . அதன் முகம் இந் 
திரநீலக்கல்லால் செய்யப்பட்ட பாத்திரம் போல் தோன்று 
கிறது . வயிறு சங்குபோலவும் நன் முத்துப்போலவும் 
விளங்குகிறது . இதனுடைய ஒப்பற்ற அழகு யாருடைய 
உள்ளத்தைத்தான் கவராமலிருக்கும் ? தங்கநிறமானதும் 


மாய மானை 


148 


ஆரணியகாண்டம் . 


அநேகவித இரத்தினங்களின் வண்ணத்தை உடையது 
மான இதன் ரூபத்தைக் கண்டு யார்தான் ஆச்சரியமடை 
யார் ? காட்டில் விற்பிடித்து வேட்டையாடும் மன்னவர்கள் , 
மாமிசத்தின் பொருட்டும் வேடிக்கைக்காகவும் மான்களைக் 
கொல்லுகிறார்கள் . லக்ஷ்மணா, அன்றியும் , அவர்கள் வேட் 
டையாடுகையில் சில வேளையில் காட்டில் அநேகவித இரத் 
தினங்களையும் பொருள்களையும் தேடிக் குவிக்கிறார்கள் . 
அவ்வாறு காட்டில் சேர்க்கப்படும் பொருள்கள் சிறந்தவை 
களன்றோ? * சுக்கிராசாரியர் மனத்தால் நினைக்க ஒரு பொ 
ருள் நூறாக விருத்தியாகிறது . பொருளைவிரும்புகிறவன் 
அதனை அடைவதற்கு இன்ன முயற்சி செய்ய வேண்டுமெ 
ன்ற விசாரமின்றி நேர்ந்தவழியில் தேடிச் சம்பாதிப்பது 
தான் பொருள் என்று நீதிசாஸ்திரமறிந்தவர்கள் சொல்லி 
யிருக்கிறார்கள் , சீதை இந்த இரத்தினம் போன்ற மானின் 
தங்கத்தோலின் மேல் என்னோடுகூட உட்கார விரும்பு 
கிறாள் . புள்ளிமான் தோல் , கவரிமான்தோல் , ஆட்டுத் 
தோல் , மற்ற மிருகத்தின் தோல் முதலியவைகளில் 
ஏதாவதொன்று இந்த மானின் தோலுக்குச் சமானமாக 
இருக்கும் என்று நான் எண்ணவில்லை . உலகத்தில் 
இரண்டு மான்கள் தான் சிறந்தவைகள் . பூமியில் சஞ்சரிக் 
கும் இது ஒன்று . ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மிருகசீர்ஷம் 
மற்றொன்று . 


லக்ஷ்மணா, நீ சொல்லுகிறபடி இது அரக்கன் மாயை 
யாகவிருந்தாலும் நான் அவசியம் இதை வதை செய்ய வேண் 
டியவன் . மாரீசன் என்ற அக்கொடிய பாவி இக்காட்டில் 
அநேக முநிவர்களை வதை செய்திருக்கிறான் . அல்லாமல் 
வேட்டையாட வந்த வில்லாளிகளான அநேக வேந்தர் 
களையும் கொன்றிருக்கிறான் . அதற்காக நான் இம்மா 
னைக் கொல்லவேண்டும் . முன்னொருகாலத்தில் இக்காட் 


* 


தனைப் பாரதத்தில் உத்தியோக பருவத்தில் காண்க . 


43 - ம் சருக்கம் . 


149 


டில் வாதாபி என்பவன் தபசிகள் வயிற் 
வா தாபியின் 
சரிதம் . 

றில் புகுந்து அவர்கள் வயிற்றைக் கீறிக் 

கொண்டு வெளிப்பட்டு , * கோவேறு கழு 
தையின் கருப்பம் அதைக்கொல்லுவதுபோல , அவர்களைக் 
கொன்றான் . இப்படி வெகுகாலமாகச் 

வெகுகாலமாகச் செய்துகொண் 
டிருக்கும் பொழுது ஒருநாள் அவன் மகா தபசியாகிய 
அகஸ்தியமாமுநிவருக்கு உணவாயினான் . பின்பு , அவன் 
அவர் வயிற்றைப் பிளந்துகொண்டு வெளிப்பட முயற்சி 
செய்ததை அம்முநிவர் கண்டு புன்னகை செய்து 
வாதாபியை நோக்கி “ அடே வாதாபி , நீ உன்பலத்தின் 
செருக்கால் உத்தமர்களான அநேக அந்தணர்களை இவ் 
வுலகத்தில் வதைசெய்தாய் ; அக்காரணத்தால் நானிப் 
பொழுது உன்னை எனது வயிற்றில் செரிப்பிக்கின்றேன் 
என்றார் . ஆகையால் , லக்ஷ்மணா, எப்பொழுதும் தரு 
மத்தை இடைவிடாது நடத்திக்கொண்டு ஐம்புலங்களை 
யும் அடக்கியாளும் என்னைப்போல்பவரை இம்சிக்கவரு 
வானானால் இவ்வரக்கன் வாதாபியைப்போல் நாசமடை 
வான் . 
நீ ஆயுதபாணியாகச் சீதையைச் சாக்கிரதையாய் 

இவ்விடத்தில் பாதுகாத்துக் கொண்டிரு . 
இராமர் லக்ஷ்மண இவளை ரக்ஷிக்கவேண்டியது நமது கடமை , 
ரைச் சீதையைக் 
காக்கக் கட்டளை நானிந்தமானைப் பிடித்தாவது கொன்றா 
யிடல் , வது கொண்டுவருகிறேன் . லக்ஷ்மணா, இம் 

மானுடைய தோலின்மேல் சீதை அதிக 
ஆசைவைத்திருக்கிறாள் . ஆதலால் நான் இதைப்பிடிக்கப் 
போகிறேன் . இதன் தோல் மிகவும் அழகானது . அதன் 
நிமித்தம் இந்த மான் இன்று நாசமடையப் போகிறது . 
கான் ஒரே பாணத்தால் இம்மானைக் கொன்று திரும்பி 
வரும்வரையில் நீ இந்த ஆச்சிரமத்தில் சீதையை வெகு 
சாவதானமாகக் காப்பாற்றவேண்டும் . நான் இதைக் 
அச்வத்திரி என்பதற்கு தேன் என்றும் சிலர் அர்த்தம் சொல்லுகிறார்கள் . 


150 


ஆரணியகாண்டம் . 


கொன்று இதன் தோலுடன் சீக்கிரம் திரும்புவேன் . 
அதிக சமர்த்தனும் , வெகு பலசாலியும் , புத்திசாலியுமா 
கிய ஜடாயுவுடன் , லக்ஷ்மணா, நீ சீதையை வெகு சாக்கிர 
தையாக எந்தச்சமயத்தில் என்ன ஆபத்து நேரிடுமோ 
என்று கருதிப் பாதுகாத்துவருவாய் ” என்று கூறினர் . 


நாற்பத்து நான்காஞ் சருக்கம் . 


மாரீசன் வதை . 


இவ்வாறு தன் தம்பிக்குக் கட்டளையிட்டுவிட்டு 
வெகு பராக்கிரமத்தையுடைய இராமர் பொற்பிடியுள்ள 

தமது வாளை இடையில் கட்டினார் . பின்பு 
இராமர் மானைப் 

இரண்டு அம்பறாத்தூணிகளை முதுகில் 
பிடிக்கப் 
புறப்படல் , வீக்கி , தமக்கு ஓராபரணம்போல விளங்கு 

வதான மூவிடங்களில் வளைந்துள்ள தமது 
வில்லைக் கையில் எடுத்துக்கொண்டு ஒப்பற்ற சூரரான இரா 
மர் புறப்பட்டார் . அவ்வாறு புறப்பட்டு வந்த அம்மன் 
னர்மன்னனைக் கண்டு மாரீசனாகிய மான் நடுநடுங்கி ஓடி 
யொளித்தது ; மறுபடி அவர் கண்ணிற்குப் புலனாயிற்று . 
மானைக்கண்டவுடன் இராமர் அரையிற் கட்டிய கத்தியுட 
னும் கையிற் பிடித்த வில்லுடனும் அதைத் துரத்திக் 
கொண்டோடினார் . அப்போது அந்த மான் அவரைப் 
பார்த்து வெருண்டு தனது உருவத்தால் அக்காடு முழு 
தையும் பிரகாசிக்கச் செய்து கொண்டு ஓடினது . அம்மான் 

ஒருகால் பாணம் பாயும் தூரத்துக்கப்பால் 
மானினுடைய 
ஓட்டம் , ஓடிச்செல்லும் ; ஒருகால் கிட்டி வந்து 

ஆசைகாட்டும் ; ஒருகால் தன் உயிருக்கு 
அபாயம் வந்ததாகப் பயந்து வெகுகலக்கமெய்தி ஆகாயத் 
தில் எழும்பிக் குதித்தோடும் ; ஒருகால் காட்டில் வந்து 
கண்ணுக்குப் புலனாகும் ; ஒருகால் புலனாகாது மறைந்துவி 


44 - ம் சருக்கம் . 


151 


டும் . அது கண்டங் கண்டமான மேகக்குழுவில் மறைகின்ற 
சரத்கால சந்திரன் போல் தோன்றி மறையும் ; உடனே 
தூரத்தில் போய்க் காணப்படும் . இவ்வாறு மானுருவங்கொ 
ண்ட மாரீசன் இராமர் கண்களுக்கு எதிர்ப்பட்டும் எதிர்ப் 
படாது ஓடி மறைந்தும் அவரை ஆச்சிரமத்திலிருந்து வெகு 
தூரம் கொண்டுசென்றான் . இராமர் தம்மை அவ்வளவு 
தூரம் அம்மான் இழுத்துவந்ததற்காக வெகுகோபங்கொ 
ண்டு சிறிதுகலங்கிப் பசும்புற்றரையில் ஒரு நிழலின் கீழ் நின் 
றார் . அப்பொழுது மாரீசனாகிய அம்மான் மற்றைமான்கள் 
சூழச் சமீபத்தில் வந்து அவர் கண்களுக்குப் புலப்பட்டது . 
அப்போது இராமர் அதைப்பிடிக்க விரைந்து ஓடினார் . 
உடனே அம்மான் பயத்தால் ஒரு நொடிப்பொழுதில் 
ஓடி மறைந்தது ; மறுபடி கொஞ்சத் தூரத்தில் ஒரு மரத் 
தின் அருகில் காணப்பட்டது . சத்துருக்களை வதைக்கும் 
வல்லமையுள்ளவரும் பலசாலியுமான இராமர் அதைக் 

கண்டு வெகு கோபங்கொண்டு , அதனைக் 
இராமர் மானைக் 

கொல்ல உறுதிசெய்து , சூரியனுடைய கிர 
நிச்சயித்தது . 

ணங்களுக் கொப்பாக ஜ்வலிக்கும் ஒரு பா 

ணத்தை எடுத்துத் தமது பலமான வில் 
லில் பூட்டினார் . அவர் வில்லை நன்றாக வளைத்துப் பெரு 
மூச்செறியும் சர்ப்பம்போன்றதும் பிரம தேவரால் செய் 
யப்பட்டதுமான நெருப்புப் போன்ற அப்பாணத்தை அம் 
மானைக்குறிப்பிட்டு எய்தார் . இடிக்கொப்பான அந்த உத் 
தம் பாணம் மானுருவங்கொண்ட மாரீசன் தேகத்தைக் 
கிழித்து அவனுடைய இருதயத்தையும் பிளந்தது . ஆயுள் 
முடிந்த அவ்வரக்கன் ஒருபனை யுயரம் ஆகாயத்தில் எழும்பி 

வெகு பயங்கரமாகக் கதறிக்கொண்டு பூமி 
மானுருவம் கொ யில் விழுந்தான் . பிராணன் போகும் சம 

யத்தில் அவன் " எவ்வித உபாயஞ்செய் 

தால் சீதை லக்ஷ்மணனை ஆச்சிரமத்தை 
விட்டு அனுப்புவாள் ; அவள் தனித் திருக்கையில் இராவ 


கொல்ல 


ண்ட மாரீசன் 
மாண்டது . 


152 


ஆரணியகாண்டம் . 


ணன் அவளை எடுத்துச்செல்லுவான் ” என்று யோசித் 
தான் , இராமருடைய ஒப்பற்ற பாணத்தால் பிளக்கப் 
பட்ட மாரீசன் 

மானுருவத்தைவிட்டு , உண்மையான 
தனது ராக்ஷச உருவத்தைக் கொண்டு , பெரிய சரீரத்தை 
அடைந்து பிராணனை விடுபவன் இராமருடைய குரலால் 

ஓ சீதா ! ஓ லக்ஷ்மணா ! என்று பெருஞ்சத்தமாய்க் 
கதறினான் . அப்பொழுது அவன் அழகான கேயூரங்களும் 
பொன்மணி மாலைகளும் விளங்க , கோ ரப்பற்கள் தோன்ற , 
அரக்கர்களுக்குரிய பயங்கரமான உருவத்தை அடைந்து , 
மாண்டு பூமியில் விழுந்து , தேகமெல்லாம் இரத்தமொழுக 
வெறுந்தரையில் புரண்டுகொண் டிருந்ததை இராமர் 
கண்டு , லக்ஷ்மணன் சொன்னது நிச்சயமாய்விட்டதென்று 
தெரிந்து , மனத்தில் சீதையைக்குறித்து நினைத்தார் . 

மாரீசனுடைய மாயை . லக்ஷ்ம 
இராமர் 
விசாரம். 

ணன் இதை முன்னரே அறிந்து சொன் 

னான் . அவன் சொன்னபடி இப்பொழுது 
நான் கொன்றது மாரீசன் . ஐயோ இவன் ஓ சீதா , ஓ 
லக்ஷ்மணா என்று பெருஞ்சத்தமாய்க் கூச்சலிட்டு மாண் 
டான் ! இதைக்கேட்டுச் சீதை என்ன செய்வாளோ தெரிய 
வில்லை ! வெகு பராக்கிரமசாலியாகிய லக்ஷ்மணன் யாது 
செய்வான் ? என்று சிந்தித்துக்கொண்டிருக்கையில் தர் 
மாத்துமாவான இராமருக்குத் தேகம் மயிர்க்கூச்செறிந் 
தது . மானுருவங்கொண்ட மாரீசனைக் கொன்று , அவன் 
கூவின பெருஞ்சத்தத்தைக் கேட்கவே , இராமருக்குக் 
கடுந்துயர் தோன்றிப் பெரும்பய முண்டாயிற்று . அவர் 
உடனே அவ்விடம் விட்டு நீங்கி , வழியில் மற்றொரு மானைக் 
கொன்று , அதன் மாமிசத்தைக் கையிலெடுத்துக்கொண்டு , 
ஆச்சிரமத்தை நோக்கி வெகு வேகமாகச் சென்றார் . 


45 - ம் சருக்கம் . 


153 


நாற்பத்தைந்தாஞ்சருக்கம் . 
சீதை இராமரைத் தேட லக்ஷ்மணரை அனுப்புதல் . 


ரை ஏவல் , 


தனது நாயகனுடைய குரல்போன்ற அந்தப் பரிதா 
பமான கூச்சலைக்கேட்டுச் சீதை லக்ஷ்மணரைப் பார்த்து 

இராகவருக்கு என்ன நேர்ந்தது என்று 
சீதை இராமரைத் போய்ப்பாரும் , அவர் கதறினதைக் கே 
தேட லக்ஷ்மண 

ட்டு எனது இருதயமும் உயிரும் தம்மு 

டைய நிலையில் நிற்கவில்லை. காட்டில் கத 
றும் உமது தமையனாரைக் காப்பாற்றுவது உமது கடமை . 
உமது உதவியை வேண்டி நிற்கும் உம்முடைய தமையனா 
ரைத்தேடி உடனே செல்லும் . இடபம் சிங்கத்தினிடத்தில் 
சிக்கிக்கொண்டதுபோல் அவர் அரக்கர்கள் வசம் அகப்ப 
ட்டுக்கொண்டார் என்றாள் . அவள் அவ்வாறு சொன்ன 
போதிலும் , தமது தமையன் கட்டளையை நினைத்து லக்ஷ் 
மணர் புறப்பட்டுப் போகவில்லை . அதைக்கண்டு சீதை 
வெகு கோபங்கொண்டு “ சுமித் திரைபுத்திர , இந்த ஸ்திதி 
யிலிருக்கும் உமது தமையனாரைத்தேடி நீர்போகாமையால் 
நீர் அவருக்குச் சகோதர உருவமாகிய சத்துருப் போ 

லும் . என் நிமித்தம் நீர் இராகவர் காட் 
சீதை 

டில் மாண்டுபோகட்டும் என்றிருக்கிறீ 
கவற்சி . 

ரோ ? என்மேல் வைத்த ஆசையால்தான் 
நீர் இராகவரைத்தேடிச்செல்லவில்லை. இதனால் இராகவரி 
டம் உமக்கன்பில்லை என்றும் , அவருடைய அழிவை நீர் 
விரும்புகிறீர் என்றும் தெரியவருகிறது. ஆனபடியால் 
தான் நீர் விரைந்து சென்று மகாகாந்திபொருந்திய இராக 
வரைப் பாராமல் இங்கு நிற்கிறீர் . யாவரொருவரைத் 
தொடர்ந்து நீர் இக்காட்டிற்கு வந்தீரோ அவர் நாச 
மடைந்தபின்பு நான் உயிரோடிருந்து என்ன பிரயோச 
னம் ” என்று இவ்வாறு துயரப்பட்டுக் கண்ணுங் கண்ணீ 
ருமாக அழுதுகொண்டு பெண்மான்போல் நடுங்கி நின் 

20 


154 


ஆரணியகாண்டம் . 


( ரொ மரை 


எனல் . 


றாள் . அவளைப்பார்த்து லக்ஷ்மணர் “ வைதேகி , பன்னகர் , 
அசுரர் , கந்தருவர் , தேவர் , மானிடர் , ராக்ஷசர் ஆகிய 

இவர்கள் ஒருவராலும் உம்முடைய கண 
லக்ஷ்மணர் வரை வெல்ல முடியாது , இந்திரனுக் கொ 

ப்பான 
வெல்வார் இல்லை 

ன இராமர் முன் நின்று போர்புரிய 
வல்லவர்கள் ராக்ஷசர்கள் , பிசாசர்கள் , 
கின்னரர்கள் , மிருகங்கள் , 

பயங்கரமான 
தானவர்கள் முதலியவர்களுள் ஒருவருமில்லை . அம்மா , 
இராமரைப் போரில் கொல்ல வல்லவர்கள் ஒருவருமிலர் . 
ஆகையால் நீர் இவ்வாறு சொல்லத்தகாது . அன்றியும் , 
இராகவர் இல்லாதபோது நான் உம்மை இக்காட்டில் 
தனியாய்விட்டுப் போவது சரியன்று , அநேக வீரர்கள் 
ஒன்றாகக் கூடி வந்தபோதிலும் , இம்மூவுலகங்களிலுமுள் 
ளவர்களோடும் தேவர்களோடும் சேர்ந்து இந்திரனே சண் 
டையிட வந்தபோதிலும் இராமருடைய பலத்தை அடக்க 
முடியாது . ஆகையால் , உமது உள்ளத்தில் துயரம் வேண் 
டாம் ; இவ்விதமான தாபமும் வேண்டாம் . அந்தப் 
பொன் மானைக் கொன்றுவிட்டு உமது கணவர் விரைவில் 
திரும்பிவருவார் . அக்கூச்சல் அவர் குரலன்று ; வேறு 
யாரோ மாயையால் இட்ட சத்தம் . அது அவ்வரக்கனு 

டைய பெருமாயை . கந்தருவநகரத்தைப் 
கூக்குரலிட்டது 

போல் வீண்பிரமம் . மகாத்துமாவாகிய 
இராமர் 

இராமர் தாம் திரும்பிவருகிறவரையில் பா 

துகாக்கும்படி உம்மை என்னிடம் ஒப்பித் 
தார் . ஆகையால் , வைதேகி , நான் உம்மைவிட்டுச் செல்ல 
மாட்டேன் . அன்றியும் , நாங்கள் கரனையும் இந்த ஜன ஸ் 
தானத்திலிருந்த மற்ற இராக்கதர்களையும் கொன்றதனால் 
அரக்கர்களைப் பகை செய்து கொண்டோம் . துன்பம் செய் 
வதையே விளையாட்டாக உடைய அரக்கர்கள் இப்பெருங் 
காட்டில் அநேகவிதமாகக் கூவுகிறார்கள் . ஆகையால் இ 
தைப்பற்றி நீர் கவலைப்படவேண்டாம் ” என்றார் . இவ் 


அல்ல வெனல் . 


159 


45 - ம் சருக்கம் . 


விதமாக 

லக்ஷ்மணர் உண்மையை எடுத்துச்சொல்லச் 
சீதை வெகு கோபங்கொண்டு கண்கள் சிவந்து அவரைப் 
பார்த்துக் கடுஞ்சொல்லால் “ கெட்டவரே ! கருணை 
யற்றவரே ! கொடியவரே ! குடிகேடரே ! இராமருக்கு 

இப்போது நேரிட்ட பெருந்தீங்கு உமக் 
சீதை 

குச் சம்மதம் போலும் . ஆகையாற்றான் , 
லக்ஷ்மணரைப் 
பழி கூறல் . அவருக்குத் தீங்கு வந்துவிட்டதென்ப 

தைத் தெரிந்தும் நீர் இவ்வாறு பேசுகிறீர் . 
குரூரமனமும் கெட்ட எண்ணமுமுடைய சத்துருவாகிய 
உம்மிடத்தில் இவ்விதமான கொடிய செய்கை காணப் 
படுவது ஆச்சரியமன்று . நீர் தனியே இராமருக்குத் 
துணையாக வருவதுபோல் எனக்காகவே காட்டுக்கு வந் 
திருக்கிறீர் . அல்லது இவ்வாறு செய்ய இரகசியமாகப் 
பரதர் உம்மை ஏவியிருக்கலாம் . ஆனால், அவ்வாறு நீரா 
வது பரதராவது கொண்டகருத்து நிறைவேறப்போகிற 
தில்லை . குவளைநிறமும் தாமரை இதழ்போன்ற கண்களு 
முடைய இராகவரைக் கணவராகப் பெற்ற நான் மற்றொரு 
புருஷனைக் கருதுவேனோ ! லக்ஷ்மணரே , உமது கண்கள் 
முன்பாக நான் பிராணனை விட்டுவிடுகிறேன் . இதில் ஐய 
மில்லை . நான் இராகவரையின்றி ஒருநிமிஷமாவது இவ் 
வுலகத்தில் உயிரை வைத்திருக்கமாட்டேன் என்றாள் . 

இவ்வண்ணம் மயிர்சிலிர்க்கும்படியான கொடிய வச 
னங்களைச் சீதைசொல்ல , ஐம்புலன்களையும் அடக்கின லக்ஷ் 
மணர் கைகுவித்து அவளைப்பார்த்து அம்மா , நீர் எனக்கு 
ஒரு தெய்வமாகையால் , நான் உமக்கு ஒரு மறுமொழி 
யும் சொல்லக் கூடாதவனாக இருக்கின்றேன் . ஓ மை 

திலி , நீர் இவ்வாறு அநுசிதமாகப் பேசி 
லக்ஷ்மணர் நீர் 
என்னைச் சந்தே 

னது ஆச்சரியமன்று . இது இவ்வுலகத்தி 
கித்தல் லுள்ள மாதர்கள் இயல்பு . அவர்கள் பெரும் 
தகா தெனல் , 

பாலும் தருமத்தை அறியாதவர்களும் ,, 
சபலம் உள்ளவர்களும் , கொடியவர்களும் , சினேகித்த 


154 


ஆரணியகாண்டம் . 


என்னை 


முதைக் கெடுப்பவர்களுமாக இருக்கிறார்கள் . வைதேகி , ஜனக 
மகாராஜாவின் குமாரியாகிய நீர் சொன்ன இச்சொல்லை 
கான் பொறுக்கமாட்டேன் . அவைகள் என் காதுகளில் 
காய்ச்சின நாராசங்கள்போல் ஏறின . இக்காட்டில் உள்ள 
தெய்வங்கள் சாக்ஷி . அவர்கள் நீர் சொன்னதைக் 
கேட்கட்டும் . நான் நியாயத்தைச் சொல்ல நீர் அநியாயமாக 

இக்கொடிய வார்த்தைகளைப் பேசினீர் . என் 
னுடைய தமையன் வார்த்தையை மீறி நடவாத என்னை 
நீர் இப்படிச் சந்தேகித்தீர் ! ஆனமையால் நீர் வருத் 
தத்தை அடையப்போகிறீர் . இயற்கையாகவே பெண் 
களின் தன்மை கெட்டது . சீ ! நீர் கெட்டீர் . இனி நான் 
இராகவர் இருக்கிற இடம் போகிறேன் . நீர் க்ஷேமமாக 
இரும் . விசாலமான கண்ணையுடையாரே , உம்மை இவ் 
வனதேவதைகள் பாதுகாக்கட்டும் . பல் அபசகுனங்கள் 
தோன்றுகின்றன ! மறுபடி நான் இராமரோடு திரும்பி 
வரும்பொழுது உம்மைப் பார்ப்பேனாக என்றார் . இவ் 
வாறு லக்ஷ்மணர் சொல்லச் சானகி அழுது கண்ணீர் 

விட்டு அவரைப்பார்த்து " லக்ஷ்மணரே ,, 
சீதை உயிர் 

இராமர் இல்லையாயின் நான் கோதாவரி 
மாய்ப்பேன் 

யில் விழுவேன் ; அல்லது கழுத்தில் சுருக் 

கிட்டுக்கொள்ளுவேன் ; அல்லது மலையின் 
உச்சியிலேறிக் குதித்துப் பிராணனை விடுவேன் ; அல்லது 
கொடிய விஷத்தைக் குடிப்பேன் ; அல்லது தீயில் விழு 
வேன் . இராகவரையன்றி மற்றொருபுருஷனை நான் தொட 
மாட்டேன் " என்றாள் . இவ்வாறு லக்ஷ்மணருக்குச் 
சொல்லிச் சீதை துயரத்தில் மூழ்கி , அழுது , கைகளால் 
தனது வயிற்றில் அடித்துக்கொண்டாள் . விசாலமான 
கண்களையுடைய ஜானகி இவ்வாறு துயருறுவதை லக்ஷ 
மணர் கண்டு , செயலற்று , அவளை வெகுவிதமாகச் சாந்தம் 
பண்ணலானார் . ஆனால் , அவள் தனது பர்த்தாவின் 
தம்பியான அவரைப்பார்த்து ஒன்றும் பேசவேயில்லை . 


எனல். 


46 - ம் சருக்கம் : 


\ 157 


பின்பு லக்ஷ்மணர் கைகூப்பிச் சீதைக்கு நமஸ்காரம் 
பண்ணிவிட்டுப் புறப்பட்டு , அவளைத் திரும்பித்திரும் 
பிப் பார்த்துக்கொண்டே தன்னைத் தைரியப்படுத்திக் 
கொண்டு , இராமர் போயிருக்கும் இடத்தை நோக்கிச் 
சென்றார் . 


நாற்பத்தாறாஞ்சருக்கம் . 
இராவணன் சந்நியாசிவேஷம்பூண்டு சீதையிடம் சென்றது . 


| 


பாவண சங்கி 


யாசி சீதை 


இவ்விதமாகக் கடுஞ் சொல் கூறப்பெற்ற லக்ஷ்மணர் 
கோபங்கொண்டு இராமரைத் தேடிப் புறப்பட்டுச் சென் 
றார் . சமயம் பார்த்து ஒளித்திருந்த தசக்கிரீவன் உடனே 
சந்நியாசி வேஷம்கொண்டு சீதை முன் வந்தான் . அழ 
கான காவித் துணி உடுத்து , தலையிலொரு சிறு குடுமி 
வைத்து , கையிற் குடைபிடித்து , பாதங்களில் செருப் 
பணிந்து , இடத்தோளில் தண்டமும் கமண்டலுவுந் தாங் 
கிச் சந்நியாசி உருவம் பூண்டு , சீதையிருந்த இடத்துக்கு 

இராவணன் வந்துசேர்ந்தான் . சகோதரர் 

களாகிய இராமலக்ஷ்மணர்கள் இருவரு 
முன் சென்றது . மின்றித் தனியேயிருந்த சீதையை இராவ 

ணன் கிட்டினது சந்திர சூரியர்கள் இரு 
வரும் இல்லாமலிருக்கும் சந்தியாகாலத்தை நள்ளிருள் 
நணுகினது போலத் தோன்றிற்று . புகழ்பெற்றவளும் 
இளம்பருவ முடையவளுமாகிய சீதையை அக்கொடியவன் 
சந்திரனைவிட்டுப் பிரிந்த உரோகிணி நக்ஷத்திரத்தை அங் 
காரகன் பார்த்தது போலப் பார்த்தான் . கொடிய செயல் 
களைச் செய்யும் அப்பாவியைக் கண்டு ஜனஸ்தானத்தி 
லிருந்த மரங்கள் அசையவில்லை; காற்றும் அடிக்கவில்லை. 
அவன் தனது சிவந்த கண்களால் சீதையைப் பார்த்த 
பார்வையைக் கண்டு பயந்து வெகு வேகமாக ஓடும் 
கோதாவரி நதியும் தனது வேகம் அடங்கிற்று , இரா 


158 


ஆரணியகாண்டம் . 


மர் இல்லாத சமயம் பார்த்துத் தசக்கிரீவன் சந்நியாசி 
வேஷம் பூண்டு சீதை முன் சென்றான் . சித்திரா நக்ஷத்தி 
ரத்தைச் சனி சென்று சேர்வதுபோல் கணவனைக் காணா 
மல் பரிதபிக்கும் சீதைமுன் புல்லால் மூடப்பட்ட கிணறு 
போலக் கொடியவனாகிய இராவணன் நல்ல தவத்தினர் 
வடிவங்கொண்டு சென்றான் . கொடிய கருத்துள்ள அவ் 
வரக்கன் , அழகிய வெள்ளிய பற்களையும் , இதழையும் , 
பூரணசந்திரன் போன்ற முகத்தையும் , தாமரை யிதழ் 
போன்ற கண்களையும் உடையவளாய் , மஞ்சள் - பட்டுடுத் 
துத் துக்கத்தால் கண்ணீர் பெருக்கிப் பர்ணசாலையில் 
உட்கார்ந்திருக்கும் அழகான சீதையை 

சீதையை அணுகினான் . 
அவளைக் கண்டவுடன் ராக்ஷசேந்திரன் மன்மத பாணத் 
தால் மொத்துண்டான் . வேதமோதிக்கொண்டு அவ்வரக் 
கர் மன்னவன் தன்னழகினால் மூவுலகத்தையும் வென்று 
லக்ஷ்மிபோல விளங்கும் சீதையைப்பார்த்துப் புகழத் 
தொடங்கினான் . “ பொன்போன்ற மேனியை 

மஞ்சள்பட்டுடுத்து தாமரை 

டைபோல அழகான தாமரை மலர்மாலை 
சீதையை யார் 
என வினவியது . யை அணிந்திருக்கும் நீங்கள் யாரம்மா ? 

அழகான முகம் படைத்த மாதே , நீங்கள் 
யார் ? கீர்த்தியோ ? அழகோ ? லக்ஷ்மியோ ? அப்சரசோ ? 
ஐசுவரியத்தின் உருவமோ ? அல்லது தனது இஷ்டப்படி 
சஞ்சரிக்கும் ரதிதேவியோ ? உங்களுடைய பற்கள் ஒன்று 
போல் எல்லாம் அழகாகவும் , கூரிய முனைகளையுடையன 
வாகவும் , வெண்மையாகவும் இருக்கின்றன . உங்கள் கண் 
கள் விசாலமாகவும் நிஷ்களங்கமாகவும் , செவ்வரிபடர்ந் 
தனவாகவும் கருவிழிக ளுடையனவாகவும் விளங்குகின் 
றன . கடிபாகம் விசாலமும் பெருமனுமா யிருக்கின்றது ; 
துடைகள் 

யானைத் துதிக்கை போலத் திரண்டு பருத் 
திருக்கின்றன . தனங்கள் விம்மிப் புடைத்து இறுமாந்து 
மணிவடங்களணிந்து . பனம்பழத்துக் கொப்பாக விளங்கு 


உடைய 


ஓ 


இராவணன் 


46 - ம் சருக்கம் . 


159 


கின்றன . அம்மணி , உங்கள் புன்னகையும் , 
இராவணன் 

பற்களின் அழகும் , கண்களின் ஒளியும் , 
சீதையைப் 
புகழல் . 

உங்கள் மேனியும் ஆற்று நீர் கரையைக் 

கரைத்துக்கொண் டோடுவது போல என் 
உள்ளத்தை முழுதும் கவர்ந்துவிட்டன . பிடிக்கடங்கின 
இடையையும் அழகிய கூந்தலையும் உடையவரே , உம்மைப் 
போல் இவ்வளவு அழகான பெண்ணைத் தேவப்பெண் 
களுள்ளும் , கந்தர்வ யக்ஷ கின்னரப் பெண்களுள்ளும் 
நான் பார்த்ததில்லை . இவ்வுலகத்தில் மிக உத்தமமான் 
உங்கள் அழகும் , இளமையும் , சாயலும் , நீங்கள் காட்டில் 
வசிப்பதும் எல்லாம் என் மனத்தை மயக்குகின்றன . தங் 
களிஷ்டப்படி உருவம் மாறும் கொடிய அரக்கர்கள் வசிக் 
கும் காடு இது . ஆகையால் , நீங்கள் நாட்டுக்குத் திரும் 
பிப்போகவேண்டும் . நகரத்திலும் பட்டணத்திலும் அழ 
கான மாளிகையின்கண்ணும் நல்ல வாசனைகள் நிரம்பிய 
பூஞ்சோலைகளிலும் நீங்கள் வசிக்கவேண்டும் . உயர்ந்த 
மாலைகள் , உயர்ந்த உணவு , உயர்ந்த புடைவை , உயர்ந்த 
புருஷன் இவைகள் எப்பொழுதும் உங்களுக் கிருக்கவேண் 
டுமென்று நான் எண்ணுகிறேன் . மாதே , நீர் யார் ? ருத் 
திரர்கள் , வசுக்கள் , தேவர்கள் இவர்களுள் யாரைச்சேர்க் 

தவர் ? நீர் தேவகன்னிகை என்றே நான் 

எண்ணுகின்றேன் . இக்காட்டிற்குக் கந் 
இக்காட்டிற்கு 
வந்தீர் எனல் , தர்வர்கள் , தேவர்கள் , கின்னரர்கள் 

ஒரு 
வரும் வரமாட்டார்கள் . இது அரக்கர்கள் 
வாழும் இடம் . நீர் எவ்வாறு இங்கு வந்தீர் ? இவ்விடத் 
தில் சஞ்சரிக்கும் குரங்கு , சிங்கம் , புலி, யானை , கரடி , செக் 
நாய் , கழுதைப்புலி முதலிய விலங்குகளைக் கண்டு நீர் 
எவ்வாறு பயப்படாமலிருக்கிறீர் ? இந்தக் காட்டில் தனி 
யே இருந்துகொண்டு இவ்விடத்தில் சஞ்சரிக்கும் வெகு 
பலம்பொருந்திய பயங்கரமான மதயானைக் கூட்டங்க 
ளைக் கண்டு எப்படி நீர் பயப்படாமலிருக்கிறீர் ? நீர் யார் ? 


நீர் ஏன் 


1 


160 


ஆரணியகாண்டம் . 


சீதை 


யாரைச் சேர்ந்தவர் ? எங்கிருந்து வந்திருக்கிறீர் ? என் 
னத்திற்காகக் கொடிய அரக்கர்கள் சஞ்சரிக்கும் இத்தண் 
டக வனத்தில் தனிமையாக வசித்துக்கொண்டிருக்கிறீர் ? 

என்றான் . துஷ்டனாகிய இராவணனால் 

இவ்வாறு வினாவப்பட்ட சீதை அவனு 
ராவணனுக்கு 
அதிதிபூசை 

டைய அந்தண வேஷத்தைக் கண்டு அவ 
செய்தல். னுக்கு அதிதிகளுக்குச் செய்யவேண்டிய 

மரியாதைகளில் ஒன்றுங் குறையாமல் 
செய்தாள் . முதலில் ஆசனம் கொடுத்து , அதன்பின் 
காலலம்ப ஜலம் வார்த்து , பிறகு வெகு யோக்கியன்போ 
லக் காணும் அவனைப் பார்த்து “ அன்னம் சித்தமாக 
விருக்கிறது என்றாள் . காவித் துணியுடுத்துக் கையில் 
கமண்டலம் தரித்துப் பிராமண வேஷம்பூண்டு வந்த இரா 
வணனை அவன் கெட்ட எண்ணமுள்ளவனாயும் பூஜிப்ப 
தற்கு அயோக்கியனாயு மிருந்தபோதிலும் “ இந்த ஆசனத் 
தின்மேல் உட்காருங்கள் . இதோ ஜலம் பெற்றுக்கொள் 
ளுங்கள் . இக்காட்டில் கிடைக்கும் கிழங்குகளும் பழங்களும் 
தங்களுடைய புசிப்புக்கென்று இதோவைக்கப்பட்டிருக் 

இவைகளை உங்களுக்கு வேண்டியமட்டும் புசி 
யுங்கள் என்றாள் . இவ்வாறு மனிதர்களுக்குள் உத்தம 
ரான இராமருடைய மனைவி இராவணனை வெகுமரியாதை 
யாகப் போசனத்துக் கழைக்க , அவன் தனக்கு முடிவு 
காலம் கிட்டிவிட்டபடியால் அவளை எப்படியாவது பலாத் 
காரமாகத் தூக்கிக்கொண்டு போய்விடவேண்டுமென்று 
கருதினான் . அப்பொழுது சீதை வேட்டைக்குப்போயி 
ருந்த இராமர் லக்ஷ்மணருடன் திரும்பிவருவதை ஒவ் 
வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துத் தனது கண்களுக்கு 
எட்டியமட்டும் காட்டை நான்கு பக்கங்களிலும் நோக்கி 
னாள் . எவ்வாறாகச் சுற்றிப்பார்த்தபோதிலும் அக்கா 
டெங்கும் பசுமையாக இருக்கக் கண்டாளே யன்றி இராம 
லக்ஷ்மணர்களை அவள் காணவில்லை . 


கின்றன . 


47- ம் சருக்கம் . 


161 


நாற்பத்தேழாஞ் சருக்கம் . 


இராவணன் கெட்ட எண்ணங்கொண்டதை சீதை 


தெரிந்து கொண்டு நிந்தித்தல் , 


சீதை , தன்னைக் கவர்வதற்காகச் சந்நியாசி வேஷம் 
பூண்டுவந்த இராவணன் இவ்வாறு கேட்க , தனக்குள்ளே 
இவரோ நமது அதிதி . மேலும் பிராமணர் . கேட் 

டதைச் சொல்லாவிடில் இவர் நம்மைச் 
சீதை தன் வர 

சபிப்பார் " என்று கொஞ்சநேரம் யோ 
லாறு கூறல் . 

சித்து அவனைப் பார்த்துச் சொல்லலுற் 
றாள் : “ உங்களுக்கு நன்மையுண்டாகுக . நான் மிதி 
லைக் கரசனான 

மகாத்துமாவாகிய ஜனகமகாராஜாவின் 
குமாரி ; இராமருடைய அன்பான மனைவி . என் பெயர் 
சீதை . இக்ஷ்வாகு வம்சத்தரசர்கள் மாளிகையில் பன்னிர 
ண்டு வருஷகாலம் வசித்துப் பலவிதபோகங்களையும் அனு 
பவித்து என்னுடைய இச்சைகள் எல்லாம் நிறைவேறப் 
பெற்றேன் . பதின்மூன்றாம் வருஷத்தில் தசரதமன்னர் 
தமது மந்திரிமார்களுடன் யோசித்து இராமருக்குப் பட் 
டாபிஷேகம் செய்துவைக்கத் தீர்மானித்தார் . அவ்வாறு 
பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் 
வந்து சித்தமாயிருக்கும்பொழுது எனது மாமிமார்களுள் 
ஒருத்தியாகிய கைகேயி தனது கணவனிடம் ஒரு வரம் 
கேட்டாள் . அவள் , சத்தியவந்தராகிய ராஜோத்தமருக் 
குத் தான் செய்த உபகாரத்தை நினைப்புமூட்டி அவரைத் 
தன் வசப்படுத்திக்கொண்டு என்கணவனைக் காட்டுக்கு 
அனுப்பவேண்டும் என்றும் , பரதனுக்குப் பட்டங்கட்ட 
வேண்டுமென்றும் இரண்டு வரங்களைக்கேட்டு “ இராமன் 
பட்டத்துக்கு வருவதாக இருந்தால் நான் புசிக்கவும் மாட் 

21 


* 


162 


ஆரணியகாண்டம் . 


டேன் , தீர்த்தபானம் செய்யவும் மாட்டேன் , தூங்கவும் 
மாட்டேன் , என்னுயிரைமாய்த்துக்கொள்வேன் என்று 
சொன்னாள் . இவ்வாறு கைகேயி சொல்ல மகிபதியாகிய 
என்மாமனார் அவளைப் பலவித செல்வங்களைப் பெற்றுக் 
கொள்ளுமாறு வேண்டினார் . அவள் அதற்கு உடன்பட 
வில்லை . அப்போது என் கணவனுக்கு வயது இருபத் 
தைந்து ; எனக்கு வயது பதினெட்டு . என் கணவர் இராமர் 

என்னும் பெயரால் உலக மெங்கும் புகழ் 
இரரமருடைய பெற்றவர் . அவர் சத்தியமும் , நற்குண 
குணச்சிறப்பு . 

மும் , நல்லொழுக்கமும் பரந்த விழியும் 
நீண்டகைகளும் உடையவர் ; பிராணிகளுக்கெல்லாம் எப் 
பொழுதும் நன்மையே செய்பவர் . அப்படியிருந்தும் வெகு 
பராக்கிரமம் பொருந்திய என் மாமனாராகிய தசரதர் கை 
கேயியின் மனம் கோணாமலிருக்கவேண்டி இராமருக்குப் 
பட்டாபிஷேகம்பண்ணவில்லை . பட்டாபிஷேக நிமித்தமா 
கத் தந்தையிடம் சென்ற என் பர்த்தாவாகிய இராமரைப் 
பார்த்துக் கைகேயி " இராகவா , உனது தந்தை என்னிடம் 
செய்திருக்கும் கட்டளையைக் கேள் . ஒருவித இடைஞ்ச 
லின்றி இந்த இராச்சியம் பரதனுக்காகவும் நீ ஏழிரண் 
டாண்டு காட்டிலுறையவும் வேண்டுமாம் . ஆகையால் நீ 
அவ்வாறு சென்று உனது தந்தையினுடைய வார்த்தை 
யைக் காப்பாற்றிவைப்பாயாக என்று இக்கொடுஞ் சொற் 
களைச் சொன்னாள் . என் கணவராகிய இராமர் அவ்வாறே 
ஆகுகவென்று அவளுடைய வார்த்தையை அங்கீகரித்து 
விரதம் பூண்டு இவ்விடம் வந்தார் . அவர் எப்பொழுதும் 
வேண்டுபவர்களுக்கு அவர்கள் வேண்டும் பொருளைக் கொ 
டுப்பவரேயன்றி ஒருவரிடமிருந்து தாம் ஒன்று வேண்டுப் 
வரல்லர் . அவர் எப்போதும் உண்மையையே பேசுபவர் 
பொய்யுரைப்பவரல்லர் . ஐயா அந்தணரே , இவைகளே 
இராமருடைய சிறந்த விரதங்கள் . இராமருடைய இளைய 


47 - ம் சருக்கம் . 


163 


தாயார் வயிற்றிற்பிறந்த தம்பி லக்ஷ்மணர் . அவர் இராம 

ருக்கு உதவியாயுள்ளவர் ; சத்துருக்களை 
ல ஃ மண வதைக்கும் வல்லமை பெற்றவர் ; வெகு 
ருடைய குணச் 
சிறப்பு . 

பராக்கிரமசாலி. அவ்வுத்தமர் மிக்க உறு 

தியும் சீலமும் உடையவர் . அவர் கையில் 
வில்லேந்தி , என்னுடன் காட்டுக்குப் புறப்பட்ட தமது 
தமையனாரைத் தொடர்ந்து வந்தார் . இவ்வாறு ஐம்புலன் 
களையும் அடக்கித் தருமத்தை இடைவிடாது நடத்தும் 
இராமர் சடைபுனைந்து தவவேடம் பூண்டு தமது தம்பி 
யோடும் என்னோடும் இந்தத் தண்டகாரணியத்துக்கு 
வந்து சேர்ந்தார் . ஐயா பிராமணோத்தமரே , இவ்வாறு 
நாங்கள் மூன்று பேரும் கைகேயியினால் இராச்சியம் அப 
கரிக்கப்பட்டவர்களாகி எங்கள் பலத்தின் மகிமையால் 
இப்பயங்கரமான தண்டகாரணியத்தில் வாழ்ந்து கொண் 
டிருக்கிறோம் . தாங்கள் இங்கே சற்றுத்தங்கி இளைப்பா 
றுங்கள் . 

கணவர் காட்டில் உள்ள கந்தமூல 
பலங்களையும் மான் பன்றிமுதலானவைகளைக்கொன்று 
போதுமான இறைச்சியையும் எடுத்துக்கொண்டு இதோ 
திரும்பிவந்துவிடுவார் . தாங்கள் தங்கள் பெயர் , கோத் 
திரம் , குலம் முதலியவைகளைத் தயவுசெய்து எனக்குத் 
தெரிவிக்கவேண்டும் . ஓ அந்தணரே , யாது காரணத்துக் 
காக நீர் இந்தத் தண்டகாரணியத்தில் தனிமையாகத் திரி 
கின்றீர் ? இவ்வாறு இராமருடைய மனைவியாகிய சீதை 
சொல்ல வெகுபலசாலியாகிய அரக்கர் வேந்தன் விரைந்து 
கூறலுற்றான் : - " சீதாய் , நான் இராவணன் ; அரக் 

கர் மன்னவன் . தேவர்கள் , அசுரர்கள் , 
தன் 

மானுடர்கள்யாவரும் அஞ்சுபவன் . பொன் 
வரலாறு கூறல் . 

போலும் மேனியுடையவளும் பட்டுடுத் 
துள்ளவளுமாகிய உன்னைக் 

கண்டது முதல் நான் 
எனது மனைவிமார்கள்மேல் ஆசையை முழுதும் ஒழித் 
துவிட்டேன் . நான் பல இடங்களிலிருந்து அநேக அழ 


எனது 


சரவணன் 


164 


ஆரணியகாண்டம் . 


கான பெண்களைக் கொண்டுவந்து வைத்திருக்கிறேன் . 
அவர்களெல்லாருக்கும் நீ தலைவி ஆகுவாயாக . சமுத் 
திரத்தின் நடுவில் நாலு புறமும் கடலால் 

சூழப் 
பட்டு மலையின் சிகரத்தில் அமைக்கப்பட்ட இலங்கை 
எனது ராஜதானி . சீதே , அவ்விடத்தில் நீ என்னுடன் 
சிங்காரவனத்தில் சந்தோஷமாக உலாவலாம் . அப்பொ 
ழுது நீ இந்தக்காட்டில் வாழ எண்ண மாட்டாய் ; சீதே , நீ 
என்னுடைய மனைவி ஆய்விட்டால் நல்ல ஆடையாபர 
ணங்கள் அணிந்த ஐயாயிரம் பணிப்பெண்கள் உனக்குப் 
பணிவிடை செய்வார்கள் . இவ்வாறு இராவணன் சொல்ல , 
உத்தமியான ஜானகி கோபமடைந்து அவ்வரக்கனை 
அகன்று நின்று சொல்லலுற்றாள் : “ பெரிய மலைபோல 
அசைக்க முடியாதவரும் , மஹேந்திரனுக் கொப்பான 
வரும் , பெருங் கடல்போலக் கலக்க முடியாதவருமான 

இராமருடைய மனைவி நான் . சகல லக்ஷ 
சீதை இராவ 

ணங்களும் பொருந்தினவரும் , ஆலவிரு 
ணனை நிந்தித்தல் . 

க்ஷம் போல்வரும் , சத்தியவந்தரும் , 
மகாத்துமாவுவாகிய இராமருடைய மனைவி நான் . நீண்ட 
கரங்களும் , அகன்ற மார்பும் , மதத்த சிங்கத்தின் 
கடையுமுடைய புருஷ சிங்கமாகிய இராமருடைய மனைவி 
நான் . பூரண சந்திரனுக் கொப்பான முகமுடையவரும் , 
ராஜகுமாரரும் , ஐம்புலன்களை அடக்கினவரும் , பெரும் 
புகழ்பெற்றவருமாகிய இராமருடைய மனைவி நான் . 
நீ என்னை இச்சிப்பது ஒரு பெண்சிங்கத்தை நரி இச் 
சிப்பதுபோலும் . சூரியனுடைய கிரணம்போல என்னை 
நீ தொட முடியாது . ஓ ராக்ஷசா , இராகவருடைய காதலி 
யாகிய என்னை நீ கவரக்கருதினமையால் இந்த மரங்களெல் 
லாம் உன் கண்களுக்குப் பொன்னாலானவைகளாகப்புலப் 
படும் . மிருகாரியாகிய சிங்கத்தின் வாயிலும் சர்ப்பத்தின் 
வாயிலுமுள்ள பல்லைப்பிடுங்க நீ நினைக்கின்றாய் ! மந்தர - 


47 - ம் சருக்கம் . 


165 


மலையை நின்கையால் தழுவவும் விஷத்தை உண்டுவிட்டு 
உயிருடனிருக்கவும் நீ நினைக்கின்றாய் ! கூரிய ஊசியால் 
கண்களைத் துடைக்கவும் கத்தியின் கூரை நாவால் பரி 
சிக்கவும் நீ நினைக்கின்றாய் ! கழுத்தில் ஒரு பெருங்கல்லைக் 
கட்டிக்கொண்டு சமுத்திரத்தைக் கடக்க நீ விரும்புகிறாய் ! 
இராமருடைய உத்தமமான பத்தினியை விரும்பும் நீ 
சூரியசந்திரர்களைக் கையால் பற்றவும் , கொழுந்துவிட்டெரி 
யும் தீயை துணியில் முடிந்துகொள்ளவும் , கூரிய இருப்புச் 
சூலங்களின் மேல் நடக்கவும் கருதுகிறாய் ! சிங்கத்துக்கும் 
நரிக்கும் போலவும் , கால்வாய்க்கும் சமுத்திரத்துக்கும் 
போலவும் , அமுதத்துக்கும் கஞ்சிக்கும் போலவும் , தங்கத் 
துக்கும் இரும்புக்கும் போலவும் , சந்தனத்துக்கும் சேற்றுக் 
கும் போலவும் , யானைக்கும் பூனைக்கும்போலவும் , காக்கைக் 
கும் கருடனுக்கும்போலவும் , மயிலுக்கும் நீர்க்கோழிக்கும் 
போலவும் , சாரசப்புக்கும் கழுகுக்கும்போலவும் , இராம 
ருக்கும் உனக்கும் உள்ள வேற்றுமை பெரிது . இந்திரனுக் 
கொப்பான பராக்கிரமத்தையுடைய அப்பெரிய வில்லாளி 
யாகிய இராமர் உயிருடன் இருக்கும்வரையில் நீ என்னை 
அபகரித்தபோதிலும் நெய்யைக்குடித்த கொதுகுபோல நீ 
மாண்டுபோவது நிச்சயம் . " கொடிய ராவணனைப்பார்த்து 
இந்தச் சொற்களைச் சொல்லி உத்தமியான சீதை பெருங் 
காற்றால் அசைக்கப்படும் வாழைபோல நடுங்கி நின்றாள் . 
அப்போது யமன்போன்ற பேராற்றலையுடைய இராவ 
ணன் அவள் மனத்தில் இன்னும் அதிக பயத்தை உண்டு 
பண்ணும்பொருட்டுத் தனது குலம் , பலம் , பெயர் , தான் 
செய்த கொடிய செயல்கள் முதலியவைகளை எடுத்துச் 
சொல்லத்தொடங்கினான் . 


166 


ஆரணியகாண்டம் . 


நாற்பத்தெட்டாஞ் சருக்கம் . 


- 


சீதையிடம் இராவணன் தனது மகிமையை உரைத்தல் . 


1 


வன் . 


சீதை இவ்வாறு சொல்ல இராவணன் அதிக கோபங் 
கொண்டு , தனது புருவங்களை நெரித்துக் கூறலுற்றான்: 
“ ஓ சுந்தரி , நான் குபேரனுடைய தம்பி . என்பெயர்பத்துத் 

தலைகளைப் படைத்த இராவணன் . நீ 
இராவணன் தன் வாழ்வாயாக. நான் வெகு பிரதாபமுள்ள 
பிரதாபத்தை 

யமனைக்கண்டு மனிதர் நடுங்கி 
எடுத்துச் 
சொல்லல் . 

ஓடுவதுபோல் , என்னைக் கண்டால் தேவர் 

கள் , கந்தர்வர்கள் , பிசாசர்கள் , உரகர் 
கள் , பதகர்கள் முதலியவர்களெல்லாரும் பயந்து ஓடி 
விடுவார்கள் . நான் என் அண்ணனாகிய குபேரனை ஒரு 
காரணநிமித்தம் கோபங்கொண்டு சண்டையிட்டு வெற்றி 
கொண்டேன் . அதனால் அவன் எனக்கு அஞ்சித் தனது 
செல்வநகரமாகிய இலங்கையை விட்டுக் 

கைலைமலைக் 
கோடி அங்கே குடியிருக்கிறான் . வேண்டுமிடத்துக்குப் 
போகும் புஷ்பகம் என்னும் அவனுடைய 

விமானத் 
தை நான் எனது பராக்கிரமத்தால் பறித்துக்கொண் 
டேன் . அதன் மீதேறி நான் இப்பொழுது வேண்டுமிடங் 
களுக்கு ஆகாசமார்க்கமாகச் செல்வேன் . நான் கோபங் 
கொள்ளும்போது எனது முகத்தைப் பார்த்தமாத்திரத் 
திலேயே இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாரும் ஓடிவிடு 
வார்கள் . நான் இருக்கும் இடத்தில் காற்றும் பயத்துடன் 
வீசும் . கொடுமையான கிரணங்களை உடைய சூரியனும் 
எனக்குப் பயந்து குளிர்ந்த சந்திரன் போலப் பிரகாசிப் 
பான் . வேறென்ன சொல்லவேண்டும் ? நான் வசிக்குமிடத் 
தில் மரங்களும் இலைகள் அசையா ; ஆறுகளும் விரைந்து 


48 - ம் சருக்கம் . 


167 


1 


ஓடா . சமுத்திரத்துக்கு அக்கரையில் எனது அழகிய 

பட்டணமாகிய இலங்கை உளது ; அது 
இலங்கையைப் 
புகழல் , 

இந்திரனுடைய அமராவதிபோல நான்கு 

புறத்திலும் கொடிய ராக்ஷசர்களால் 
காக்கப்பட்டுப் பொன்மயமான மதில்களால் சூழப்பட் 
டிருக்கிறது . அது தங்கத்தால் 

அது தங்கத்தால் கட்டப்பட்ட மாளிகை 
களும் , இரத்தினமிழைத்த கோபுரவாயில்களு முடையது . 
அது ஆனைகள் , குதிரைகள் , தேர்கள் நிறைந்தது ; எப்பொ 
ழுதும் மங்களவாத்தியங்கள் ஒலிப்பது ; விரும்பிய பழங் 
களைக் கொடுக்கும் பல்வகை மரங்கள் நிறைந்து சிங்கார 
வனங்கள் செறிந்தது . ஜன்கராஜபுத்திரி , சீதே , நீ அவ்வி 
டத்தில் என்னுடன் வாழவேண்டும் . மாதே , அங்கே நீ 
ஒருபொழுதும் மானிடப் பெண்களைப்பற்றி நினைக்கமாட் 
டாய் . தையால் , அவ்விடத்தில் நீ மானுடர்களுக் கெட் , 
டாத போகங்களை அனுபவித்துக்கொண்டு சுகமாயிருக்கும் 
போது அற்ப ஆயுளுடைய மானிடனாகிய இராமனை 
நினைக்கவேமாட்டாய் . தசரதராஜன் தனக்கு வேண்டிய 
குமாரனுக்குப் பட்டங்கட்டி வைத்துவிட்டு வீரமில்லாத 
தனது மூத்தகுமாரனைக் காட்டுக் கோட்டிவிட்டான் . 
தடங்கண்ணாய் , தனது இராச்சியத்தை இழந்து துன் 
புறும் விரதியாகிய இராமனோடு இனி உனக்கு உறவு 
என்ன ? அரக்கர்களெல்லாருக்கும் மன்னவன் நான் . காம 
பாணத்தால் துளைப்பட்டு உன்னைத் தேடிவந்தேன் . ஆத 
லால் என்னை அலக்ஷ்யம் செய்வது உனக்குத் தகாது . 
அலக்ஷ்யம் செய்வாயேயானால் முன்னர்ப் புரூரவனைக் கா 
லால் உதைத்துத்தள்ளிய ஊர்வசிபோலப் பின் பரிதாபப் 
படுவாய் . இராமன் மானிடன் 
; 

போரில் 
என் கைவிரலொன்றிற் கிணையாகான் 

மாதே , உனது அதிர்ஷ்டத்தால் நானுன் 
வாவெனல் . னைத் தேடிவந்திருக்கிறேன் . ஆகையால் , 

நீ என்னிடம் வந்துவிடு இராவணன் 


ரொமனை விட்டு 

விட்டு 
என்னுடன் 


168 


ஆரணியகாண்டம் , 


இவ்வண்ணம் சொன்னதைச் சீதை கேட்டு வெகுகோப 
மடைந்து கண்கள் சிவந்து அவ்வரக்கர் மன்னவனை நோக்கி 
இவ்வித கடினமான சொற்களைச் சொல்வாளாயினாள் : 
" எல்லாராலும் வணங்கப்படும் குபேரனை உன் சகோதர 
னென்று சொல்லிக்கொண்டு நீ எவ்விதமாக இந்தப் பாப 
மான காரியத்தைச் செய்யத் துணிகிறாய்? அடா இராவணா , 
புலன்களை அடக்காத புத்தியற்ற கொடியவனாகிய உன்னை 
அரசனாக அடைந்ததால் அரக்கர்கள் எல்லாரும் மாண்டு 
போகப்போகிறார்கள் . இந்திரன் மனைவியாகிய சசிதேவி 
யைக் கவர்ந்து சென்றவன் ஒருகால் பிழைத்தாலும் 
பிழைக்கலாம் ; இராமருடைய மனைவியாகிய என்னைக் 
கவர்ந்தவன் ஒருநாளும் உயிருடன் இருக்கமாட்டான் , 
வச்சிராயுதத்தைத் தரித்த இந்திரன் மனைவியாகிய சசி 
தேவியை அவமதிசெய்தவன் பிழைப்பதுகூடும் ; என்னை 
அவமதி செய்பவன் அமிர்தபானம் பண்ணினவனாயினும் 
கூற்றுக்குத் தப்புவ தில்லை . " 


நாற்பத்தொன்பதாஞ்சருக்கம் . 


இராவணன் சீதையை எடுத்துச்செல்லல் . 


சீதை சொன்னதைக்கேட்டு வெகு பிரதாபவானாகிய 
தசக்கிரீவன் கையொடுகையைத்தட்டி ஒரு பேருருவுகொ 
ண்டு மறுபடியும் சீதையைப் பார்த்து “ நீ பித்தம்பிடித் 
தனைபோலும் . நீ எனது வீரியத்தையும் பராக்கிரமத் 
தையும் கேட்டதில்லையா ? நான் ஆகாசத்தில் நின்று 
கொண்டு எனது கைகளால் இந்தப் பூமியை மேலே 

எடுப்பேன் ; சமுத்திரத்தை முழுதும் 
இராவணன் 
தன் பிரதாபத் குடிப்பேன் ; யமனையும் போரில் வதைப் 
தைக் கூறல் . 

பேன் ; எனது கூரிய பாணங்களால் சூரி 
யனைத்துளைப்பேன் ; பூமியையும் பிளப்பேன் . நான் விரும் 


49 - ம் சருக்கம் . 


169 . 


பிய உருவெடுக்கவல்லேன் . ஆகையால் , நீ என்னைக் கண் 
ணெடுத்துப்பார் " என்றான் . இவ்வண்ணம் அவன் சொல் 
லிக்கொண்டிருக்கும்பொழுதே அவனுடைய பிங்களவர்ண 
மான கண்கள் கோபத்தால் சிவந்து எரிகின்ற அக்கினிக் 
கொப்பாயின . உடனே இராவணன் தான் கொண்ட சாது 
வான சந்நியாசி வேஷத்தை நீக்கிவிட்டு யமனுக்கொப்பான 
தனது நிஜ உருவங்கொண்டு மிகச்சிவந்த கண்களும் , பொற் 
குண்டலங்களும் , பத்துத்தலைகளும் , பாணங்களும் , வில்லு 
களும் உடையவனாய் வெகு கோபங்கொண்டு கார்மேகம் 
போல நின்றான் . அவ்வாறு சங்கியாசி வேஷத்ெைதாழித்துப் 
பெரிய வடிவமடைந்த அரக்கர் மன்னவனாகிய இராவணன் 
இரத்தவர்ணமான ஆடைபுனைந்த தனது நிஜ உ 
கொண்டு ஸ்திரீரத்தினமாகிய மைதிலியை உற்றுப் பார்த் 
தான் . கருங்குழலுடையவளாய் ஆடையாபரணமணிந்து 
சூரிய ரஸ்மிபோல விளங்கும் சீதையை அவன் பார்த்து 
சுந்தரீ , மூவுலகங்களிலும் கீர்த்திபெற்ற புருஷனை 
அடையக் கருதினால், நீ இப்பொழுதே என்னுடன் வந்து 
விடு . நான் உனக்குத் தகுதியான கணவன் . 

என்னை ஏற்றுக்கொள் . நான் உத்தமன் . 

உன்னிடம் காதல் கொண்டவன் . நான் 
சீதையைத் 
தன்னை நாயகனாக ஒருபொழுதும் உனக்கிஷ்டமில்லாத காரி 
ஏற்றுக்கொள்ள 

யத்தைச் செய்யேன் . ஆகையால் , நீ மானிட 
வேண்டல் . 

னிடம் வைத்திருக்கும் அன்பை விட்டுவிடு . 
என்னிடம் உனது அன்பை வை . நீ ஒன்றும் தெரியாத 
வள் ; தெரிந்தவளைப்போல் நடிக்கிறாய் . தனது இராச் 
சியத்தை இழந்து , எண்ணங்கள் கைகூடாது , ஆயுளும் 
குறுகிய இராமனை நீ என்னகுணங்களைக் கண்டு காதலிக் 
கிறாய் ? அவன் ஒரு பெண்ணின் கட்டளைப்படி தனது 
நாட்டைத் துறந்து , அன்பர்களையும் பந்துக்களையும் விட்டுப் 
பிரிந்து , கொடிய விலங்குகள் சஞ்சரிக்கும் இக்காட்டில் 
வந்து புத்தியீனத்தால் வசித்துக்கொண் டிருக்கிறான் 

22 


ராவணன 


170 


ஆரணியகாண்டம் . 


என்றான் . அக்கொடிய பாவியாகிய அரக்கன் அன்பாகப் 

பேசவேண்டிய சீதையைப்பார்த்து வன் 
இராவணன் சொற் சொல்லிக் காமத்தால் கண்மூடப் 
சீதையைக் கைப் 
பற்றல் . 

பட்டவனாய் அவளை நெருங்கி , உரோகிணி 

யைப் புதன் ஆகாசத்தில் பற்றுவதுபோல் 
பற்றினான் . அவன் சீதையை அவளுடைய கூந்தலை இடக் 
கையாலும் துடைகளை வலக்கையாலும் பிடித்துத் தூக்கி 
னான் . யமனுக்கொப்பான மலைபோன்ற பெரிய தோள்களை 
யும் கூரிய பற்களையுமுடைய இராவணனைக் கண்டு பயந்து 
நடுங்கி அங்கிருந்த வனதேவதைகளெல்லாம் 

ஓடின . 
பெரிய ஒலியுடையதும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டதும் 
கழுதைகள் பூட்டப்பட்டதுமான இராவணனுடைய ரதம் 
அங்கே வந்து தோன்றிற்று . அப்போது இராவணன் 
பெருங்குரலோடு கொடியவார்த்தையால் + சீதையைப் பய 
முறுத்தித் தூக்கித் தன் மடியில் வைத்துக்கொண்டு இர 
தத்திலேறினான் . புகழ்பெற்ற சீதை அவ்வாறு இராவண 
னால் பிடிக்கப்பட்டுத் துக்கத்தில் மூழ்கித் தூரத்திலுள்ள 
காட்டிற்குச்சென்ற இராமரைக்குறித்து “ ஓ இராமா , இரா 
மா என்று கதறினாள் . பன்னகேந்திரன் மனைவிபோலத் 

துவளும் சீதையை இராவணன் மோகத் 
இராவணன் 

தால் மயங்கித் தூக்கிக்கொண்டு உயரக் 
சீதையைக்கொ 
ண்டு ஆகாய 

கிளம்பினான் . அவள் அவன்மேல் சிறிதும் 
மார்க்கமாகச் 
செல்லல் , 

அன்பில்லா தவளாதலால் தன்னை அவன் 

கையில் நின்று விடுவிக்கப் பெரிதும் முயன் 
றாள் . அரக்கர் மன்னவனால் ஆகாசமார்க்கமாகக் கொண்டு 

இந்த இடத்தில் ஸ்காந்தபுராணத்தில் கூந்தலின் நிழலையும் , 
துடைகளின் நிழலையும் பிடித்ததாய்ச் சொல்லப்பட்டிருக்கிறது . 

* இவ்விடத்திலும் மடியில் வைத்துக்கொண்டது சீதையின் சாயையை 
என்பது ஸ்காந்தபுராணத்தின் கூற்று . 

1 சீதையைப் பற்றிச் சொல்வ தெல்லாம் சாயையைப் பற்றியே 
என்று நினைத்துக்கொள்ளவேண்டியதென்பது திலக வியாக்கியானத்தின் 
கொள்கை , 


49 - ம் சருக்கம் . 


171 


* 


போகப்படாநிற்கையில் அவள் பைத்தியம்பிடித்தவள் 
போலவும் , பிராந்தி கொண்டவள் போலவும் , பிணி 
கொண்டவள்போலவும் அதிகமாகக் கதறத் தலைப்பட் 
டாள் : ஆ ! லக்ஷ்மணரே , பெரும் பராக்கிரமம் பொருந் 

தியவரே , பெரியவர்கள் சொற்படி நடப்ப 
சீதை 
பிரலாபித்தல் . 

வரே , நம்மிடம் அசூயை கொண்ட அரக் 

கன் என்னைத் தூக்கிப்போவதை நீர் அறி 
யீரோ ? தருமத்தின்பொருட்டு வாழ்வையும் சுகத்தையும் 
பொருளையும் துறந்து காட்டுக்குவந்த இராகவரே , வெகு 
பாவியாகிய இராவணன் என்னை எடுத்துப்போவதை நீர் 
காணிலீரோ ? ஐயா , சத்துருக்களைச் சங்காரம் செய்பவரே , 
நீர் எப்பொழுதும் கொடியவர்களைக் தண்டிக்கிறவராயிற் 
றே ! இந்தப் பெரும் பாவியாகிய இராவணனை ஏன் நீர் 
தண்டிக்கவில்லை ? தானியங்கள் முற்றக் காலம் வரவேண்டு 
மென்பதுபோல் இக்கொடிய - பாவியைத் தண்டிப்பதற் 
குத் தகுந்தகாலமும் வரவேண்டுமோ ? இராவணா, கெட்ட 
காலத்தால் உயிருக்கு முடிவைத் தருகின்ற இப்பயங்கர 
மான தொழிலைச் செய்த உனக்கு இராமரிடமிருந்து தக்க 
தண்டனை கிடைக்கும் . இப்பொழுதுதான் கைகேயியின் 
எண்ணமும் , அவள் பந்துக்கள் எண்ணமும் நிறைவேறின 
ஆ ! மஹா பெருமைபொருந்திய தர்மசாலியாகிய இராம 
ருடைய தருமபத்தினியாகிய நான் இவ்வாறு தூக்கிக் 
கொண்டு போகப்படுகிறேனே ! இந்தத் தண்டகாரணியத் 
தில் நன்றாகப் புஷ்பித்திருக்கும் கர்ணிகார விருக்ஷங்களே , 
இராமரிடம் இராவணன் சீதையைத் தூக்கிப்போகிறான் 
என்று சொல்லுங்கள் . நன்றாகப் புஷ்பித்த பல சிகரங்களை 
யுடைய பிரசரவண பருவதமே , உனக்கு நமஸ்காரம் ; நீ 
இராமரிடம் இராவணன் சீதையைத் தூக்கிப்போகிறான் 
என்று விரைவில் கூறு , அன்னம் காரண்டவம் முதலிய 
பறவைகள் நிரம்பிய கோதாவரிநதியே, உனக்கு நமஸ்காரம் 


. 


172 


ஆரணியகாண்டம் . 


செய்கிறேன் ; அம்மா நீயும் இராமரிடம் இராவணன் சீதை 
யைத் தூக்கிப்போகிறான் என்றுசொல்லு . விருக்ஷங்கள் 
அடர்ந்த இக்காட்டிலுள்ள தெய்வங்களே , உங்களுக்கெல் 
லாம் நமஸ்காரம் ; நீங்கள் எல்லாரும் என் கணவரிடம் 
இராவணன் என்னைத் தூக்கிப்போனான் என்று தெரிவியுங் 
கள். இன்னும் இக்காட்டில் வசிக்கும் மிருகங்காள் , பக்ஷி 
காள் , உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் , எனது கணவ 
ரிடம் உம்முடைய உயிருக்குமேலான மனைவியை , அநா 
தையாய் இருக்கும் பொழுது , பலாத்காரமாக இராவணன் 
தூக்கிக்கொண்டு போனான் என்று சொல்லுங்கள் . யமன் 
தான் என்னைத் தூக்கிக்கொண்டு போனபோதிலும் என் 
கணவர் அறிவாராயின் தமது பேராற்றலால் ஒரு நொடி 
யில் என்னை மீட்டுக்கொண்டு திரும்புவார் ” . இவ்வாறு 
வெகு பரிதாபமாகப் பிரலாபித்துக்கொண்டு செல்லுகின்ற 
விசாலமான கண்களையுடைய சீதை கழுகரசனாகிய ஜடாயு 
ஒரு விருக்ஷத்தின் மேல் உட்கார்ந்திருப்பதைத் தன் கண் 
களால் கண்டாள் . இராவணன் வசத்தில் சிக்கிக்கொண்ட 

சீதை உடனே வெகு பயத்தோடும் துக்கத் 
ஜடாயுவைக் தோடும் அலறிக்கொண்டு “ ஐயா ஜடா 
பித்தல் , 

யுவே , ஓ பெரியவரே , என்னைப்பாருங் 

கள் ! என்னை அநாதைபோலக் கொடிய 
அரக்கன் இரக்கமின்றித் தூக்கிக்கொண்டு போகிறானே ! 
வெகு பலமுடையவனும் ஆயுதந்தரித்தவனுமாகிய 
கொடிய அரக்கனைத் தடுக்கத் தங்களால் முடியாது . என்னை 
இவன் தூக்கிக்கொண்டுபோகும் சமாசாரத்தை ஒன்றும் 
விடாமல் தாங்கள் கண்டதைக் கண்ட்படி இராமரிடத்தி 
லும் லக்ஷ்மணரிடத்திலும் சொல்லவேண்டும் என்று 
வேண்டினாள் . 


சீதை 


கண்டு பிரலா 


50 - ம் சருக்கம் . 


173 


ஐம்பதாஞ் சருக்கம் . 


ஜடாயு இராவணனைத் தடுத்தல். 


அந்தச் சத்தத்தைச் சிறிது தூங்கிக்கொண்டிருந்த 
ஜடாயு கேட்டு எழுந்து இராவணனையும் சீதையையும் கண் 
டார் . அதன் பிறகு மலையின் சிகரம்போன்ற கூரிய மூக் 
குடைய அப்புள்ளரசர் மரத்தில் இருந்தபடியே இராவண 

னைப்பார்த்து “ தம்பி தசக்கிரீவ , நான் 
ஜடாயு இராவண 
னைச் சீதையை 

பழமையான தருமங்களை அநுஷ்டித்து 
விட்டுப்போம்படி உண்மையைக் கைப்பற்றினவன் . என் 
சொல்லல் . 

பெயர் ஜடாயு ; பலம்பொருந்திய கழுகுக 
க் கரசன் . தசரத குமாரராகிய இராமர் உலகத்துக்கெல் 
லாம் இறைவர் ; இந்திரனுக்கும் வருணனுக்கும் ஒப்பான 
வர் ; எல்லாப் பிராணிகளுக்கும் எப்பொழுதும் நன்மையே 
செய்பவர் . நீ இப்பொழுது தூக்கிக்கொண்டு போகும் 
இந்த மிக அழகிய பெரும் புகழ்பெற்ற சீதை அவ்வுலோக 
நாதருடைய தரும பத்தினி . குடிகளைப் பாதுகாக்கும் 
அரசனாகிய உனக்குப் பிறன் மனைவியைக் கைப்பற்றுவது 
தகுமா ? மஹாபலம் பொருந்தியவனே , அரசர் மனைவி 
யர்களை நீ முக்கியமாக ஆதரவுடன் பாதுகாக்கவேண்டு 
மே ? ஆகையால் , பிறர் மனைவியர்களைத் துன்பப்படுத்த 
நீ கொண்ட இந்த இழிவான கருத்தை விட்டுவிடு . தீரனா 
யுள்ளவன் நிந்தைக்கிடனாகிய தொழிலை ஒருபொழுதும் 
செய்யமாட்டான் . அவன் பிறர் மனைவியர்களையும் தன் 
மனைவியைப்போல வேறொருவர் தீண்டாதபடி பாது 
காப்பான் . நல்லமன்னவர்கள் சாஸ்திரத்தில் சொல்லப் 
பட்ட தருமார்த்த காமங்கள் அல்லாதவைகளைச் செய்ய 
மாட்டார்கள் . 

அரசனே 

தருமார்த்த காமங்களுக் 
கெல்லாம் இருப்பிடம் , தருமம் , புண்ணியம் , பாவம் 
எல்லாம் அரசனையே மூலகாரணமாக உடையன . ராக்ஷ 


- 


174 


ஆரணியகாண்டம் . 


ப 


சோத்தமா, நீ பாவியும் கொடிய காமியுமாய் உள்ளாய் . 
பாவி சுவர்க்கலோகத்தை அடைந்தாற்போல நீ எவ்வாறு 
சம்பத்தை அடைந்தாய் ? எவனுக்கு எது இயற்கையோ 
அதைச் சீர்திருத்த ஒருவராலும் முடியாது . கொடியவர் 
களிடத்தில் நல்ல உபதேசம் கொஞ்சமேனும் தங்காது . 
மகா பலம்பொருந்திய தருமாத்துமாவாகிய இராமர் உனது 
தேசத்திலாவது உனது நகரத்திலாவது ஒருவகைத் தீங் 
கும் பண்ணவில்லை . அப்படியிருக்க அவருக்கு நீ ஏன் தீங்கு 
பண்ணுகிறாய் ? சூர்ப்பணகையின் பொருட்டு ஜனஸ்தானத் 
திலிருந்த கொடிய கரன் தனக்கொரு தீங்கும் செய்யாத 
இராமரை எதிர்த்து அவரால் வதைக்கப்பட்டான் . அதில் 
இராமர் செய்த குற்றம் என்ன ? பின்னர் உலகத்துக்கெல் 
லாம் அரசராகிய அவர் மனைவியை நீ ஏன் தூக்கிக்கொண்டு 
போகின்றனை ? நீ சீதையை உடனே விட்டுவிடு ; இல்லா 
விடில் , இந்திரனுடைய வச்சிராயுதம் விருத்திராசுரனை 
எரித்ததுபோல , அக்கினிக்கொப்பான இராமருடைய கண் 
கள் உன்னை எரித்துவிடும் . உன் துணியில் கொடியவிஷப் 
பாம்பை நீ முடிந்துகொண்டாயென்பதை நீ அறியவில்லை 
யா ? உன் கழுத்தில் யமனுடைய பாசத்தை நீ மாட்டிக் 
கொண்டாயென்பதை நீ அறியவில்லையா ? சுமக்கக்கூடிய 
பாரத்தையன்றோ ஒருவன் எடுக்கவேண்டும் ? புசித்தால் 
சுகமாகச்செரிக்கும் உணவையன்றோ ஒருவன் புசிக்கவேண் 
டும் ? தருமம் , கீர்த்தி , புகழ் , பெருமை முதலியவைகளைத் 
தராததும் தேகத்துக்குச் சிரமம் தருவதுமாகிய காரியத் 
தை யார்செய்வான் ? ஓ இராவணா, எனக்கு வயது அறுபதி 
னாயிரமாகின்றது . நான் இதுவரையில் எனது மூதாதை 
களிடமிருந்து எனக்குக்கிடைத்த இராச்சியத்தை நன்றாகப் 
பாதுகாத்து வருகிறேன் . நான் வயது சென்றவனாயினும் 
என்முன் சிறுவயதுள்ளவனும் கையில் விற்பிடித்துத் தே 
கத்தில் கவசமணிந்து இரதத்திலேறிச் செல்பவனுமாகிய 
நீ சீதையை எளிதில் தூக்கிக்கொண்டு போகமாட்டாய் . 


51 - ம் சருக்கம் . 


175 


என்றுமுள்ளதும் மாற்றமுடியாததுமான உண்மையை 
உணர்த்தும் வேதங்களையும் சுருதிகளையும் தர்க்கசாஸ்திர 
யுக்திகளைக்கொண்டு அழிக்க எவ்வாறு முடியாதோ அது 
போல் என் கண் முன்பாக நீ சீதையைப் பலாத்காரமாகத் 
தூக்கிக்கொண்டுபோக முடியாது . நீ சூரனானால் கொஞ்ச 
நேரம் காத்திருந்து இராமர் முன் நின்று போர்புரி . அப் 
போது கரனைப்போல் நீயும் மாண்டுவிழுந்து பூமியைத் தழு 
வுவாய் . அடிக்கடி தைத்தியர்களையும் தானவர்களையும் பல 
தரம் யுத்தத்தில் கொன்ற இராமர் மரவுரிஉடுத்து உன்னை 
யும் ஒரு நொடியில் வதைப்பார் . அவ்விரு ராசகுமாரர் 
களும் நெடுந்தூரம் போயிருக்கிறார்கள் ; நான் இப்போது , 
என்ன செய்வேன் ? கீழ்மகனே , அவர்களை நீகண்டமாத் 
திரத்தில் பயத்தால் நடுங்கி நாசமடைவாய் . நானுயி 
ருடன் இருக்கும் வரையில் ராமருடைய காதலியாகிய 
தாமரை மலருக்கொப்பான கண்களையுடைய நற்குண 
முள்ள சீதையை நீ எடுத்துப்போக முடியாது . நான் என் 
உயிரைக் கொடுத்தாவது மகாத்துமாக்களாகிய இராமருக் 
கும் தசரதருக்கும் உதவிசெய்யக் கடமைப்பட்டிருக்கி 
றேன் . நில்லடா தசக்கிரீவா , கணப்பொழுது நின்று 
பார் . ஓ நிசிசர , என்னால் கூடியவரையில் நான் உனக்குப் 
போர் விருந்தளிக்கின்றேன் . காம்பினின்று பழத்தைப் 
பறித்தெறிவதுபோல இவ்விரதத்திலிருந்து உன்னைக் 
கீழே தள்ளுகிறேன் என்று சொன்னார் . 


ஐம்பத்தொன்றாஞ்சருக்கம் . 


ஜடாயுவுக்கும் இராவணனுக்கும் நடந்த யுத்தம் . 


கழுகரசனாகிய ஜடாயு இவ்வாறு நீதியை எடுத்து 
ரைக்க இராவணன் கேட்டுக் கோபமடைந்து , அக்கினிபோ 


176 


ஆரணியகாண்டம் . 


7. 


லக் கண்கள் சிவந்து , தானணிந்திருந்த 
இராவணன் ஜடா தங்கக்குண்டலங்களாட , அவரை எதிர்த்து 
யுவை எதிர்த்து 
யுத்தம் செய்தல் , ஓடினான் . அப்பொழுது அவ்விடத்தில் 

அரக்கர்மன்னவனுக்கும் கழுகரசனுக்கும் 
இடையில் காற்றினால் துரக்கப்பட்ட மேகங்கள் ஒன்றோ 
டொன்று மோதினாற்போலவும் இறக்கைகளுள்ள மாலி 
யவந்தமலைகள் ஒன்றுடன் ஒன்று முட்டினாற்போலவும் 
பெரும்போர் நிகழ்ந்தது . இராவணன் தீக்ஷணமான நாளீ 
கம் , நாராசம் , விகர்ணம் என்கிற பாணங்களை மழைபொ 
ழிவதுபோல அக்கழுகரசன்மேல் செலுத்தினான் . ஜடாயு 
அவைகளைப் பொறுத்துக்கொண்டு கூரிய நகங்களுள்ள 
தனது கால்களால் வெகுபலசாலியாகிய - இராவணனு 
டைய தேகத்தில் பலவிடங்களில் காயம் பண்ணினார் . அப் 
போது , மகாவீரியம் பொருந்திய தசக்கிரீவன் கோபங் 
கொண்டு கூர்மையுள்ளனவும் நேராகச் செல்வனவும் யம 
தண்டத்துக் கொப்பாயினவுமான பத்துப் பாணங்களைத் 
தனது வில்லில் சந்தித்துக் காதுவரையிலிழுத்து அக்கழு 
கரசனுடைய பிராணனை ஒழித்துவிட அவர்மேல் ஏவி 
னான் . அவர் அவ்வரக்கன் தேர்மேல் சீதை கண்ணீர்விட்டு 
அழுதுகொண் டிருப்பதைப் பார்த்து , அப்பாணங்களைக் 
கொஞ்சமேனும் லக்ஷயஞ் செய்யாமல் , இராவணனை 
நோக்கி ஓடி , தன் கால்களால் முத்தும் மாணிக்கமும் 
இழைக்கப்பட்ட அவன் வில்லையும் பாணங்களையும் முறித் 
தெறிந்தார் . 

அதன் பிறகு , இராவணன் வெகு கோபங்கொண்டு 
மற்றொருவில்லை . எடுத்து நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்க 
ணக்காகவும்பாணங்களைவருஷித்தான் . அப்பாணங்களால் 
மூடப்பட்ட புள்ளரசர் கூட்டிற்குள்ளிருக்கும் பக்ஷிபோல் 
விளங்கினார் . அவர் அப்பாணங்களெல்லாவற்றையும் தமது 
சிறகுகளால் உதறிவிட்டுத் தமது கால்களால் மறுபடியும் 
அவன் பெரியவில்லை முறித்தார் . அன்றியும் , அக்கினி 


51 - ம் சருக்கம் . 


177 


போலப் பிரகாசிக்கும் அவன் கவசத்தை மகாவீரியம் 
பொருந்திய ஜடாயு தமது இறக்கைகளால் அடித்துத் துக 
ளாக்கினார் . பின்னர் அவர் தங்கப்பட்டயம் அணிந்தனவும் 
பேய்முகத்தையுடையனவும் வேகமுடையனவுமான அவ 

னுடைய கழுதைகளை அடித்துக்கொன் 
ஜடாயு 
ராவணன் 

றார் . பின்பு இஷ்டப்படி சஞ்சரிப்பதும் 
தேரை நல்ல 

பாரையுடையதும் அக்கினிபோல் 
அழித்தது . 

விளங்குவதும் இரத்தினம் இழைக்கப்பட் 
டதுமான அவனுடைய இரதத்தை முறித்தார் . பின்னர்ப் 
பூரண சந்திரனுக்கொப்பான அவன் வெண்குடையையும் 
அவன் சாமரங்களையும் அவைகளைப் பிடித்திருந்த அரக்கர் 

களையும் ஜடாயு அடித்துக் கீழேதள்ளி , 
சாரதியைக் 
கொன்றது . 

மூக்கினால் சாரதியின் தலையைக் கொத்தி 

எறிந்தார் . இராவணன் வில் முறிந்து , 
இரதமழிந்து , இரதத்தில் கட்டிய குதிரைகள் மாண்டு , 
சாரதியும் செத்து , சீதையை மடியிலெடுத்துக்கொண்டு 
பூமியில் வந்துநின்றான் . இராவணன் இரதமழிந்து பூமியில் 
நிற்பதைக் கண்டு பிராணிகளெல்லாம் 

நன்று நன்று " 
என்று புள்ளரசனைப் புகழ்ந்தன . பக்ஷிராசன் கிழத்தன் 
மையால்கொஞ்சம் சோர்வடைந்ததை இராவணன் கண்டு , 
சந்தோஷமுற்று , சீதையை எடுத்துக்கொண்டு மறுபடி 
யும் ஆகாயத்தில் கிளம்பினான் . அவ்வாறு சந்தோஷம 
டைந்து இராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு போவ 
தை ஜடாயு கண்டு , பறந்து சென்று அவனைத் தடுத்து , 
“ ஓ இராவணா , உன்னுடைய அன்பர்கள் , பந்துக்கள் , மந்தி 
ரிகள் , சைநியங்கள் , மற்றப் பரிவாரங்கள் எல்லாரும் 
நாசமடைதற்காகவே , தாகமெடுத்தவன் தண்ணீர் என்று 
விஷத்தைக் குடிப்பது போல் , வஜ்ஜிராயுதத்துக் கொப் 
பான பாணங்களையுடைய இராமரது மனைவியை , நீ எடுத் 
துப்போகிறாய் . தாம் செய்யுங்காரியத்தால் விளையும் பயனை 
அறியாதவர்கள் நாசமடைவதுபோல் , வெகு சீக்கிரமாக நீ 

23 


178 


ஆரணியகாண்டம் . 


நாசமடைவாய் . மாமிசத்தைக் கண்டு மயங்கித் தூண் 
டின் முள்ளை விழுங்கின மீனைப்போல் , உன்னை யமனு 
டைய பாசம் சுற்றிக்கொண்டது ! இனி நீ எவ்விடமோடித் 
தப்புவாய் ? ஒருபொழுதும் வெல்லமுடியாத அவ்வரச 
குமாரர்கள் அவர்களுடைய ஆச்சிரமத்தில் நீ நுழைந்த 
தைக் கொஞ்சமேனும் சகிக்கமாட்டார்கள் , அன்றியும் நீ 
செய்தகாரியம் பயந்தவன் செயலாயிருக்கின்றது . எல்லா 
ரும் நிந்திக்கும்படி நீ செய்த இந்தவேலை திருடருடைய 
தொழிலேயன் றிச் சூரர்கள் செயலன்று . நீ சூரனாகில் போர் 
செய் . அல்லது கொஞ்சநேரம் நில் . உனது தம்பியாகிய 
கரன் மாண்டதுபோல் நீயும் பூமியில் மாண்டுவிழுவாய் . 
கெட்டுப்போகும் காலம் வந்தமையால் தான் நீ இக்கெட்ட 
தொழில்களைச் செய்தாய் . இவை நாசமடைபவர்கள் 
செய்யும் செயல்களே . பாபம்விளையும் செயல்களை யார் 
செய்வார்கள் ? உலகா திபதியாகிய பிரமதேவர்கூடச் செய் 
யமாட்டார் ” என்றார் . இவ்வாறு ஜடாயு சொல்லிவிட்டுத் 
தசக்கிரீவன் முதுகில் பறந்துவந்து விழுந்தார் . யானைமேல் 
ஏறினவன் அதனுடைய துஷ்டத்தனத்தைப் போக்கடிக்க 
அதனை நடத்துவதுபோல் அப்புள்ள ரசர் அவ்வரக்கன் 
தலைமயிரைப் பிடுங்கி முதுகை நகத்தாலும் மூக்காலும் 
சின்னபின்னமாகக் கிழிக்கத்தலைப்பட்டார் . அவ்வாறு புள் 
ளரசரால் பிளக்கப்பட்ட இராவணன் கோபத்தால் உதடு 
துடித்து மெய் பதறி நின்றான் . அவன் தனது இடது 
துடையில் சீதையை வைத்துக்கொண்டு வெகு கோபத் 
தோடு தனது கையால் ஜடாயுவை அறைந்தான் . பகை 

வரேறாகிய ஜடாயு அவ்வடியைப் பட்டுக் 

கொண்டு தமது மூக்கால் அவனுடைய 
கைகளைத் 

இடக்கை பத்தையும் துண்டித்தெறிந்தார் . 
துண்டித்தல் . 

கைகள் அறுந்து கீழேவிழுந்தவுடனே 
அவற்றினிடத்தில் , புற்றினின்று விஷப் பாம்புகள் எழும் 
புவதுபோல , வேறு கைகள் உடனே தோன்றின . அதன் 


சாவணன் 


52 - ம் சருக்கம் . 


179 


ஜடாயு 
மாண்டது . 


மேல் இராவணன் வெகு கோபங்கொண்டு சீதையைப் பூமி 
யில் விட்டுவிட்டுக் கைமுட்டியாலும் காலாலும் புள்ளரச 
ரைப் புடைத்தான் . அப்போது மிக்க பலமுள்ள அவ்வரக் 
கர் மன்னவனுக்கும் எருவைகட் கரசனுக்கும் கொஞ்சநே 
ரம் பெருஞ் சண்டை விளைந்தது . இராமருக்காகத் தன்வலி 
யைக் காட்டத்தொடங்கின ஜடாயுவின் இரு சிறகுகளையும் 
கால்களையும் விலாக்களையும் இராவணன் வாளால் வெட் 

டினான் . கொடிய அரக்கனால் அவ்வாறு 
சிறகுகள் வெட்டுண்ட புள்ளரசர் குற்று 

யிராகப் பூமியில் விழுந்தார் . தேகமெல் 
லாம் இரத்தமோட ஜடாயு பூமியில் விழுந்ததைச் சீதை 
பார்த்து , அதிக துக்கங்கொண்டு , அவரைநாடிப் பந்துவைப் 
போல் துக்கத்துடன் ஓடினாள் . கார்மேகம்போன்றவரும் 
வயதால் வெளுத்தவரும் பலசாலியுமாகிய புள்ளரசர் , 
இலங்கை மன்னவனாகிய இராவணன் காண , அணைந்த 
காட்டுத் தீயைப்போலப் பூமியில் விழுந்தார் . அப்போது 
சீதை இராவணனுடைய பலத்தால் மடிந்து பூமியில் விழு 
ந்த ஜடாயுவைக் கட்டிக்கொண்டு கோவென்று கதறினாள் . 


ஐம்பத்திரண்டாஞ் சருக்கம் . 


ஜடாயு மாண்டபிறகு 
இராவணன் சீதையை எடுத்துக்கொண்டு செல்லல் . 


இராமருடைய ஆச்சிரமத்துக்கு அருகில் அவ்வாறு 
குற்றுயிராக ஜடாயு விழுந்ததை இராவணன் கண்டான் . 
சந்திரன் போன்ற முகத்தையுடைய சீதை இராவணனால் 
வெட்டுண்டு அப்புள்ள ரசர் மாண்டுவிழுந்ததைக் கண்டு 
வெகுவாகப் புலம்பினாள் . பலசாலியான இராவணன் அவ் 
வர்று வதைத்த ஜடாயுவைச் சீதை கட்டிக்கொண்டு துக் 


180 


ஆரணியகாண்டம் . 


கத்தால் புலம்பி " கண் துடித்தல் , தோள் 
சீதை 
புலம்பல் 

துடித்தல் , கனவு , பறவைகளைக் காணல், 

பறவைகள் கூவுதல் முதலிய சகுனங்கள் 
மனிதர்களுக் குண்டாகும் நன்மை தீமைகளைத் தெரிவிக் 
கின் றன் . ஓ இராமா , நீர் உமக்கு வந்திருக்கும் இப் 
பெருந் துக்கத்தை இன்னும் அறிந்துகொள்ளவில்லை.. 
உமக்கு முன் அபசகுனமாகப் பறவைகளும் விலங்குகளும் 
சஞ்சரிக்கவும் அன்பினால் என்னைக் காப்பாற்றவந்த இப்ப 
றவை மன்னன் எனது பாக்கியமின்மையால் வதையுண்டு 
பூமியில் கிடக்கின்றான் . ஓ இராமா , ஓலக்ஷ்மணா, என்னைக் 
காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவ்வுத்தமியானவள் 
பயத்தால் நடுங்கிக்கொண்டு தனக்குச் சமீபத்திலிருப் 
பவர்களைக் கூப்பிடுவதுபோலத் தூரத்திலிருக்கும் இராம 
லக்ஷ்மணர்களைக் 

கூப்பிட்டுக் கதறினாள் . அப்போது: 
வாடின பூமாலை அணிந்து அநாதைபோலக் கதறும் சீதை 
யிடம் இராவணன் ஓடிவந்து , அவ்வுத்தமி கொடியைப் 
போல ஒரு பெருமரத்தைக் கட்டிப்பிடிப்பதைப் பார்த்து 
“ விட்டுவிடு " “ விட்டுவிடு ” என்று கூவினான் . அக்கர்ட்டில் 
இராமரைப்பாராமல் இராமா , இராமா , என்று கதறும் 

உதயை யமனுக்கொப்பான இராவணன் சீக்கிரம் தன் 
பிராணனை இழக்கும் பொருட்டுக் கூந்தலில் பற்றினான் . 

அவ்வாறு , அக்கொடிய பாவி வைதேகி 
இராவணன் யைப் பற்றின தும் இவ்வுலகத்திலிருந்த 
சீதையைக் 
கைப்பற்றல் . அசையும்பொருள் அசையாப்பொருள்கள் 

எல்லாம் மெய்ம்மறந்து போயின . பெரிய 
இருள்வந்து சகல பொருள்களையும் மூடிக்கொண்டது . 
காற்று வீசவில்லை . சூரியன் ஒளி இழந்தனன் . பிரமதேவர் 
சீதை பிடிப்பட்டதைத் தமது திவ்ய ஞானத்தால் அறிந்து 
" நமது காரியம் ஆய்விட்டது என்று சொன்னார் . தண்ட 
காரணியத்தில் வசித்த பெரிய தவத்தோர்கள் சீதை பிடி 
பட்டதைக் கண்டு துக்கமும் , இராவணனுக்கு முடிவு கிட்டி 


37 


52- ம் சருக்கம் . 


181 


விட்டதென்று சந்தோஷமும் ஒரேகாலத்தில் அடைந் 
தார்கள் . இராமா , லக்ஷ்மணா என்று சீதை கதறிக்கொண் 
டிருக்க அரக்கர் மன்னவனாகிய இராவணன் அவளைத் தூக் 
கிக்கொண்டு ஆகாயமார்க்கமாகச் சென்றான் . பொன்னா 
பரணமணிந்து மஞ்சட் பட்டுடுத்திருந்த தங்கநிறமான 
சீதை அப்பொழுது மிகவும் அழகாக மின்னல்போல் 
விளங்கினாள் . சீதை உடுத்திருந்த மஞ்சள் பட்டுக் கொடி 
போல் பறக்க இராவணன் ஒரு பெரியமலை தீப்பற்றினது " 
போல் வெகு அழகாகத் தோன்றினான் . வெகு உத்தமி 
யான சீதை அணிந்திருந்த மணமுள்ள செந்நிறமான 
தாமரை யிதழ்கள் உதிர்ந்து இராவணன் உடலில் விழுந் 
தன . காற்றில் பறக்கின்ற அவளுடைய மஞ்சள் நிறமான் 
பட்டுத்துணி சூரியனுடைய வெயிலாற் சிவந்த மேகம் 
போல் தோன்றிற்று . ஆகாயத்தில் செல்லும் இராவணன் 
மடியிலிருந்த இராமரைப் பிரிந்த சீதையின் முகம் , காம் 
பின்றியிருந்த தாமரைபோல , வாடியிருந்தது . நன்றாக 
வெளுத்து விளங்கும் அழகிய பற்களையும் , அழகிய நெற்றி 
யையும் , கூந்தலையும் உடையதும் , தாமரை மலரின் உள் 
நிறம்போன்ற நிறமுடையதும் , லக்ஷணக் குறைவில்லா 
ததும் , பூரண சந்திரன் போன்றதும் , உயர்ந்த மூக்கும் 
அழகிய உதடு முடையதும் , ஆகாசத்தில் செம்பொன் நிற 
மாக விளங்குவதுமாகிய சீதையின் முகம் அழுகையினாலும் 
கண்ணீர் வடிதலினாலும் இராமரைவிட்டுப் பிரிந்திருக்கை : 

யினாலும் இராவணனால் பீடிக்கப்பட்டமை 

யினாலும் ஆகாயத்தில் செல்லும் அவ் 
தையைக் 
கையிலெடுத்துச் வரக்க மன்னவன் மடியில் பகலிலுதித்த 
செல்லும் 
தோற்றம் . 

சந்திரன் போல் சோபிக்கவில்லை . பொன் 

னிறமுள்ள அவ்வுத்தமி இராவணன் மடி 
யில் யானையணிந்த பொன் மாலை போலவும் கார்மேகத் 
தின் மத்தியில் உள்ள மின்னற்கொடிபோலவும் தோன்றி 
னாள் . இளந் தளிர்போல் சிவந்த நிறமுள்ள சீதை 


ராவணன் 


182 


ஆரணியகாண்டம் . 


யானையின்மேல் கட்டப்பட்ட தங்கக் குழல்போல் இராவ் 
ணன் மடியில் விளங்கினாள் . அவளுடைய ஆபரணங் 
களின் சப்தத்தால் இராவணன் ஆகாயத்தில் செல்லும் 
முழங்குகின்ற கரிய மேகம்போல விளங்கினாள் . அவன் 
சீதையைக் கொண்டுபோகும் பொழுது அவள் தலையி 
லிருந்து புஷ்பங்கள் உதிர்ந்து நான்கு பக்கங்களிலும் 
விழுந்தன . அப்போது இராவணன் தேகத்தின்மேல் 
விழுந்த புஷ்பங்கள் மேருமலையைச் சுற்றியுள்ள நக்ஷத் 
திரங்கள் போல விளங்கின . நல்லமணிக ளிழைக்கப்பட்ட 
சிலம்புகள் வைதேகியின் காலினின்றும் கழன்று மின்னற் 
கொடிபோல் பூமியில் விழுந்தன . குபேரனுடைய தம்பி 
யான தசமுகன் சீதையைத் தூக்கிக்கொண்டு செல்ல, 
பெரிய நக்ஷத்திரம்போலும் அவளது பெருங்காந்தியால் 
விண் முழுதும் விளக்கமடைந்தது . அவள் உடலிலிருந்து 
நழுவிப் பூமியில் விழும் நெருப்புப்போன்ற பொன்னாபர 
ணங்கள் தமது புண்ணியங்குன்றிப் பூமியிலுதிரும் நக்ஷத் 
திரங்கள் போல விளங்கின . சந்திரன் போல விளங்கும் 
முத்துமாலை அவள் மார்பிலிருந்து விழுவது ஆகாயத்தி 
லிருந்து பூமியிலிறங்கிய கங்கைபோலச் சோபித்தது . இரா 
வணன் செல்லும் வேகத்தால் வழியிலிருந்த மரங்கள் 
அலைந்து அவைகளிலிருந்த பறைவைகளெல்லாம் ஒலித் 

“ பயப்படவேண்டாம் " என்று சீதைக்குத் தைரி 
யம் சொன்னதை ஒத்திருந்தது . மலர்கள் அலைந்து வாட 
மீன்கள் ஓடுகின்ற தாமரை ஓடைகள் தங்கள் தோழி 
யாகிய சீதைக்கு நேர்ந்ததைக் கண்டு பரிதபிப்பன் 

போன்றன . சீதையின் நிழலைத் தொடர்ந் 
சராசரம் 

துகொண்டு - சிங்கங்களும் , புலிகளும் , 
அடைந்த துயரம் . 

மற்ற விலங்குகளும் , பக்ஷிகளும் , நானா 
பக்கங்களிலிருந்தும் வெகு கோபத்துடன் ஓடின . அருவி 
களாகிய கண்ணீரை ஒழுக்கிச் சிகரங்களாகிய கைகளை 
மேலே தூக்கிக்கொண்டு பெருமலைகளும் எடுத்துக்கொண்டு 


53 - ம் சருக்கம் . 


183. 


போகப்படுகின்ற சீதைக்காகப் பரிதபிப்பன போலத் 
தோன்றின . அபகரிக்கப்பட்டுப் போகும் சீதையைக் 
கண்டு சூரியனும் தனது இயல்பான காந்தியை யிழந்து 
வெளுத்துத் தோன் றினான் . 

இராமருடைய மனைவி 
யாகிய சீதையை இராவணன் தூக்கிப்போவதானால் இவ் 
வுலகத்தில் தருமமில்லை . உண்மை ஏது ? நன்மையும் இல்லை . 
தயையும் இல்லை என்று பிராணிகள் எல்லாம் கூட்டங் 
கூட்டமாய்க் கூடிப் புலம்பின . மான்குட்டிகள் பய 
மடைந்து வாடின முகத்தோ டழுதன . வனதேவதைகள் 
பயமடைந்த தங்கள் கண்களை அடிக்கடி உயர எடுத்துப் 
பார்த்து நடுக்கமடைந்தார்கள் . சீதை அடிக்கடி பூமி 
யைப் பார்த்துக்கொண்டு கூந்தல் சோரத் திலகமழிய 
இராமா , லக்ஷ்மணா என்று கதறிக்கொண்டு போயி 
னாள் . தனது நாசத்தின்பொருட்டு இராவணன் சீதையை 
அவ்வாறு தூக்கிக்கொண்டு செல்ல , வெள்ளிய மூரலை 
யுடைய சீதை பந்து ஜனங்களை விட்டுப்பிரிந்து இராமரை 
யும் லக்ஷ்மணரையும் காணாமல் துக்கத்தில் மூழ்கி முகம் 
வெளுத்தாள் . 


ஐம்பத்து மூன்றாஞ் சருக்கம் . 

சீதை இராவணனை நிந்தித்தல் . 


சீதை தன்னைத் தூக்கிக்கொண்டு 

ஆகாய மார்க்க 

- 
மாகப் போகிற இராவணனைப் பார்த்துத் துயருற்று மிக 
வும் மனங்கலங்கிப் பெரும் பயமடைந்தாள் . அவ்வாறு 
கொண்டுபோகப்படும்போது சீதை மிகவும் பரிதாபமாக 
அழுது , தனது கண்களில் கோபமும் , அழுகையும் , அச்ச 
மும் புலப்படத் தறுகண்ணனாகிய இராவணனைப் பார்த் 

துப் பின்வருமாறு சொல்லத் தொடங்கி 
சீதை இராவ 

னாள் : 
ணனை நிந்தித்தல் . 

அடா இராவணா, அற்பனே , 
நான் தனியாக இருப்பதை அறிந்து என் 


184 


ஆரணியகாண்டம் . 


யான 


னைத் தூக்கிக்கொண்டு போகிறாயே ! உனக்கு வெட்கம் 
இல்லையா ? கொடியவனாகிய நீதான் என்னைக் கவர்ந்து 
கொண்டுபோகக்கருதி உன்னுடைய மாயையின் வலியால் 
ஒரு மானுருவங்கொண்டு என் கணவனை என்னைவிட்டுப் 
பிரித்து வெகுதூரம் போகச்செய்தாய் . என்னைக் காப்பாற் 
றவந்த எனது மாமனாருடையதோழரும் பெரியவருமாகிய 
கழுகரசரும் உன்னால் கொல்லப்பட்டார் . இராக்கதப் 
பதரே , உன் வலிமை மிகவும் பெரிது ! நான் இராவணன் 
என்று கூறி நேராக யுத்தத்தில் ஜெயிக்கமாட்டாமல் என் 
னைத் தூக்கிக்கொண்டு வந்துவிட்டாயே ! இந்த நிந்தனை 

காரியத்தைச் செய்துவிட்டு வெட்கம் இல்லா 
திருக்கின்றாயே ! ஒருவனுடைய மனைவியை அவனில் 
லாத சமயத்தில் அபகரிப்பதாகிய உன்னுடைய இந்தக் 
கொடிய இழிவான செய்கையை உலகமெங்கும் பெரியோர் 
கள் தூற்றுவார்கள் . சற்று முன் நீ பேசின உனது பெரு 
மையும் பராக்கிரமமும் நிந்திக்கத்தக்கன . சீ ! உன்னு 
டைய இந்தச் சரித்திரம் உன் குலத்திற்கு என்றென்றைக் 
கும் இழிவாகும் . நீ வெகு வேகமாய் ஓடுகின்றாயே ! நான் 
என்ன செய்வேன் ? கொஞ்சநேரம் தாமதிப்பாயானால் 
உயிருடன் நீ திரும்பவே மாட்டாய் . அவ்விரு ராஜகுமா 
ரர்களுடைய கண்களுக்கு நீ எதிர்ப்படுவாயானால் உனது 
சைநியங்கள் சூழ இருந்தபோதிலும் நீ ஒரு நாழிகை 
கூட உயிரோடிருக்கமாட்டாய் . காட்டுத் தீயைப் பறவை 
பொறுக்க முடியாதவாறுபோல நீயும் - அவர்ளுடைய 
பாணங்கள் உன்மேல் தைப்பதைப் பொறுக்கமாட்டாய் , 
ஆகையால் , உனக்கு நன்மையைத் தேடிக்கொள்ளவேண் 
டின் நீ என்னை விட்டுவிடு . நீ என்னை விடாமற்போனால் 
என் கணவரும் தம்பியும் உன்னைத் தப்பாமல் கொன்று 
விடுவார்கள் . எந்த எண்ணத்துடன் என்னைப் பலாத்கார 
மாகக் கொண்டுபோகிறையோ அந்த எண்ணம் வியர்த்த 
மாகத்தான் போய்விடுமென்று எண்ணிக்கொள் . தேவருக் 


53 - ம் சருக்கம் . 


185 


எது 


கொப்பான என் கணவரைப் பாராமல் சத்துருவசத்தி 
லிருந்து கொண்டு என் பிராணனை நான் வைத்துக்கொண் 
டிருக்கமாட்டேன் . சாகுங்காலத்தில் ஒருவனுக்கு எல் 
லாம் விபரீதமாகத் தோன்றுவதுபோல உனக்கும் 
பெருமை எது க்ஷேமம் என்பது தெரியவேயில்லை . 
காலங்கிட்டினவர்களுக்கு நன்மை சொன்னால் அது ஏற்க 
மாட்டாது . ஓ ராவணா, உனது கழுத்தில் காலபாசம் 
விழுந்துவிட்டது . இவ்வண்ணம் பயப்படும்படியா யிருக் 
கவும் , நிசாசர , நீ பயப்படவில்லை . ஆகையால் , மரங்களெல் 
லாம் தங்கமாக உன்கண்களுக்குத்தோற்றுகிறது நிச்சயம் . 
இரத்தவெள்ளம் நிறைந்தோடும் பயங்கரமான வைதரிணி 
நதியையும் , கத்திகளையே இலைகளாக உடைய பயங்கர 
மான காட்டையும் , இருப்பு முட்களையும் , பொன் மலர்களை 
யும் , வைடூரியத்தாலான இலைகளையுமுடைய அனல்வீசிக் 
கொண்டிருக்கும் சான்மலி விருக்ஷத்தையும் நீ பார்க்கப் 
போகிறாய் . * விஷத்தைக் குடித்தவன் பிழைத்திருப் 
பது எவ்வாறு சிறிதும் முடியாதோ அதுபோல மகாத் 
துமாவாகிய இராமருக்கு இந்தக் குற்றம் செய்த நீ 
பிழைக்கவேமாட்டாய் . அடா இராவணா, நீ யமனுடைய 
பாசத்தில் சிக்கிக்கொண்டாய் . இனி நீ எங்கே சென் 
மாற்றான் என்ன ? மகாத்துமாவாகிய இராமருக்குக் குற் 
றஞ்செய்த உனக்குப் புகலிடம் என்ன இருக்கிறது ? தம 
து தம்பியின் துணைகூட இல்லாமல் தாமே தனிமையாய் 
நின்று ஒரு நிமிஷத்தில் பதினாலாயிரம் அரக்கர்களை 
யுத்தத்தில் மாய்த்தவரும் சகலவித ஆயுதப்பயிற்சியிலும் 
தேர்ந்தவரும் பலசாலியுமாகிய இராகவர் , தமது மனைவி 
யைத் தூக்கிக்கொண்டோடும் உன்னைக் கொல்லாது விடு 
வரா ? ” என்றும் இன்னு மநேகவிதமாகவும் இராவணன் 


* நாகத்தில் பாவிகளுக்கு இம்மூன்றும் வெகு கொடிய தண்டனைக 
நோன்பது நம்மவர் கொள்கை . 

24 


186 


ஆரணியகாண்டம் . 


மடியிற் கிடந்துகொண்டு சீதை பயத்தாலும் துக்கத் 
தாலும் மீதூரப்பட்டு வெகுபரிதாபமாகப் பிரலாபித் 
தாள் . இவ்வாறு அதிக துக்கமடைந்து மிகவும் பரிதாப 
மாகப் புலம்பி அழுது மெய் நடுங்கித் தன்னை அவன் 
கையிலிருந்து விடுவிக்க முயன்றுகொண்டிருக்கும்பொ 
ழுதே சீதையை அப்பாவி எடுத்துக்கொண்டு போயினான் . 


ஐம்பத்து நான்காஞ் சருக்கம் . 


இராவணன் 


சீதையை எடுத்துப்போய்த் தனது அந்தப்புரத்தில் வைவைத்தல் . 


எண் 


ராவணன் இவ்வாறு அவளைத் தூக்கிக்கொண்டு 
போகும்பொழுது தன்னைக் காப்பாற்றுவார் யாரையுங் 
காணாத சீதை ஒரு மலையின் சிகரத்தின்மேல் ஐந்து 
வானர வீரர்கள் நிற்கக் கண்டாள் . அவர்கள் தன் விருத் 
தாந்தத்தை இராமருக்குச் சொல்லக்கூடும் என்று 
ணி அவள் அவர்கள் மத்தியில் பொன்னிறம் பொருந்திய 
தனது மஞ்சள்பட்டு மேல்வஸ்திரத்தில் சில நகைகளை 
முடிந்து எறிந்தாள் . அவள் அவ்வண்ணம் தனது 
துணியில் நகைகளை முடிந்து கீழே எறிந்ததை இராவ 
ணன் வேகமாகச் சென்றுகொண்டிருந்ததால் 
வில்லை . நெருப்புப்போன்ற கண்களையுடைய அவ்வானர 
வீரர்கள் அவ்வாறு அழுதுகொண்டு போகும் சீதையைக் 
கண் இமையாது நன்றாகப் பார்த்தார்கள் . அரக்கர் குலா 
திபன் பம்பா சரசைத் தாண்டி இலங்கையை நோக்கி , 

டிருந்த சீதையை எடுத்துக்கொண்டு 
சென்றான் . இராவணன் சீதையைக் கைப்பற்றின தால் 
மிகவும் சந்தோஷ மடைந்து கூர்மையான பற்கலை யு. 


காண 


அழுதுகொண் 


54 - ம் சருக்கம் . 


187 


டைய விஷப் பாம்பை எடுத்து மடிமேல் வைத்துக் 
கொள்வதுபோல அவளை மடியில் வைத்துக்கொண்டு 
சென்றான் . வில்லிலிருந்து விடப்பட்ட பாணம் போல 
ராவணன் விரைவில் காடு , மலை , ஆறு , குளம் இவை 
களையெல்லாம் கடந்து சென்று என்றும் வற்றாததும் , 
திமிங்கிலம் முதலிய கொடிய ஜலஜெந்துக்கள் உறைவதும் , 
நதிகளெல்லாம் வந்து சேரப்பெறுவதுமான சமுத்திரத் 
தைத் தாண்டினான் . அச்சமுத்திரமும் 

இராவணன் 
சீதையைக் கவர்ந்துகொண்டு வருவதனால் துக்கமடைந்து 
அலைகள் வீசாமலும் மீன்கள் முதலிய ஜலஜெந்துக்கள் 
ஓடப்பெறாமலும் இருந்தது . ஆகாயத்தில் சஞ்சரித்துக் 
கொண்டிருந்தசித்தர்களும் சாரணர்களும் “ தசமுகா , இது 
வே உனக்கு முடிவு என்று சொன்னார்கள் . தனது நாசத் 
துக்குக் காரணமானவளும் தன்னிடமிருந்து தன்னை விடு 
விக்க முயல்பவளுமான் சீதையை மடியில் எடுத்துக் 
கொண்டு இராவணன் இலங்கையை அடைந்தான் . அவ் 
வாறு அவன் இலங்கை சேர்ந்து வெகு அழகாகவும் 
சிறப்பாகவும் அமைக்கப்பட்டு ஜனங்கள் நிரம்பி யிருந்த 
அநேக வீதிகளைத் தாண்டித் தனது அந்தப்புரத்தை 
அடைந்தான் . அங்கே , இராவணன் சோகமும் மோக 
மும் கொண்டு கடைக்கண் கறுத்திருக்கும் சீதையை , 
மயன் அசுர மாயையைத் தனது அரண்மனையில் வைத் 
ததுபோல , வைத்தான் . அதன் பிறகு , அவ்வரக்கன் 
சில பேய்முகமுடைய வெகு பயங்கரமான் ராக்ஷசிகளைப் 
பார்த்துப் பின்வருமாறுகூறினான் : என்னுத்தரவில்லா 
மல் ஆணாவது பெண் 

பெண்ணாவது சீதையைப் பார்க்கக்கூடா 
பொன் , முத்து , மாணிக்கம் , ஆபரணம் , ஆடைமுதலிய 
வைகளில் சீதை எப்போது எவைகளைக் கேட்கிறாளோ 
அவைகளை அப்போதே அவளுக்குக் கொடுக்கவேண்டும் . 
தெரிந்தாவது தெரியாமலாவது சீதையைப் பார்த்து எவ 
ளாவது ஏதாவது கொடிய சொற்களைச் சொல்லுவாளா 


து . 


188 


ஆரணியகாண்டம் 


னால் அவள் தன் உயிரை உடனே இழந்துவிடுவாள் ”. இவ் 
வாறு வெகு கீர்த்திபெற்ற இராவணன் ராக்ஷசிகளைப் 
பார்த்துக் கட்டளையிட்டு விட்டு அந்தப்புரத்தை நீங்கி 
வெளியே சென்று இனிமேல் என்ன செய்யவேண்டும் 
என்று ஆலோசித்தான் . அப்பொழுது பிசிதவூணராகிய 

: 
மிக்க பலம் பொருந்திய எட்டு அரக்கர்களை அவன் கண் 
டான் . அவர்களைக் கண்டதும் வெகுவல்லமை பொருந்திய 
ராவணன் தான் பெற்ற வரங்களால் தன்னை ஒருவரும் 
அசைக்கமுடியாதென்று நினைத்து அவர்களைக் கூப்பிட்டு, 
அவர்கள் பலத்தையும் வீரத்தையும் புகழ்ந்து அவர்களை 
நோக்கி “ நீங்கள் எல்லாரும் இப்பொழுதே பல ஆயுதங் 
கள் எடுத்துக்கொண்டு இதற்கு முன் கரன் வசித்துவந்த 
தும் , இப்பொழுது அவனுடன் மற்ற அரக்கர்களும் அழிந் 
ததால் பாழாகக் கிடக்கிறதுமான ஜனஸ்தானத்துக்குப் 
போய்ப் பயமென்பதைத் தூரத்தில் நீக்கிவிட்டு அங்கே 
வசியுங்கள் . அவ்விடத்தில் நான் வைத்திருந்த பெரிய வல் 
லமையுள்ள ராக்ஷச சேனை கரதூஷணர்களுடன் ராம் 
பாணங்களால் அழிந்துவிட்டது . ஆகையால் , பொறுமை 
யைமீ தூர்ந்து எனக்கு ஒருகாலுமில்லாத கோபம் உண்டா 
யிருக்கிறது . அன்றியும் அவ்விராமனிடம் நான் மிக்க கொடு 

பகைமை பாராட்டுகின்றேன் . அவனிடத்தில் 
நான் பழிக்குப்பழி வாங்க விரும்புகிறேன் . போரில் நான் 
அவனைக் கொல்லுகிறவரையில் எனக்குத் தூக்கம் வர 
மாட்டாது . கரனையும் தூஷணனையுங் கொன்ற அவ்விரா 
மனைச் சீக்கிரம் கொன்று , தன மில்லாதவன் பெரும் புதை 
யலை அடைந்தாற்போலக்களிப்படைவேன் . நீங்கள் ஜனஸ் 
தானத்தி லிருந்துகொண்டு இராமனுடைய செயல்களை 
எல்லாம் நன்றாய் அறியவேண்டும் , நீங்கள் எல்லாரும் 
வெகு ஜாக்கிரதையாகச் சென்று இராமனைக் கொல்வ 
தற்கு இடைவிடாது முயலுங்கள் . நான் உங்களுடைய வல் 


மையான் 


. 


55 - ம் சருக்கம் . 


189 


லமையைப் போர்முகத்தில் பலதடவைகளில் கண்டிருக்கி 
றேன் ; ஆகையாற்றான் , ஜன்ஸ்தானத்துக்கு உங்களை 
அனுப்புகிறேன் என்று கட்டளையிட்டான் . 


இவ்விதமான இனிய பொருள் பொதிந்த வாசகங்க 
ளைக் கேட்டு அவ்வரக்கர்கள் இராவணனை நமஸ்காரம் 
பண்ணி , எல்லாரும் ஒன்றுசேர்ந்து , ஒருவரும் தங்களைக் 
காணாதபடி இலங்கையை நீங்கி ஜன ஸ்தானத்தை நோக்கி 
அப்பொழுதே புறப்பட்டார்கள் . இவ்விதமாக இராவ 
ணன் சீதையைக் கொண்டுவந்து தன் அரண்மனையில் 
வைத்ததற்காகச் சந்தோஷமடைந்ததன்றித் தனது 
புத்தியின்மையால் இராமருடைய கொடிய பகையைத் 
தேடிக்கொண்டதற்காகவும் களிப்படைந்தான் . 


ஐம்பத்தைந்தாஞ் சருக்கம் . 
இராவணன் சீதையைத் தனக்கு மனைவியாகும்படி வேண்டல் . 


இவ்வாறு , பயங்கரமான பராக்கிரமமுள்ள அரக்கர் 
கள் எண்மரைக் கட்டளையிட்டு அனுப்பியபின் இராவ 
ணன் தான் செய்யவேண்டியவைக ளெல்லாவற்றையும் 
செய்து விட்டதாகத் தனது புத்தியின்மையால் நினைத்துக் 
கொண்டான் . பின்பு அவன் காமபாணத்தால் மிக வருந் 

திச் சீதையைப்பற்றி இடைவிடாது சிந் 
இராவணன் 

தித்துக்கொண்டு அவளைப் பார்க்கும்பொ 
சீதையைக் 
காணச் செல்லல் . ருட்டுத் தனது அழகான் அரண்மனையில் 

வெகு வேகமாகப் புகுந்தான் . 
அங்கு நுழைந்து , ராக்ஷசிகளின் நடுவில் சீதை மிக்க 
துயரத்தால் வருந்திக் கண்ணீர் ஓடுகின்ற முகத்துடன் , 
பெருங்கடல் நடுவில் காற்றால் அடிபட்டு முழுகுகின்ற 
கப்பல்போலவும் , தனது இனத்தைவிட்டுப் பிரிந்து வேட் 


அவன் 


190 


ஆரணியகாண்டம் . 


. 


என் 


பலக 


டைநாய்களால் சூழப்பட்டு நிற்கும் பெண்மான் போ 
லவும் , இருப்பதைக் கண்டான் . துயரத்தால் தீன மாய்த் 
தலை குனிந்திருக்கும் சீதையை இராவணன் கிட்டி , தேவர் 

கள் மாளிகைக் கொப்பான தும் , ஆயிரம் 
இராவண 
சீதைக்குத் தன் 

மாதர்கள் வசிப்பதும் , அநேக பக்ஷிக்கூட் 
மாளிகை காட் டங்கள் நிரம்பியதும் , அநேகவித மணிக 
டல் , 

ளிழைக்கப்பட்டதும் , தந்தம் , பொன் , 
படிகம் , வெள்ளி முதலியவைகளால் செய்யப்பட்டு வயி 
ரமும் வைடூரியமும் பதிக்கப்பட்ட தூண்களையுடையதும் , 
வெகு அழகான மாடங்களையுடையதும் , மங்களவாத்தியங் 
கள் ஒலிப்பதும் , சித்திரக் கோபுரவாயில்களை யுடையது 
மான தனது மாளிகையை அவளுக்குப் பலாத்காரமாகக் 
காட்டினான் . அன்றியும் , அவளுடன் தங்கத்தா லியற்றப் 
பட்டு வெகு அழகாக விளங்கும் தனது மாடிப்படியில் 
இராவணன் ஏறினான் . அம்மாளிகையிலுள்ள 
ணிகள் தந்தத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டுப் 
பொன் புனைந்த வலைகளால் மூடப்பட்டிருந்தன . தரை 
மாணிக்கக் கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது . இராவ 
ணன் இப்படிப்பட்ட தனது மாளிகை முழுதையும் 
சோகத்தால் தபித்துக்கொண்டிருந்த சீதைக்குக் காண் 
பித்தான் . பின்னர் வைதேகிக்கு அவன் 
அரண்மனையிலிருந்த அநேக நீர் நிலைகளையும் , 

தாம் 
ரைத்தடாகங்களையும் , பலவித விருக்ஷங்களையும் காட் 
டினான் . இவ்வாறு, எல்லாவற்றையும் அவளுக்கு அ 
பாதகன் காண்பித்து அவளுடைய மனத்தை வசப்படுத் 
தும்பொருட்டுச் சொல்லலுற்றான் : “ சீதாய் , கிழவர்களை 
யும் குழந்தைகளையும் ஒழித்து முப்பத்திரண்டுகோடி 
கோரமான அரக்கர்களுக்கு நான் தலைவன் . எனக்கு 

ஒருகாரியம் செய்வதற்கு ஆயிரம் அரக்கர் 
சீதையைத் தனக்கு 

கள் முன் வருவார்கள் . இத்தன்மைத்தா 
மனைவியாகும்படி கிய எனது அதிகாரமும் எனது உயிரும் 

உன்னுடைய வாயின . என்னுயிரினும் நீ 


தனது 


ராவணன் 


வேண்டல் . 


55 - ம் சருக்கம் . 


191 


எனக்கு அரியை . இங்குள்ள உத்தமிகளாகிய என் மனை 
வியர்கள் எல்லாருக்கும் நீ தலைவியாகு . காதலி , நீ என் 
மனைவியாகு . இது உனக்கு அழகு . வேறுவித யோச 
னை வேண்டாம் . நான் சொல்லும் பேச்சைக்கேள் . நான் 
உன்னாசையால் தவிக்கிறேன் . என்மீது கருணைவை 
த்து என்னைச் சேர் . நூறுயோசனை விஸ்தாரமுள்ள 
இந்த இலங்கை நான்குபக்கங்களிலும் கடலால் சூழப்பட் 
டிருக்கிறது ; இந்திரனோடு கூடிய தேவர்களாலும் எதிர்க்க 
முடியாதது . தேவர்கள் , யக்ஷர்கள் , கந்தர்வர்கள் , பன்னகர் 
கள் முதலியவர்களுள் எனக்கொப்பான பராக்கிரமமுள்ள 
வன் ஒருவனுமில்லை. தன்து இராச்சியத்தை இழந்து தீன 
னாகித் தவசு செய்துகொண்டிருக்கும் அற்ப ஆயுளுடைய 
மானிடனாகிய இராமனால் உனக்கென்ன பயன் ? ஆகையால் , 
சீதாய் , என்னிடத்து உன் மனத்தை வை . 

நான் உனக் 
கேற்ற நாயகன் . மெல்லியலே , இளமை நிலையாது . ஆத 
லால் என்னை அணைவாய் . சுந்தரி , இனி இராமனைக்காண 
எண்ணாதே . அவன் இங்குவரவேண்டும் என்று எண்ண 
வும் வல்லனல்லன் . வெகு வேகமாக ஆகாசத்தில் சஞ்சரிக் 
கும் காற்றைக் கயிறுகொண்டு கட்ட முடியுமா ? கொழுந்து 
விட்டெரியும் தீயைக் கையால் பிடிக்க முடியுமா ? என்னால் 
காக்கப்படும் உன்னைத் தன் வலிமையால் எடுத்துப் 
போகிறவன் மூவுலகத்திலும் இல்லை . இலங்கையிலிருந்து 

கொண்டு இந்தப்பெரிய இராச்சியத்தை 
இராவணன் 
சீதைக்குத் 

நீயே பரிபாலனம் பண்ணு . நானும் , என் 
தனது இராச் 

னைப்போன்றவர்களும் , தேவர்களும் , சரா 
சியத்தைக் 
கொடுப்பதாகச் சரமும் எல்லாரும் உன்னடிமைகளே . நீ 
சொல்லல் , 

பட்டாபிஷேகம் செய்துகொண்டு என்னைச் 
சந்தோஷப் படுத்து . நீ முன் செய்திருந்த பாவங்கள் எல் 
லாம் உனது வனவாசத்துடன் தொலைந்துவிட்டன . இனி 
நீ செய்துள்ள புண்ணியத்தின் பலனை இவ்விடத்தில் அனு 


192 


ஆரணியகாண்டம் . 


. 


பவி . இங்கே திவ்விய பரிமளமுள்ள நல்ல மாலைகளும் 
உயர்ந்த ஆபரணங்களும் உள்ளன . அவைகளை நீ என் 
னுடன் அனுபவி . மெல்லிடையாளே , என் தமையனான் 
குபேரனுடைய புஷ்பகம் என்ற சூரியனுக் கொப்பான 
விமானத்தை நான் பலத்தால் அவனை வென்று அவனிட 
மிருந்து பறித்துக்கொண்டேன் . விசாலமாயும் வெகு அழ 
காயுமிருக்கும் அவ்விமானத்தில் என்னுடன் கூட இருந்து 
கொண்டு விளையாடுவாயாக . சந்திரனுக் கொப்பாகவும் 
வெகு பரிசுத்தமாகவும் அழகாகவும் விளங்கும் உனது 
முகம் , ஓ மாதே , இப்பொழுது நீ சோகத்தால் வருந்து 
கிறபடியால் வாடியிருக்கிறது . " இவ்வாறு இராவணன் 
சொல்ல அவ்வுத்தமி சந்திரனுக் கொப்பான தனது முகத் 
தைத் தனது முன்றானையால் மூடிக்கொண்டு கண்ணீர் 
பெருக்கினாள் . அவ்வாறு கவலையால் அழகு குன்றி , அல 
மந்து , ஆலோசனையில் ஆழ்ந்திருக்கும் சீதையை இராவ 
ணன் பார்த்து ஓ வைதேகி , ஒருவர் செய்யவேண்டிய 

கடமைக்கு இடையூறாகிய நாணத்தை ஒழி 
இராவணன் 

த்துவிடு . நம்மிருவர்களுடைய சேர்க்கை 
சீதை காலில் 
விழல், யும் தெய்வசங்கற்பத்தாலானது . இதோ , 

உனது அழகான இருதாள்களையும் என் 
தலையால் வணங்குகிறேன் . சீக்கிரமாக என்மேல் கரு 
ணைவை . நான் உனது அடிமை . நான் காமத்தால் வருந் 
திச் சொன்ன இச்சொற்கள் பயனடையாது போகற்க . 
இராவணன் இதுவரையில் ஒரு பெண்ணையும் தலை வணங் 
கின தில்லை என்று கூறினான் . இவ்வாறு கூ 
கன் மாளுங்காலம் கிட்டிவிட்டபடியால் ஜனக மகாரா 
ஜன் புத்திரியாகிய மைதிலியைத் தனக்குரியவளாகவே 
எண்ணினான் . 


றித் தசமு 


56 - ம் சருக்கம் . 


193 


ஐம்பத்தாறாஞ் சருக்கம் . 


சீதை இராவணனை நிந்தித்தல் , 


இராவணன் சீதையைப்பார்த்து இவ்வாறு சொல்ல , 
அவள் துயரத்தால் தபித்துக்கொண்டிருந்தபோதிலும் 
அச்சமின்றி அவனுக்கும் தனக்கும் இடையில் ஒரு துரும் 
பைப்போட்டு அவனுக்கு மறுமொழி கூறுவாளாயினாள் : 

“ தருமத்தின் வேலிபோன்றவரும் சத்தி 
சீதை 
தன் நாயகர் யசந்தரும் உலகத்தார் எல்லாராலும் அறி 
இராமரென்று யப்பட்டவருமாகிய தசரதர் என்றமன்ன 
கூறல் , 

வர் ஒருவரிருந்தார் . அவர் மைந்தர் இராக 
வர் . தருமாத்துமாவாகிய இராகவருடைய பெயர் இம்மூவு 
லகங்களிலேயும் பரவி யிருக்கிறது . அவர் நீண்ட கைகளை 
யுடையவர் ; விசாலமான கண்களையுடையவர் ; தெய்வம்போ 
ல்பவர் . அவர் தான் என்கணவர் . அவர் இக்ஷ்வாகு வம்சத் 
தில் பிறந்தவர் ; சிங்கத்தின் தோள் போன்ற தோள்களை 
யுடையவர் ; மிக்க புகழை உடையவர் . அவரே தமது தம்பி 
யாகிய லக்ஷ்மணருடன் உனது உயிரைவாங்கப்போகிறார் . 
அவர் முன்பாக என்னை நீ எடுத்திருப்பாயானால் ஜனஸ்தா 
னத்தில் நிகழ்ந்தபோரில் கரன் விழுந்ததுபோல நீயும் விழு 
ந்துமடிந்திருப்பாய் . நீ வெகுவாகப்புகழ்ந்த பயங்கரமான் 
அரக்கர்கள் எல்லாரும் கருடன் முன் எதிர்ப்பட்ட பாம்பு 
கள்போல் இராகவரைக் கண்டமாத்திரத்தில் நாசமடை 
வார்கள் . கங்கைநதியின் அலைகள் அதன் கரையை அறுப் 


* பதிவிரதைகள் பரபுருஷனிடம் தைரியமாய்ப் பேசக்கூடாத விஷ 
யங்களைப் பேசும்பொழுது இப்படிச் செய்யவேண்டுமென்பது விதி . 

25 


194 


ஆரணியகாண்டம் . 


பதுபோல அவர் வில் நாணிலிருந்து விடப் 
ராவணனுக்கு 

படும் பொன்புனைந்தபாணங்கள் உனது சரீ 
முடிவு 
கிட்டிவிட்ட ரத்தை யறுத்து வீழ்த்தும் . அடா இரா 
தென்றல் . 

வணா , அசுரர்களாலும் தேவர்களாலும் 
வெல்லமுடியாதவனாயினும் இராமருடைய பகையைச் சம் 
பாதித்துக்கொண்டமையின் நீ உய்யப்போகிறதில்லை . எஞ் 
சியுள்ள உன்னுடைய வாழ்நாளை இராமர் அழித்துவிடு 
வர் . யாககம்பத்தில் கட்டப்பட்ட பசுவின் உயிர் போல 
உன்னுடைய உயிர்மீளாது . கோபத்தால் கொழுந்துவிட் 
டெரியும் கண்களால் இராமர் உன்னைப் பார்ப்பாராயின் 
நீ மன்மதனைப்போல உடனே எரிந்து நீறாவாய் . சந்திரனை 
ஆகாயத் திலிருந்து தரையில் விழச்செய்யவும் அழிக்கவும் 
சமுத்திரத்தை வற்றக்குடிக்கவும் வல்ல இராமர் நிச்சய 
மாய்ச் சீதையை இங்கிருந்து விடுவிப்பார் . உனது ஆயுள் 
மாய்ந்துவிட்டது . உனது லக்ஷ்மி உன்னைவிட்டு நீங்கி 

விட்டாள் ; உனது பலம் போய்விட்டது ; 
இலங்கைக்கு 
அழிவுவந்த உனது புலன்களும் குன்றிவிட்டன . உன் 
தென்றல் . 

நிமித்தம் இலங்கை கைம்மைத் தன்மை 
அடையப்போகின்றது . என்னைப் பலாத்காரமாக எடுத் 
தோடிவந்த உனக்கு இந்தத் தீச்செயல் ஒருபோதும் 
நலந்தருவதாகாது . சிறந்த கீர்த்தியுடைய என்கணவர் 
தம் தம்பியோடு சிறிதும் பயமின்றித் தமது தோள் 
வலியினாலே மனிதசஞ்சாரமற்ற தண்டகாரணியத்தில் 
வசிக்கிறார் . அவர் சரமாரிபொழிந்து உனது செருக்கையும் 
ஆற்றலையும் வீரத்தையும் வரம்பு கடந்து நடக்கும் சுபா 
வத்தையும் அழித்துவிடுவார் . காலனால் உயிர்களுக்குக் 
கேடுவருவதை அறிந்துகொள்ளக்கூடும் ; அப்போது கால 
னுடைய ஆஞ்ஞைக்குட்பட்டு மனிதர்கள் தாம்செய்யும் 
காரியம் இன்னதென்று அறியமாட்டார்கள் . என்னை 
எடுத்துவந்தமையால் உனக்கு முடிவுகாலம் வந்துவிட் 

அடா ராக்ஷசப் பதரே ; நீ நாச மடைவதன்றி , 


டது . 


56 - ம் சருக்கம் . 


195 


1 


மற்ற அரக்கர்களும் உன் அந்தப்புரத்தில் வாழ்பவர் 
களும் நாசமடையப்போகிறார்கள் . அந்தணர்கள் சூழ்ந்து 
யாகத் திரவியங்கள் நிறைந்து விளங்கும் யாகவேதிகையைச் 
சண்டாளன் தீண்ட முடியாதவாறுபோல எப்பொழுதும் 
தருமத்தையே கைக்கொண்ட இராமருடைய தரும் பத்தி 
னியும் பதிவிரதையுமான என்னை அரக்கர்களுள் பதரும் 
பாவியுமான நீ தொடமுடியாது . தாமரைப் புஷ்பங்கள் 
நிரம்பிய தாமரையோடையில் எப்பொழுதும் அரச அன் 
னத்துடன் விளையாடின பெண்ணன்னம் கோரைப்புல் 
நிரம்பிய சேற்றில் நீர்க்காக்கையைக் கண்ணெடுத்துப் பார் 
க்குமா? உணர்ச்சியற்ற இந்தச் சரீரத்தை நீ கட்டினாலென் ! 

அழித்தாலென் ! அடா இராவணா, இந்தச் 
சீதை தான் உயி 
ரை விடுவேன் 

சரீரத்தையாவது உயிரையாவது காப்பா 
என்றல் . 

ற்ற முயலேன் . இவ்வுலகத்தில் உள்ளவர் 
கள் என்னை அபவாதம் சொல்வதற்கு இடம் கொடுக்க 
மாட்டேன் . சீதை இந்தக் கொடிய வாசகங்களைத் தன் 
கோபத்தினால் சொல்லிவிட்டு ஒன்றும் பேசா திருந்தாள் . 
மயிர்க்கூச் செறியும்படியான இவ் வன்மொழியை இரா 
வணன்கேட்டுச் சீதையை நோக்கி “ அடியே சீதே , நான் 
சொல்லுவதைக் கேள் . இன்னும் பன்னிரண்டு மாதங் 
களுக்குள் நீ என் கருத்துக்கிசையாவிடில் என் சமையற் 
காரர்கள் என் காலையுணவுக்காக உன்னைத் துண்டம் செய் 
வார்கள் என்று அச்சந்தரும் இச் சொற்களைச் சொன் 
னான் . சத்துருக்களை அழப்பண்ணும் இராவணன் இவ்வி 
தமாக வெகு கோபங்கொண்டு சொல்லி அங்கிருந்த ராக்ஷ 

சிகளைப்பார்த்து “ பயங்கரமான தோற்ற 
இராவணன் 
சீதையை ராக்ஷசி முள்ள ராக்ஷசிகளே , மாம்சத்தையும் இர 
களிடம் ஒப்பு 

த்தத்தையும் உணவாகக் கொண்டவர்க 
வித்தல் . 

ளே , நீங்கள் உடனே தானே இவள் செரு 
க்கை அடக்குங்கள் என்று கூறினான் . அவன் அப்படிச் 
சொல்லலும் அக்கொடிய அரக்கியர்கள் கூப்பிய கையுடன் 


196 


ஆரணியகாண்டம் . 


சீதையை வந்து சூழ்ந்துகொண்டார்கள் . வெகு பயங்கர 
மான முகத்தையுடைய இராவணன் இரண்டடி எடுத்து 
வைத்துப் பூமி பிளந்துவிடுவதுபோல நடந்து அவ்விராக்ஷசி 
களைப்பார்த்து “ சீதையை அசோகவனத்திற்குக் கொண் 
டுபோங்கள் . அங்கே அவளைச்சூழ்ந்து பாதுகாத்துக்கொ 
ண்டு காட்டுயானையை வசமாக்குவதுபோல ஒருகால் வெ 
ருட்டியும் ஒருகால் இன்சொற் சொல்லியும் அவளை மெது 
வாக வசமாக்குங்கள் என்றான் . இவ்விதமாகக் கட்டளை 

யிடப்பட்ட ராக்ஷசிகள் சீதையை அழை 
சீதையை த்துக்கொண்டு , விரும்பிய பொருள்களைக் 
அசோகவனத் 
தில் வைத்தல் . கொடுக்கும் விருக்ஷங்கள் செறிந்து , பல் 

வகை மலர்களும் கனிகளும் நிறைந்து , எக் 
காலத்திலும் தேன் மலிந்து , பறவைகள் நெருங்கி விள 
ங்கிக்கொண்டிருக்கும் அசோகவனம் சென்றார்கள் . ஜனக 
மகாராஜன் புத்திரியாகிய சீதை சோகத்தில் மூழ்கின 
வளாய் , புலிகள் நடுவில் மான்போல , ராக்ஷசிகள் நடுவில் 
அகப்பட்டுக்கொண்டு , வலையில்பட்ட மான்போலத் துக்கத் 
தால் மீதூரப்பட்டுச் சௌக்கியத்தை இழந்து , ராக்ஷசி 
களுடைய கொடிய பார்வைகளைக்கண்டு பயந்து , தூக்க 
மின்றி , தனது காதல் நாயகரையும் லக்ஷ்மணரையும் 
நினைத்துக்கொண்டு , பயத்தாலும் சோகத்தாலும் மூர்ச் 
சை யடைந்தாள் . 





ஐம்பத்தேழாஞ் சருக்கம் . 
இராமர் மாரீசனைக் கொன்று விட்டுத் திரும்பி வருதல் . 


மானுருவங்கொண்டு வந்தவனாகிய வேண்டிய உருவ 
மெடுத்துத்திரியும் ராக்ஷச மாரீசனைக்கொன்றுவிட்டு இரா 
மர் விரைந்து திரும்பிவந்தார் . சீதையைப் பார்க்கவேண்டு 
மென்று அதிவேகமாக அவர் சென்றுகொண் டிருக்கை 
யில் , அவருக்குப் பின்புறத்தில் வெகு கோரமாக நரிகள் 


57 - ம் சருக்கம் . 


197 


ஊளையிட்டன . மயிர்க்கூச் செறியும்படியான அந்தப் 
பயங்கரமான சத்தத்தை இராமர் கேட்டுத் திடுக்கிட்டுப் 
பயந்தார் .- " ஐயோ ! இப்படி நரிகள் ஊளையிடுவது நல்ல 

சகுனமன்று ! அரக்கர்களுக் குணவாகா 
இராமருக்கு மல் சீதை க்ஷேமமாக விருப்பாளாக , மா 
அபசகுனம் 
தோன்றல் , னுருவங்கொண்ட மாரீசன் என் குரலைத் 

தெரிந்துகொண்டு அதுமா திரிக் கதறி 
னதை லக்ஷ்மணன் கேட்டானேயானால் அவன் மைதிலி 
யைத் தனியே விட்டுவிட்டு அவளால் ஏவப்பட்டு என்னை 
நோக்கிச் சீக்கிரம் வருவான் . அரக்கர்கள் எல்லாரும் 
சீதையைக் கொன்றுவிட நிச்சயமாக விரும்புவார்கள் . 
மாரீசன் பொன் மானுருவங்கொண்டு என்னை எனது " 
ஆச்சிரமத்திலிருந்து வெகுதூரம் இழுத்துவந்து என் பா 
ணங்கள் தைத்த மாத்திரத்தில் அரக்க ரூபங்கொண்டு 
“ ஆ லக்ஷ்மணா, நான் கொல்லப்பட்டேன் என்று கதறி 
னான் . நான் இல்லாம லிருக்கும்பொழுது சீதா லக்ஷ்மணர் 
களுக்கு க்ஷேமமுண்டாகுமா ? ஜனஸ்தானம் நிமித்தமாக 
எனக்கு அரக்கர்களுடைய பகை ஏற்பட்டது . பயங்கர 
மான அபசகுனங்கள் பல எனக்குக்காணுகின்றன என்று 
இவ்வாறு நரிகளுடைய கூவிளியைக்கேட்டு யோசித்துக் 
கொண்டு இராமர் தமது ஆச்சிரமத்துக்கு விரைந்துதிரும் 
பினார் . அவர் மானுருவங்கொண்டு மாரீசன் தம்மை நெடுந் 
தூரம் இழுத்துச் சென்றதற்காக மனங்குலைந்து ஜனஸ் 
தானத்திற்கு மீண்டார் . அவ்வாறு பரிதாபமடைந்த மகா 
த்துமாவாகிய இராமரைக்கிட்டி மிருகங்களும் பறவைக 
ளும் இடப்புறத்தில் நின்று பயங்கரமாகச் சப்தித்தன . 

மகா பயங்கரமான அபசகுனங்கள் நிகழா 
இராமர் 

நிற்க இராமர் ஒளிகுன்றிய முகத்துடன் 
லக்ஷ்மணரைக் 

லக்ஷ்மணர் வருவதைக்கண்டார் . வியசன 

த்தோடு லக்ஷ்மணர் இராமரை அடைந்து 
அவருடைய வியசனத்தையும் துக்கத்தையும் பார்த்துத் 


காணல் . 


198 


ஆரணியகாண்டம் . 


தாம் மேலும் வியசனமடைந்தார் . அரக்கர்கள் வாழும் 
காட்டில் சீதையைத் தனியாக விட்டுவந்ததற்காக இராமர் 
லக்ஷ்மணரைக் குறை கூறினார் . இராமர் மிகுந்த துக்கத் 
துடன் லக்ஷ்மணருடைய இடக்கையைப் பிடித்துக்கொ. 
ண்டு மிக மெதுவாக 

ஐயோ ! லக்ஷ்மணா, நீ செய்தது 
பெருங்குற்றம் . சீதையைத் தனியாக விட்டுவிட்டு நீ வந் 
தாயே ! அவள் க்ஷேமமாக இருக்கிறாளா ? அவளை அரக் 
கர்கள் கொன் றிருப்பார்கள் அல்லது புசித்திருப்பார்கள் 
என்பதில் எனக்கு ஐயமில்லை . வெகுவித அபசகுனங்கள் 
காணப்படுகின்றன . ஓ லக்ஷ்மணா , ஜனகருடைய புத்திரி 
யாகிய சீதை பிழைத்து உயிருடனிருக்க நாம் காண்போ 
மா ? நரிகளும் மற்றைய மிருகங்களும் வெகு பயங்கரமாகக் 

கத்துகின்றன ; பறவைகளெல்லாம் சூரிய 
இராமர் சீதையை னிருக்கும் திசையை நோக்கிக் கூவுகின்றன ; 
நினைத்துப் 
புலம்பல். பேராற்றலுடையானே , அவ்விராஜகுமாரி 

க்ஷேமமாக இருக்கிறாள் என்று 
எண்ணவில்லை . இவ்வரக்கன் மானுருவங்கொண்டு என் 
னை வெகுதூரம் இழுத்துவந்து இறுதியில் என்னால் வெகு 
சிரமப்பட்டுக் கொல்லப்பட்டான் . அவன் மாண்டு விழும் 
பொழுது தனது அரக்க ரூபத்தை அடைந்தான் . என் 
மனம் வறிதாகிச் சந்தோஷமின்றி யிருக்கின்றது . எனது 
இடக்கண் துடிக்கின்றது . ஓ லக்ஷ்மணா, சீதை நமது ஆச்சிர 
மத்தி லில்லை ; இது நிச்சயம் . அவள் இறந்துவிட்டாள் , 
அல்லது பிறரால் அபகரிக்கப்பட்டு விட்டாள் , அல்லது 
வழியில் திரிகின்றாள் என்று சொன்னார் . 


நான் 


ஐம்பத்தெட்டாஞ் சருக்கம் , 


இராமர் சீதை எங்கேயென்று லக்ஷ்மணரை விசாரித்தல் . 


லக்ஷமணர் முகம் வாடிச் சந்தோஷமின்றிச் சீதை 
இல்லாமல் வந்ததைப் பார்த்துத் தருமாத்துமாவான 


58- ம் சருக்கம் . 


199 : 


இராமர் ஓ லக்ஷ்மணா, தண்டகாரணியத்துக்கு என்னைத் 
தொடர்ந்து வந்த அந்தச் சீதை எங்கே ? அவளை விட்டு 
விட்டு நீ எங்கு வந்தாய் ? இராச்சியத்தை இழந்து துன்ப 
மடைந்து தண்டகாரணியத்தில் அலைந்து திரியும் எனக்கு . 
என் துக்கத்தின் கட்டுணையாயினாள் எங்கே ? வீரா, அவள் 
இல்லாமல் நான் ஒருநொடிப்பொழுதும் உயிர் வாழேன் . 
என் உயிர்த்துணையாகிய அமரமா தருக் கொப்பான அந் 

தச் சீதை எங்கே ? உருக்கின தங்கத்துக் 
இராமர் சீதையை கொப்பான நிறமுடைய சீதையின்றி நான் 
நினைத்துப் 
புலம்பல் . இவ்வுலகத்தின் அரசல்ல தேவலோகத் 

தின் அரசும் வேண்டேன் . என்னுயிரினு 
மரிய சீதை பிழைத்திருக்கின்றாளா ? ஐயோ ! நான் இக் 
காட்டில் வாழ்ந்தது பயன் ற்றுப்போகுமா ? ஓ லக்ஷ்மணா, 
சீதையினிமித்தம் நான் உயிர் மாண்டு நீ அயோத்திக்குச் 
சென்றால் கைகேயி தன் கோரிக்கை நிறைவேறிச் சந்தோ 
ஷமடைவாளே ! கௌசலை , தனது குமாரனாகிய நான் 
மாண்டுவிடத் துறவிவேஷம்பூண்டு, தனது குமாரனுக்கு 
இராச்சியத்தை முடிவுபெறப் பெற்றுக்கொண்ட கைகேயி 
யினிடம் தாழ்ந்து நிற்கவேண்டுமே ! சீதை உயிருடனிருப் 
பாளாயின் நான் என் ஆச்சிரமத்துக்கு வருவேன் . ஓ லக்ஷ் 
மணா , அவ்வுத்தமி இறந்திருந்தால் நான் உயிரை விட்டு 
விடுவேன் . நான் ஆச்சிரமத்தில் புகும்பொழுது புன்னகை 
யுடன் சீதை என்னிடம் வந்து பேசாவிடில் நான் மாண்டு 
விடுவேன் . ஓ லக்ஷ்மணா, சீதை பிழைத்திருக்கிறாளா இல் 
லையா ? நீ சொல் . உன்னுடைய அஜாக்கிரதையினால் 
அவளை யாராவது அரக்கர்கள் புசித்துவிட்டார்களா ? மிகச் 
சிறியவளும் மெல்லியவளும் ஒருநாளும் துக்கமென்பதை 
அறியாதவளுமாகிய சீதை , யான் பிரிந்தகாரணத்தால் 
அழுகின்றாள் என்பது நிச்சயம் . அந்தத் துஷ்டனான 
அரக்கன் பெருங்குரலால் “ லக்ஷ்மணா என்று கூப்பிட்ட 
பொழுது நீயும் பயந்தனையோ ? என்குரல் போன்ற அக் 


200 


ஆரணியகாண்டம் . 


குரலைக்கேட்டுப் பயந்த சீதையால் ஏவப்பட்டு நீ என்னைப் 
பார்க்கச் சீக்கிரமாக வந்திருக்கிறாய் என்று எண்ணுகி 
றேன் . சீதையைத் தனியே காட்டில் விட்டுவிட்டு வந்த 
தில் நீ எவ்வகையாலும் புத்தியீனமாய் நடந்துவிட்டாய் . 

தனால் கொடிய அரக்கர்களுக்குக் கெடுதல் செய்ய இடங் 
கொடுத்தாய் . கரனை நாம் கொன்றுவிட்டமையால் மாம்சத் 
தைப் புசிக்கும் அரக்கர்கள் துக்கமுள்ளவர்களா யிருக்கி 
றார்கள் . அக்கொடியவர்கள் இப்போது சந்தேகமின்றிச் 
சீதையைக் கொன்றிருப்பார்கள் . ஆ ! தெவ்வரை அடக் 
குந் திறலுடையானே , நான் விசனத்தில் மூழ்கிவிட்டேன் . 

ப்பொழுது என்ன பண்ணப்போகிறேன் . ஐயோ ! இவ் 
வித அவஸ்தைகள் நான் படவேண்டுமென்பது என் விதி 
போலும் ! " என்று இவ்வண்ணம் உத்தமியான சீதையைப் 
பற்றிப் புலம்பிக்கொண்டே அதி வேகமாக லக்ஷ்மண 
ருடன் ஜனஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தார் . 

வாடின 
முகத்தையுடைய தமது தம்பியைக் கோபித்துக்கொண்டு, 
பசியாலும் தாகத்தாலும் வருந்தி , ஊக்கம் குன்றி , 

முகம் 
வெளுத்து , பெருமூச்சு விட்டுக்கொண்டு , இராமர் ஆச்சிர 
மத்தினுட் புகுந்து , அது வெறிதா யிருக்கக்கண்டார் . 
அவ்வீரர் ஆச்சிரமத்துள் நுழைந்து சீதை விளையாடும் 
இடங்களுக்குச் சென்று “ இது சீதை விளையாடு மிட 
மல்லவோ ” என்று சொல்லி மயிர்க்கூச்செறிந்து துன்பத் 
தில் மூழ்கினார் . 


ஐம்பத்தொன்பதாஞ்சருக்கம் . 
சீதையைத் தனியாக விட்டுவந்த காரணத்தை லக்ஷ்மணர் 

இராமரிடம் கூறல் , 


பின்பு ஆச்சிரமத்தை விட்டு வெளியே வந்து சிறிது 
நேரம் பொறுத்து இராகவர் துக்கத்தால் சுமித்திரை 


59 - ம் சருக்கம் . 


2011 


ஏன் விட்டு 


எனது 


குமாரனை நோக்கி “ ஓ லக்ஷ்மணா, உன்னை நம்பி மைதிலி 

யைக் காட்டில்விட்டிட்டு நான் போயிருக்க 
இராமர் லஷ்மண நீ அவளைத் தனியே விட்டுச் சென்ற 
ரைச் சீதையை 

தென்ன ? சீதையை விட்டிட்டு நீ மாத்தி 
வந்தாய் என்று 
வினவல் , 

ரம் வருவதைக் கண்டவுடன் என் மனம் 

பெருந்தவறு விளைந்ததென்று கருதி 
உண்மையாக வருத்தமடைந்தது . சீதையின்றி நீமாத் 
திரம் வருவதாகத் தூரத்தில் கண்டவுடனே 
இடக்கண்ணும் இடதுதோளும் இருதயமும் துடித்தன " 
என்றார் . இவ்வாறு இராமர் கேட்க , நல்ல லக்ஷணங்கள் 
பொருந்திய லக்ஷ்மணர் 
லக்ஷ்மணர் அதிக 

அதிக துக்கமடைந்தவராய் , 
துக்கப்படும் இராமரைப் பார்த்து " நான் என்னிஷ்டப்படி 
சீதையைத் தனியாக விட்டிட்டு வரவில்லை . அவள் என்னை 
வெகு கடோரமாகக் கடிந்துபேசி ஏவின தால் நான் தங்க 
ளிடம் வந்தேன் . ஓ லக்ஷ்மணா, என்னைக்காப்பாற்று ” 

என்று தாங்கள் கூவினாற்போன்ற சத் 
லக்ஷ்மணர் நான் 
சீதை ஏவலி 

தம் அவள் காதில் விழுந்தது . அந்தப் பரி 
தேன் 

தாபமான சத்தத்தை மைதிலி கேட்டுத் 

தங்கண்மாட்டு வைத்த அன்பால் அழுது , 
பயத்தால் மீதூரப்பட்டு , என்னைப் பார்த்து “ போ போ 
என்று கட்டளையிட்டாள் . இப்படியாக அவள் என்னைப் 
போ , போ , என்று பலதரம் ஏவ நான் அவளை நோக்கி , 
அவளை ஆற்றும்வண்ணம் “ இராமர் மனத்தில் பயத்தை 
உண்டுபண்ணத்தக்க அரக்கனை நான் பார்க்கவில்லை . நீர் 
அழவேண்டாம் . இந்தச் சத்தம் அவருடைய குரலன்று ; 
அதுபோல வேறொருவரிட்டது . தேவர்களையும் காப்பாற் 
றத்தக்க வல்லமையுள்ள இராமர் பழிப்புக்கிடமான இழி 

என்னைக் காப்பாற்று என்னுஞ் சொல்லைச் 
சொல்லுவாரா ? யாரோ ஒருவன் ஏதோ ஒருகாரியத்தின் 
பொருட்டாக , எனது தமையனாருடைய குரலால் “ லக்ஷ் 
மணா , என்னைக் காப்பாற்று , காப்பாற்று ” என்று சொல்லி 

26 


னால் வ 

எனல் . 


ந்த 


202 


ஆரணியகாண்டம் . 


யிருக்கிறான் . சுந்தரி “ என்னைக் காப் 
லக்ஷ்மணர் சீதை பாற்று ” என்ற இந்தச் சத்தம் பயமடை 

யைத் 
தேற்றியபடி , 

ந்த ராக்ஷசன் ஒருவனால் இடப்பட்டி 

ருக்கவேண்டும் . ஏழைப்பெண்போல நீர் 
நடத்தல் கூடாது . துயரத்தை விட்டுவிடும் ; சிறிதும் 
கலங்கவேண்டாம் . இம்மூவுலகத்திலும் இராமரைப் 
போர் முகத்தில் வெல்லத்தகுந்தவர் ஒருவரும் இல்லை ; 
இனிப் பிறக்கப்போகிறதுமில்லை . இந்திரனோடு 

கூடிய 
தேவர்களாலும் இராமர் அபஜயமடைவதில்லை " என் 
றேன் . இப்படி நான் சொல்லவும் சீதை புத்திமயங்கிக் 
கண்ணீர் விட்டுக்கொண்டு என்னைநோக்கி ( நீ உன் 
தமையனார் இறந்துபோக என்னை அடையலாம் என்ற 
கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறாய் . அவர் துணைக் 
காகப் பெரும் கூச்சலிடவும் நீ அவரிடம் போகா 
மையால் நீ பரதனோடு சங்கேதம் பண்ணிக்கொண்டு . 

இராமரைத் தொடர்ந்துவந்திருக்கிறாய் . 
சீதை லக்ஷ்மண நீ மாறுவேஷம் பூண்ட சத்துரு . என 

கூறிய 
கடுஞ் சொல் , 

காக இராமரைப் பின்றொடர்ந்து அவ 

ருடைய குறைகளைத் தெரிந்துகொள்ளு 
கிறாய் . ஆகையாற்றான் நீ அவருக்கு உதவி செய்யப்போ 
கின்றாயில்லை என்று இக்கொடிய மொழிகளைச் சொன் 
னாள் . இவ்வாறு சீதை சொல்ல நான் கோபத்தால் கண்கள் 
சிவந்து உதடுகள் துடிக்க ஆச்சிரமத்தை விட்டு ஓடிவந் 
தேன் ” என்றார் . இவ்வாறு லக்ஷ்மணர் சொல்ல , இரா 
மர் அதிக துக்கத்தால் அறிவுமயங்கி அவரைப்பார்த்து 
" தம்பி , நீ அவளை விட்டிட்டு வந்தது குற்றம் . அரக்கர் 
களால் என்னை வெல்லமுடியாது என்பதை நன்றாக அறிந் 
திருந்தும் சீதை கோபமாகச் சொன்னதைக் கேட்டு நீ ஆச் 
சிரமத்தைவிட்டுப் புறப்பட்டு வந்தாய். கோபத்தினால் 
அவள் சொன்னதைக் கேட்டு அவளைத் தனியாக விட்டு 
வந்ததைப்பற்றி உன்னிடத்தில் எனக்குத் திருப்தி இல்லை . 


60 - ம் சருக்கம் . 


203 


செய்தது 


அரக் 


சீதையின் சொல்லால் ஏவப்பட்டுச் சினங் 
இராமர் லக்ஷ்மணர் கொண்டு நானிட்ட கட்டளையைக் காப் 
குற்றமெனல் , பாற்றாதது எவ்வகையானுங் குற்றம் . 

மான் உருவங்கொண்டு என்னை ஆச்சிர 
மத்திலிருந்து வெகுதூரம் 

இழுத்துச்சென்ற 
கன் இப்பொழுது என் அம்பால் அடியுண்டு மாண்டு கிடக் 
கிறான் . நான் என் வில்லைச் சிறிது வளைத்து அதில் அம் 
பைப் பூட்டி அவனை எய்தபொழுது அவன் மான் உருவம் 
நீங்கிக் கேயூரமணிந்த அரக்கனாகிப் பரிதாபமாகக் கதறி 
னான் . என் பாணம் அவன்மேல் தைத்ததும் அவன் 
வெகுதூரம் கேட்கும்படியாக என் குரலைக்கொண்டு அவ் 
வாறு கொடிய துன்பந்தரும் சொற்களைச் சொல்லிக் 
கூப்பிட்டான் . அவற்றை நீ கேட்டுச் சீதையைவிட்டு என் 
னைத் தேடிவந்தாய் என்று சொன்னார் . 


அறுபதாஞ் சருக்கம் . 
இராமர் சீதையைத் தேடித் துக்கப்படுதல் . 


இராமர் ஆச்சிரமத்தை நோக்கிச் செல்லும்போது 
அவருக்கு இடக்கண் துடித்தது : கால் தடுமாறிற்று ; 
தேகம் முழுதும் நடுங்கிற்று . இவ்வாறு அடிக்கடி உண் 
டாகும் அபசகுனங்களைப் பார்த்து அவர் லக்ஷ்மணரை 

நோக்கிச் “ சீதை க்ஷேமமா என்று பன் 
இராமர் ஆச்சிர 
மத்தில் சீதை முறை கேட்டார் . இராமர் சீதையைப் 

பார்க்க வேண்டுமென்று வெகு வேகமாகச் 
வருந்தல் . 

சென்று ஆச்சிரமம் வெறிதாக இருக்கக் 
கண்டு மனம் கலங்கினார் . அவர் கைகால்களை உதறிக் 
கொண்டு வேகமாய்ப் பர்ணசாலையை முழுதும் சுற்றிப் 
பார்த்தார் . பர்ணசாலை சீதை இன்றிப் பனிக்காலத்தில் 
தாமரைப் பூக்களில்லாத தடாகம்போல அழகற்றிருந்தது . 


யைக 


காணாது 


204 


ஆரணியகாண்டம் . 


தமது ஆச்சிரமம் வெறுமையாயும் , மரங்கள் அழுவன 
போன்றும் , புஷ்பங்கள் வாடியும் , மிருகங்களும் பறவை 
களும் வாட்டமுற்றும் , அழகு நீங்கியும் , வனதேவதைகள் 
பிரிந்தும் , மான்றோல்களும் தருப்பைகளும் சிதறுண்டும் , 
முநிவர் வீற்றிருக்கு மாசனங்கள் தலைகீழாகத் தள்ளப் 
பட்டும் எல்லாம் அலங்கோலமாக இருக்கக் கண்டு இரா 
மர் அடிக்கடி “ சீதையை யாராவது எடுத்துக்கொண்டு 
போய்விட்டார்களா ? அல்லது அவள் இறந்துவிட்டாளா ? 
அல்லது அவளை யாராவது புசித்துவிட்டார்களா ? அல்லது 

அவள் பயந்து எங்கேயாவது ஒளித்து , 
இராமர் சீதை விட்டாளா ? அல்லது காட்டுக்குச் சென் 
யைக் காணாது 
புலம்பல் , றிருக்கிறாளா ? அல்லது புஷ்பங்களும் 

பழங்களும் பறிக்கப் போயிருக்கிறாளா ? 
அல்லது தண்ணீர் கொண்டுவரக் குளத்துக்குப் போனா 
ளா ? அல்லது ஆற்றுக்குச் சென்றுவிட்டாளா " என்று 
புலம்பினார் . பலவிடங்களிலும் நன்றாகத் தேடிப்பார்த் 
தும் இராமர் சீதையைக் காணவில்லை . அவர் துக்கத் 
தால் கண்கள் சிவந்து வெறிபிடித்தவர்போலக் காணப் 
பட்டார் . ஒருமரத்தி னருகிலிருந்து மற்றொரு மரத்துக் 
கோடியும் ஒருமலையிலிருந்து மற்றொரு மலைக்குச் சென் 
றும் ஒரு நதியிலிருந்து மற்றொரு நதிக்குப்போயும் இரா 
மர் புலம்பிக்கொண்டு துக்கசாகரத்தில் மூழ்கினார் . " 
கடம்பே , கடம்ப வனத்தில் ஆசையுள்ள சீதையை நீ 

கண்டதுண்டா ? கண்டதுண்டாயின் தயை 
மரங்களை 
வினாவல் . 

கூர்ந்து எனக்குச் சொல்லு , ஓ வில்வ 

மரமே , இளந்தளிருக்கொப்பான மஞ்சள் 
பட்டுடுத்தவளும் வில்வப் பழத்திற்கொப்பான தனங் 
களை யுடையவளுமான சீதையை நீ கண்ட துண்டா ? 
சொல்லு . ஓ மருதமரமே , உன்னிடம் அவள் அதிக அன் 
புள்ளவ ளாயிற்றே ! மெல்லிய இயலையுடைய ஜானகி 
உயிருடனிருக்கிறாளா ? சொல்லு . ககுபமே , ககுபத்திற்கு 


60 - ம் சருக்கம் . 


205 


ஒப்பான துடையையுடைய சீதையை உனக்கு நன்றாகத் 
தெரியும் . இந்தக் காட்டுக்கு அரசன் போலத் துளிர் 
களும் , புஷ்பங்களும் நிறைந்து , கொடிகளால் மூடப்பட்டு 
வண்டுகள் பாட விளங்குகின்றது இந்தத் திலகம் . இதற் 
குச் சீதையிருக்குமிடம் அவசியம் தெரிந்திருக்கவேண் 
டும் . ஓ அசோகமே , நீ சோகத்தைப்போக்குபவனாயிற்றே ? 
எனது பிராணநாயகியை எனக்குக் காட்டி எனது சோக 
த்தை நீக்கி உன்னுடைய பேரை மெய்ப்படுத்து . ஓ பனை 
மரமே , உனக்குக் கருணை உண்டாயின் பனம்பழத்திற் 
கொப்பான கொங்கைகளையுடைய என் மனைவியை நீ 
பார்த்த துண்டா ? சொல் . ஓ நாவன்மரமே , நாவற்பழத் 
துக் கொப்பான பளபளப்பான மேனியையுடைய என் 
மனைவியை நீ கண்டதுண்டாயின் பயமின்றிச் சொல் . ஓ 
கோங்கமே , இன்று அநேக புஷ்பங்களைப் பூத்து வெகு 
அழகாக விளங்குகின் றனை ; கோங்கமலரில் ஆசையுள்ள 
என் மனைவியை நீ கண்டதுண்டோ ? சொல் என்று இவ் 
விதமாக மா , வேம்பு , ஆச்சா , பலா , மருதோன்றி , தே 
வம் , மாதுளை , மல்லிகை , மாதவி , சம்பகம் , தாழை முத 
லிய ஒவ்வொரு மரத்தையும் கிட்டி அவைகளை யெல்லாம் 
சீதையைப்பற்றி விசாரித்துக்கொண்டு அவ்வரணியத் 
தில் பைத்தியம்பிடித்தவர் போல இராமர் அலைந்து திரிந் 
தார் . பின்பு அவர் விலங்கினங்களை விசாரிப்பாராயினார் . 
ஓ மானே , மான்போல் விழியினளாகிய சீதை போன 

விடம் உனக்குத் தெரியுமா ? அவள் 
மான்கனை 
வினாவல் . 

மான்களுடன் கூடி விளையாடுகின்றாளா ? 

ஓ யானையே , உனது துதிக்கைபோன்ற 
துடையையுடைய ஜானகி போன இடம் உனக்குத் 
தெரியவேண்டும் . அவளை நீ கண்டாயா ? சொல் . புலியே , 
ர்ணசந்திரன்போன்ற முகத்தையுடைய என்னுடைய 
காதலி மைதிலியை நீ கண்டாயாயின் என்னிட மஞ்சாமல் 
சொல் , தாமரை மலருக் கொப்பான கண்களை யுடையா 


206 


ஆரணியகாண்டம் . 


ளே , காதலீ, நீ ஏன் ஓடுகிறாய் ? நான் உன்னைக் கண்டு 
கொண்டேன் . ஏன் மரத்தின் பின்னால் மறைந்து 
கொண்டு என்னிடம் வார்த்தையாடாது நிற்கின்றாய் ? 
பொறு , பொறு , மாதே , என்மேல் உனக்குக் கருணை 
யில்லை . முன் ஒருபோதும் நீ இவ்வாறு பரிகாசம் பண் 
ணின தில்லை . இப்போது ஏன் நீ என்னை உபேட்சை செய் 
கிறாய் ? சுந்தரீ , நீ எவ்வாறு மறைந்துகொண் டோடி 
னாலும் உனது மஞ்சள் பட்டாடை உன்னைக் காட்டிவிடு 
கிறது . என்மேல் உனக்கு அன்பு உண்டாயின் நீ ஓடா 
மல் நில் . 

ஓ 

னிய நகையுடையாளே , நீ சீதையன்று 
போலும் . உண்மையாய் நீ கொல்லப்பட்டுவிட்டாய் . 
இல்லையாயின் இந்தச் சமயத்தில் என்னை நீ உபேட்சை 
செய்யமாட்டாய் . நான் இல்லாத சமயத்தில் வந்து பிசித 
வூணர்களாகிய அரக்கர்கள் அவளுடைய அவயவங்களைக் 
கிழித்து அவளைப் புசித்துவிட்டார்கள் என்பது நிச்சயம் . 
அழகிய பற்களும் அழகிய மூக்கும் உடையதாய் வெள்ளைக் 
குண்டலங்க ளணிந்து விளங்கும் பூர்ண சந்திரன் போன்ற 
அவள் முகம் அரக்கர்கள் கையில் அகப்பட்டுக்கொண்ட 
போது ஒளிகுன்றி வெளுத்துப்போ யிருக்கும் . அவள் 
கழுத்துச் சம்பகப்பூவின் நிறமுடையதாய் மாலை யணிந் 
திருந்தது . அதனை அவள் கதறக்கதற அரக்கர்கள் புசி 
த்திருப்பார்கள் . தளிர்போன்ற பல்வகை வளைகளணிந்த , 
அழகமைந்த கைகளை அவள் பயத்தால் நடுநடுங்கி உதற 
உதற அரக்கர்கள் புசித்திருப்பார்கள் . ஐயோ ! அரக் 
கர்கள் புசிப்பதற்காகவா நான் அவளைத் தனியாக 
விட்டுப் போனேன் ? அநேக பந்துமித்திரர்கள் இருந்தும் 
அநாதைபோல் அவள் அரக்கர்களால் புசிக்கப்பட்டாளே . 
ஓ பெருங்கைகளுள்ள லக்ஷ்மணா, என் காதலியை எங்கு 
ளாள் என்று நீ கண்டாயா ? நாயகீ , சீதாய் , நீ எங்கே 
போனாய் என்று இவ்வாறு புலம்பிக்கொண்டு இராமர் 
ஒரு காட்டினின்று மற்றொரு காட்டுக்குச் சென்றும் , ஒரு 


61 - ம் சருக்கம் . 


207 


வேளை வேகமாய் ஓடியும் , ஒருவேளை விரைவாய் நடந்தும் , 
பைத்தியம் கொண்டவர்போல் பலவா றலைந்து ஒரு நிமி. 
ஷம் நின்றவிடத்தில் மற்றொரு நிமிஷம் நிற்காமல் வனங் 
கள் , ஆறுகள் , மலைகள் , அருவிகள் முதலிய விடங்களெல் 
லாம் சென்று தேடி மைதிலியை ஓரிடமுங் காணாமல் பின் 
னும் அவளை வெகு கஷ்டத்தோடு தேடக் கருதினார் . 


அறுபத்தொன்றாஞ்சருக்கம் . 


இராமர் சீதையை நினைந்து புலம்பல் . 


தசரதகுமாரரான இராமர் ஆச்சிரமமும் பர்ணசா 
லையும் வெறிதாயிருப்பதையும் , அவ்விடத்துப் போடப் 
பட்டிருந்த ஆசனங்கள் சிதறுண்டிருப்பதையும் கண்டு 
நான்குபக்கமும் பார்த்துச் சீதையை எங்கும் காணாராகிக் 
கையைத் தூக்கிக்கொண்டு புலம்பத் தொடங்கினார் : -- 
ஓலக்ஷ்மணா, சீதை எங்கே ? அவளிவ்விடம்விட்டு எங்கே 

போய்விட்டாள் ? ஓ சுமித்திரை குமார , 
இராமர் 

என் காதலியை யார் தூக்கிப்போயினார் ? 
லக்ஷ்மணரை 

அன்றி யார் புசித்துவிட்டார் . ஓ சீதாய் , 
வினாவல் . 

நீ மரங்களில் மறைந்து கொண்டு என் 
னைப் பரிகாசம்பண்ணக் கருதுவது போதும் ; துக்கத்தி 
னால் வருந்தும் என்னை வந்து தேற்றுதல் செய் . ஓ 
சீதாய் , உன்னுடைய அன்புள்ள இந்தச் சிறு மான்கள் 
உன்னைக் காணாமல் கண்ணீர் விட்டு விசாரங்கொண்டிருக் 
கின்றன . ஓ லக்ஷ்மணா, சீதையின்றி நான் பிழைத்திருக்க 
மாட்டேன் . சீதை கவரப்பட்டமையால் என்னைப் பெருந் 
துக்கம் பற்றிக்கொண்டது . இனிப் பரலோகத்தில் என் 
தந்தை நிச்சயமாக என்னைக்கண்டு நான் உன்னை என் 
வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நியமித்திருக்க , நீ அதை 


208 


ஆரணியகாண்டம் . 


0 


முடித்துவைக்காமல் எவ்விதமாக இவ்விடம் வந்தாய் ? 
சீ , நீ கெட்டாய் என்று சொல்வார் . உண்மையாக 
எனது தந்தையார் என்னுடைய பொறுமை யில்லாத 
கெட்ட பொய் நடக்கையைக்குறித்து இவ்வாறு கூறு 
வார் . நான் என்னிலை கெட்டு என் ஆசைகள் ஒன்றும் 
கைகூடாமல் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றேன் . மெல் 
லிய இடையையுடைய சீதாய் , கொடியவனைப் புகழ் 
கைவிடுவதுபோல நீ என்னைத் தனியாகவிட்டு எங்கு ஓடி 
விட்டாய் ? உன்னை அடையேனாயின் நான் என் பிராணனை 
விட்டுவிடுவேன் . 

இவ்வண்ணம் இராமர் சீதையைக் குறித்துப் பல 
வாறு புலம்பி எங்குந் தேடிப்பார்த்தும் அவளைக் கண்டு 
கொள்ளவில்லை . சீதையின் பொருட்டுத் துக்கத்தில் 
முழுகிச் சேற்றில் ஆழ்ந்த யானை போல் இராமர் மெலிவ 
டைந்தார் . லக்ஷ்மணர் இராமரைப் பார்த்து அவருடைய 

நன்மைக்காக " ஐயா , மிக்க பராக்கிரமம் 
லக்ஷ்மணர் 
சீதையைத் பொருந்தியவரே , துக்கப்படவேண்டாம் .. 
தேடுவோம் 

நாமிருவரும் இன்னும் தேடிப்பார்ப்போம் . 
எனல் . 

அந்தப் பெரியமலை அநேக குகைகளை 
உடையது . சீதை காட்டில் உலாவுகிறதில் ஆவல்கொண் 
டவள் ; புஷ்பித்த மரங்களைக்கண்டு களிப்பவள் . அவள் 
இக்காட்டில் எங்கேயாவது சென்றிருக்கலாம் ; அல்லது 
பூக்கள் நிறைந்த தாமரை யோடைக்குப் போயிருக்க 
லாம் . அவள் மீன்களும் நீர் நொச்சிகளும் நிறைந்த ஆற் 
றண்டை சென்றிருப்பாள் . அல்லது நமக்கு அச்சமுண் 
டாக்கி நாம் எவ்வாறு அவளைத் தேடிப்பிடிப்போ மென் 
பதைக் காணக் காட்டில் ஒளித் திருப்பாள் . ஆகையால் , 
நாம் விரைந்து அவளைத் தேடுவோம் , அவள் இக்காட்டில் 
இருப்பாளென்று நீர் எண்ணுவீராகில் நாம் இக்காட்டை 
ஓரிடமும் விடாமல் தேடுவோம் . துக்கப்படவேண்டாம் 
என்றுசொன்னார் . இவ்விதமாக லக்ஷ்மணர் தமையனி 


61- ம் சருக்கம் . 


209 


டம் கொண்ட அன்பால் சொன்னவுடன் இராமர் மனக் 

தேறித் தம்பியுடன் சீதையைத் தேடத் 
சீதையைத் 

தொடங்கினார் . வனங்கள் , மலைகள் , ஆறு 
தேடல் . 

கள் , ஓடைகள் முதலிய எல்லா விடங்களி 
லும் தேடியும் அவர்கள் சீதையைக் கண்டுகொள்ள 
வில்லை . அவ்வாறே மலைகளின் உச்சிகள் தாழ்வரைகள் 
முதலிய ஒவ்வோரிடங்களிலும் தேடியும் சீதையைக்கா 
ணாமல் இராமர் லக்ஷ்மணரைப்பார்த்து " சுமித்திரை புத் 
திர , இந்த மலைகளில் எல்லாம் சீதையைக் காணேனே ” 
என்றார் . அது கேட்டு லக்ஷ்மணர் துக்கமடைந்து தண் 
டகாரணியமெங்குந் திரிந்த பராக்கிரமமுடைய இராம 
ரைப்பார்த்து மகா விஷ்ணு பலிச்சக்கரவர்த்தியைக் 
கட்டி இப்பூமியை யடைந்ததுபோல் தாங்கள் நிச்சயமா 
கச் சீதையை யடைவீர்கள் என்று கூறினார் . இராமர் 
அடக்கமுடியாத துயரத்துடன் அவரைப்பார்த்து “ லக்ஷ் 
மணா , நான் இக்காட்டின் இடங்க ளெல்லாவற்றையும் , 

பூத்த தாமரை ஓடைகளையும் , அநேக 
சீதையைக் 

குகைகளும் அருவிகளும் நிரம்பிய இம்மலை 
இராமர் புலம்பல் . யையும் தேடினேன் . ஓரிடத்திலும் என் 

னுயிரினுமினிய சீதையைக் கண்டிலேன் " 
என்றார் . இராமர் இவ்வாறு புலம்பிச் சீதையைக் காணா 
மல் மெலிவடைந்து துக்கத்தில் மூழ்கிக் கொஞ்சக்காலம் 
மெய்ம்மறந்திருந்தார் . அவர் சோகத்தால் உணர்ச்சி 
யற்று உடல் வருந்தி வெகு பரிதாபமடைந்து வெப்பமாக 
அடிக்கடி பெருமூச்செறிந்து அழத்தொடங்கினார் . தாம 
ரை யிதழுக்கொப்பான கண்களையுடைய இராமர் மீட்டும் 
மீட்டும் அழுது துயரத்தால் நெஞ்சடைத்துக்கொண்டு 

ஓ சீதாய் என்று வாய்விட்டுக் கதறினார் . அப்போது 
அவருடைய அன்புள்ள தம்பியாரான் லக்ஷ்மணர் கை 
கூப்பி , வெகு வணக்கமாய் , அநேகவிதமாகத் தேற்றரவு 
கூறினார் . லக்ஷ்மணருடைய வார்த்தைகளைச் சிறிதும் 

27 


காணாது 


210 


ஆரணியகாண்டம் . 


கவனியாது சீதையைக் காணாமையால் இராமர் பெயர்த் 
தும் பெயர்த்தும் அழுவாராயினார் . 


அறுபத்திரண்டாஞ்சருக்கம் . 
இராமர் சீதையை நினைத்துப் பின்னும் அதிகமாகப் புலம்பல் , 


தருமாத்துமாவாகிய இராமர் சீதையைக்காணாமல் 
தன்னை மறந்து பலவாறாகப் புலம்பினார் . சீதையைத் 
தாம் காணவில்லையாயினும் மன்மதபாணத்தால் பீடிக் 
கப்பட்டு அவளைக் கண்டதுபோல் இராமர் புலம்பினார் : 
“ என் காதலி , உனக்குப் புஷ்பங்களிடத்தில் அதிக ஆசை 
யாகையால் நீ அசோகத்தழைகளால் உன் தேகத்தை 
மறைத்துக்கொண்டு 

என் சோகத்தை 
இராமர் சீதையை வளர்க்கின்றாய் . வாழைபோன்ற துடை 
விளித்துப் 
புலம்பல் . 

களை உடைய நீ வாழைத் தோட்டத் 

தில் புகுந்து ஒளித்தனை . சுந்தரி , உன்னை 
நான் கண்டுகொண்டேன் ; உன்னை உன்னால் மறைக்கமுடி 
யாது . நங்காய் , நீ சிரித்துக்கொண்டு கோங்கஞ்சோலை 
யுள் புகுகின்றாய் . பிரியாய் , விளையாட்டுப்போதும் ; 
என்னுயிர் போகின்றது . ஆகையால் , இந்தச் சமயத்தில் 
விளையாடுவது சரியன்று . அதுவுமன்றி ஆச்சிரமத்தில் 
விளையாடுவது தக்கதன்று . விளையாட்டில் நீ இயல்பில் 
ஆசை உள்ளவளென்று யானறிவேன் . தடங்கண்ணாய் , நீ 
யில்லாமல் இந்தப் பர்ணசாலை வெறிதாக விருக்கிறது ; சீக் 
கிரம் வந்துவிடு . சீதையை அரக்கர்கள் கவர்ந்து கொண்டு 
போயிருக்கவேண்டும் , அல்லது புசித்திருக்கவேண்டும் ; 
இது நிச்சயம் . இல்லாவிடில் , லக்ஷ்மணா , நான் இவ்வாறு 
பரிதபிக்கையில் அவள் வாராமலிருப்பாளா ? லக்ஷ்மணா, 
கண்ணீர் விட்டு நிற்கும் இம்மான்கூட்டங்கள் அரக்கர்கள் 
சீதையைப் புசித்துவிட்டார்கள் என்று சொல்லுவன 


62 - ம் சருக்கம் . 


211 


எனது 

வன 


நான் 


போலிருக்கின்றன . ஓ உத்தமீ , ஓ சுந்தரீ , ஓ தாயே , 
நீ எங்கேபோனாய் . ஓ சீதாய் , கைகேயி யினுடைய எண் 
ணம் இன்று நிறைவேறிவிட்டது ! நான் சீதையோடு 
புறப்பட்டு வந்து அவளை யின்றித் திரும்பிச் செல்லப் 
போகின்றேன் . இனிச் சீதையில்லாமல் எப்படி நான் 
அந்தப்புரத்தில் புகுவேன் ? உலகம் என்னைக் கொடி 
யவனென்றும் வீரமில்லா தவனென்றும் பழி கூறுவது 
நிச்சயம் . சீதையை இழந்ததனால் எனக்குத் தீரமில்லை 

யென்பது வெளியாகும் . 
இராமர் தன்னை 

வாசம் 
நோதல் . முடிந்து 

அயோத்திக் | 
குத் திரும்பிச் செல்லும்போது என்னை 
க்ஷேமம் விசாரிக்க வரும் ஜன கமகாராஜனை நானெவ் 
வாறு பார்ப்பேன் ? அவர் என்னைச் சீதையின்றிக் கா 
ணும்போது தமது புத்திரி காரணமாகத் 

துக்கத்தி 
லழுந்துவாரே ! இனிப் பரதனாளும் அந்நகரத்திற்கு 
நான் திரும்பிச்செல்லேன் . சீதையில்லையாயின் சுவர்க்க 
லோகமும் எனக்கு வெறும்பாழாக விருக்கும் . ஆகை 
யால் , லக்ஷ்மணா, என்னை இக்காட்டில் விட்டுவிட்டு நீ 
மாத்திரம் அயோத்திநகரம்செல் . சீதையின்றி நான் ஒரு 
போதும் உயிரோடிருக்கமாட்டேன் . நீ பரதனை இறு 
கத்தழுவி இராமர் உனக்குப் பாராள உத்தரவு கொ 
டுத்தார் ” என்று நான் சொன்னதாகச் சொல் . அன்றி 
யும் , என் கட்டளைப்படி நீ என் தாய்மார் கோசலை , 
கைகேயி , சுமித்திரை மூவர்களையும் மிக்க மரியாதை 
யுடன் நமஸ்காரம்பண்ணி வெகு சாக்கிரதையாகப் பாது 
காப்பாயாக . பகைவரேறே , சீதையை யானிங்கு இழந்த 
விதத்தை எனது தாயாருக்கு நீ விரிவாகக் கூறு என்று 
இவ்வாறு இராமர் கரிய கூந்தலையுடைய சீதையின் பிரி 
வால் துக்கத்தி லாழ்ந்து புலம்ப , லக்ஷ்மணர் முகம் வாடி 
மிகவும் மனம் நொந்து வருந்தினார் . 


212 


ஆரணியகாண்டம் . 


அறுபத்து மூன்றாஞ்சருக்கம் . 

இராமர் அடங்காத துயருறல் . 


என்று 


சக்கரவர்த்தி குமாரர் தமது அரிய நாயகியைப் 
பிரிந்து துயருற்றவராகித் தம்பியாகிய லக்ஷ்மணருக்குத் 
துக்கத்தை விளைவித்து மறுபடியும் பெருந் துன்ப 
மடைந்தார் . துக்கத்தில் முழுகிக்கிடக்கும் இராமர் தம் 
மைப்போல் துன்புற்றவராகிய லக்ஷ்மணரைப் பார்த்து 
நெருப்புப்போல் பெருமூச்செறிந்து வெகு பரிதாபமாக 

அழுது கொண்டு சொல்லலுற்றார் : - " என் 

னைப்போல் கொடுமை செய்தவர் வேறொரு 
புலம்பல் . 

வரும் இவ்வுலகத்தில் இல்லை 
நான் எண்ணுகிறேன் . துக்கத்தின்மேல் துக்கம் ஒன்றன் 
பின் ஒன்றாய் இடைவிடாது தோன்றி எனது மன்த் 
தைப் பிளக்கின்றது . நான் முற்பிறப்பில் பல தீவினை 
களைச் செய்தது நிச்சயம் ; அவைகளின் பயனை நான் 
இப்பொழுது அனுபவிக்கிறேன் . அக்காரணத்தாற்றான் , 
துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வந்துகொண்டிருக் 
கின்றது . நான் நாடிழந்ததும் , பந்துக்களைவிட்டுப் பிரிந்த 
தும் , என் தந்தை மாண்டதும் , என் தாயைவிட்டு 
நான் பிரிந்ததுமாகிய இவைகள் என் நினைவில் வந்து 
என் துயரத்தை அதிகப்படுத்துகின்றன . ஓ லக்ஷ்மணா , 
இந்தத் துக்கங்களெல்லாம் காட்டிற்கு நான் வந்தபோது 
சீதையும் என்னுடனிருந்தமையால் எனக்கு ஒரு துன்ப 
மும் செய்யவில்லை . இப்பொழுது சீதை என்னைப்பிரிந்த 
மையால் அவைகள் விறகூட்டப்பெற்ற தீயைப்போல 
மறுபடி மண்டி எரிகின்றன . அரக்கன் ஒருவன் பலாத்கார 
மாய் என் நாயகியை ஆகாயவழியாகத் தூக்கிக்கொண்டு 
போய்விட்டான் ; இது நிச்சயம் . அழகான குரலையுடைய 
என் மனைவி அப்பொழுது பயந்து கண்டோர் இரங்க 


63- ம் சருக்கம் . 


213 


எனல் . 


அடிக்கடி பலவாறு புலம்பியிருப்பாள் ; 
சீதை என்ன . 

இதற்குச் சந்தேகமில்லை . ஐயோ ! சந்தன 
துன்பப்பட்டாள் 

களபம் பூசப்பெற்ற என் நாயகியின் திர 

ண்ட தனம் அரக்கனால் உண்ணப்படும் 
பொழுது இரத்தத்தில் மூழ்கியிருக்கும் ; இது நிச்சயம் , 
இனிமையாகவும் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசவல்ல 
தும் கருங்குழல் சூழ்ந்ததுமாகிய அவள் முகம் அரக்க 
னால் பற்றப்பட்டபொழுது இராகு கவ்விய சந்திரன்போல 
ஒளி யிழந்திருக்கும் . மிக வணக்கமுள்ள என்னுடைய 
காதலியின் கழுத்தைப் பிசிதவூணராகிய அரக்கர்கள் ஆகா 
சத்தில் போகும்போது முறித்து இரத்தத்தைக் குடித்தி 
ருப்பார்கள் . நான் பிரிந்துவிட அவள் காட்டில் தனித் 
திருந்தபொழுது அவளை நான்கு பக்கங்களிலும் அரக்கர் 
கள் சூழ்ந்து பற்றி இழுக்க அத்தடங்கண்ணாள் கிரவுஞ்சப் 
பக்ஷியைப்போல் வருந்தி அழுதிருப்பாள் . ஓ லக்ஷ்மணா, 
இந்தக் கற்பாறையிலன்றே அந்தப் பெருமிதமுடைய 
சீதை என்னுடன் வீற்றிருந்துகொண்டு புன்னகையோடு 
உன்னிடம் பலவிஷயங்களைப்பற்றிப் பேசுவது ? இது 
கோதாவரி நதி ; நதிகளுள்மேம்பட்டது ; சீதை அதனிடம் 
மிக்க பிரீதி உடையள் . அவள் அங்கே போயிருப்பளோ ? 
அவள் அங்கு ஒருநாளும் தனியாகப் போவதில்லை . 

தா மரைப் பூப்போன்ற முகமும் தாமரை 
சீதை 

யிதழ்போன்ற கண்களுமுடைய சீதை 
எங்குபோயினாள் 

தாமரை மலர் கொண்டுவரப் போயிருப் 

பளோ ? அதுவும் ஆகாது . என்னை இன்றி 
அவள் தாமரை மலரெடுக்க ஒருபோதும் போகமாட் 
டாள் . பல பூத்தமரங்களடர்ந்து பலவகைப் பணிகள் 
நிரம்பிய இந்தக் காட்டுக்குள் அவள் போயிருப்பா 
ளோ ? அதுவும் கூடியதன்று . அவள் மிகப் பயந்தவளா 
கையால் தனியாக இதற்குள் போகாள் , சூரியனே , நீ மனி 
தர்களுடைய புண்ணிய பாபச் செயல்களை யறிந்தவன் ; 


எனல் . 


214 


ஆரணியகாண்டம் . 


அன்றியும் , அவர்களுடைய செயல்களின் 
சீதை எங்கே 
என்று சூரியனை 

பொய்மை உண்மைகளுக்கும் சாக்ஷியாக 
யும் வாயுவையும் விளங்குகின் றவன் ; நான் வேண்டுகின் 
வினாவல் . 

றேன் , சோகத்தில் முழுகிக்கிடக்கும் 
எனக்கு என் காதலி எங்காவது போயினாளா அல்லது 
கொலையுண்டாளா என்பதைச் சொல்லு . வாயுவே , இவ் 
வுலகத்தில் நடப்பதில் உனக்குத் தெரியாதது ஒன்று 
மில்லை ; ஆகையால் , நீ என் மனைவி என்னவாறானாள் - தூக் 
கிக்கொண்டு போகப்பட்டாளா ? கொல்லப்பட்டாளா ? 
அல்லது வழியில் என்னை எதிர்பார்த்து நிற்கின்றாளா ? 
என்பதை எனக்குச்சொல்லு . இராமர் சோகத்தால் தன் 
னை மறந்து இவ்வாறாகப் புலம்ப அவரைப்பார்த்து வெகு 
தைரியசாலியும் நியாயத்தைக் கைவிடாதவருமான் லக்ஷ் 
மணர் இவ்வாறு தக்க வார்த்தைகளைச் சொல்வாராயி 
னார் : 

மனத்தைத் தைரியம் பண்ணிக்கொண்டு துக்கத் 
தை நீக்கிவிட்டு ஊக்கத்தோடு சீதையைத் தேடத்தொ 
டங்கும் . ஊக்கமுள்ளவர்கள் இவ்வுலகத்தில் எவ்வளவு 
பெருங் கஷ்டங்கள் நேரிடினும் ஒருபொழுதும் சோர்வு 
அடையமாட்டார்கள் . மிக்க பராக்கிரமசாலியாகிய லக்ஷ் 
மணர் இவ்வாறு சொல்லியும் அதிக துன்பப்பட்டுக் 
கொண்டிருந்த இராமர் அவர் சொன்ன சொல்லைச் சிறி 
தும் கவனியாது பொறுமை இழந்தவராகி மறுபடியும் 
பெருந்துக்கத்தில் முழுகினார் . 


அறுபத்து நான்காஞ்சருக்கம் . 
இராமர் சீதையைத் தேடித் தென் திசை சென்று அரக்கர் 

அடிச்சுவடுகளைக் கண்டு 
இவ்வுலக த்தை அழித்து விடுகிறேன் என்று கோபம்கொள்ளல் . 


இராமர் துயரமுற்று லக்ஷ்மணரை நோக்கி “ ஓ லக்ஷ் 
நீ விரைவாகக் கோதாவரியாற்றுக்குச் சென்று 


மண 


64 - ம் சருக்கம் . 


215 


அங்கே தாமரைமலர் எடுக்கச் சீதை போயிருக்கிறாளா 
என்று பார்த்துவா என்று மிக இரக்கமாகச் சொன்னார் . 
அதை லக்ஷ்மணர்கேட்டு வெகுதுரிதமாக அழகிய கோதா 
வரிக்குச் சென்று அந்நதி யெங்கும் நன்றாகத் தேடிப்பார் 
த்து வந்து இராமரைநோக்கி " நான் ஸ்நானகட்டங்கள் 
எங்கும் தேடினேன் ; சீதையை ஓரிடத்திலும் கண்டி 
லேன் . நான் உரத்துக்கூப்பிட்டும் பார்த்தேன் . என் 
குரலை அவள் கேட்டதாகத் தெரியவில்லை . நமது துயரத் 
தைப் போக்குகின்ற மெல்லிய இடையையுடைய வைதேகி 

எங்கு போயினாள் என்பது தெரியவில்லை 
இராமர் சீதை 
எங்கே என்று 

என்றார் . இவ்வாறு லக்ஷ்மணர் சொன்ன 
கோதாவரி நதி தைத் துக்கத்தில் முழுகியிருக்கும் இராமர் 
யை வினாவல் . 

கேட்டுத் தாமே கோதாவரி யாற்றுக்குச் 
சென்றார் . அந்த தியைச் சேர்ந்தவுடன் “ சீதை எங்கே 
என்று அவர் வினாவினர் . அப்போது சீதையைக் கொலைக் 
காளாகிய 

அரக்கர்கோன் கவர்ந்து சென்றானென்று 
கோதாவரி நதியாவது அங்குள்ள பிராணிகளாவது 
சொல்லவில்லை . சீதையின் செய்தியை 

சீதையின் செய்தியை இராமருக்குச் 
சொல் என்று பிராணிகளால் வேண்டப்பட்டிருந்தும் 
இராமர் துக்கத்துடன் கேட்டபோது அந்நதி கொடிய 
இராவணனுடைய பயங்கரமான ரூபத்தையும் கோர 
மான் செய்கையையும் நினைத்துப் பயந்து ஒன்றும் 
சொல்லாம லிருந்துவிட்டது . சீதையைக் கோதாவரியால் 
காணலாம் என்ற எண்ணம் முற்றுப் பெறாத இராமர் 
அவள் பிரிவால் மாழ்கி , லக்ஷ்மணரைப் பார்த்து “ லக்ஷ் 
மணா , கோதாவரிந்தியும் ஒன்றும் மறுமொழி தந்திலது . 
சீதையின்றி நான் ஊர்போய் அவள் தாயாருக்கும் ஜநக 
ருக்கும் யாது சொல்லுவேன் ? இராச்சியத்தை இழந்து , 
காட்டிற்குவந்து , இங்குள்ள காய்கனிகளைப் புசித்து , 
யான் பட்ட கஷ்டங்களைப் போக்கிக்கொண்டுவந்த சீதை 
எங்கேபோயினாள் ? சுற்ற மித்திரர்களைப் பிரிந்து , சீதை 


216 


ஆரணியகாண்டம் . 


மான்களை 


யையும் காணாது , நெடுநேரம் விழித்திருக்குமெனக்கு இனி 
இரவு , தொலையாமல் மிகவும் பெரிதாகத் தோன்றுமே . 
சீதையைக் காணவேண்டி , மந்தாகினி நதியிலும் , ஜனஸ் 
தானத்திலும் , இந்தப் பிரஸ்ரவண மலையிலும் நான் தேடு 

வேன் . வீரனே , பார் ; . இந்த மான்கள் 

அடிக்கடி என்னை உற்றுப்பார்க்கின்றன . 
வினாவல் . 

அவைகளின் தோற்றத்தை நோக்குமிட 
த்து அவைகள் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புவன் 
போலத் தோன்றுகின்றன என்று உரைத்து , புரு 
ஷோத்தமராகிய இராமர் அம்மான்களைப் பார்த்து , 
தமது கண்களில் நீர் ததும்ப “ சீதை எங்கே என்று 
கேட்டனர் . அப்படி அவர் கேட்டவுடனே அம்மான்கள் 
எழுந்து தென் முகமாக ஆகாசத்தை நோக்கிக்கொண்டு 

சீதையைத் தூக்கிக்கொண்டு போனவழி 
மான்கள் சீதை வழியே நடக்கலாயின . அப்படிப் போ 

சென்ற 
வழிகாட்டல் . 

கும் மான்கள் இராமரைத் திரும்பித் 

திரும்பிப் பார்த்து அந்த வழியையும் பூமி 
யையும் அடிக்கடி உற்றுநோக்கி அழுதுகொண்டு சென் 
றன் . இவைகளையெல்லாம் லக்ஷ்மணர் நன்றாகப்பார்த்து 
யோசித்து மிக்கவிசனத்துடன் தமது தமையனாரைப் 
பார்த்து " ஐய , சீதை எங்கே என்று தாங்கள் கேட்ட 
வுடன் இம்மான்கள் எழுந்து பூமியைக் காட்டித் தென் 
திசையை நோக்கிக்கொண்டு செல்லுகின்றன . ஆகையால் , 
நாம் தென் திசையை நோக்கிச் செல்லுவோம் . அப்படிச் 
செல்வதால் நாம் சீதையை அல்லது அவளைப்பற்றிய 
அடையாளங்களைக் காணலாம் ” என்றார் . இராமர் “ அப் 
படியே ஆகட்டும் என்றுசொல்லி லக்ஷ்மணருடன் தென் 

திசையை நோக்கிப் போகும்வழி யெல் 
வழியில் சீதை 
யணிந்த புஷ்பங் 

லாம் சீதையைப் பார்த்துக்கொண்டே 
கள் விழுந்து கிட --போயினார் . அவ்வாறு அவ்விரு சகோ 
க்கக் காணல் , 

தரர்களும் ஒருவருடன் ஒருவர் பேசிக் 


64 - ம் சருக்கம் . 


217 


மலையை 

வல் , 


கொண்டு போகையில் சில புஷ்பங்கள் வழியில் விழுந்து 
கிடக்கக் கண்டார்கள் . தரையில் விழுந்திருந்த புஷ்பங் 
களை இராமர் கண்டு விசனமுற்று லக்ஷ்மணரைப் பார்த்து 
லக்ஷ்மணா, இம்மலர்கள் நான் சீதைக்குக் காட்டில் பறித் 
துக்கொடுத்தவை . அவைகளை அவள் வாங்கித் தலைமே 
லணிந்து கொண்டாள் . இவைகளை என் நன்மை கருதியே 
சூரியனும் காற்றும் பூமியும் 

வாடாமல் 

காப்பாற்றி 
வைத்தன என்றார் . இவ்வாறு லக்ஷ்மணரிடம் சொல் 
லித் தருமாத்துமாவும் புருஷோத்தமருமான நீண்ட 
கரங்களையுடைய இராமர் தனக்கெதிரில் உள்ள அநேக 

அருவிகள் பெருகிக்கொண்டிருந்த மலை 
யை நோக்கி “ ஓ கிரிராஜ , இவ்வழகிய காட் 

டில் என்னைப்பிரிந்து பரிதபிக்கும் அழகிய 
அங்கங்களையுடைய சீதையை நீ கண்டதுண்டா ? " என்று 
கேட்டார் . பின்பு வெகு கோபத்துடன் சிங்கம் ஒரு மானைப் 
பார்த்துப் பேசுவது போல அம்மலையைக் கடிந்து நோக்கி , 

ஓ மலையே , பொன்னின் நிறமுடைய என் அழகிய 
சீதையை உடனே எனக்குக் காட்டு ; இல்லையாயின் 

தாழ்வரைகளைப் பொடிபடுத்துவேன் என் 
றார் . எவ்வாறு கேட்டும் அம்மலை சீதையைக் காட்டிற் 
றில்லை . மறுபடியும் இராமர் அம்மலையைப் பார்த்து , 
நீ என் பாணத்தினக்கினியால் எரியுண்டு நீறாகப்போகி 
றாய் . உன்னிடத்திலுள்ள தழைகளும் கிளைகளும் எல் 
லாம் முழுது மழிந்து உன்னிடம் ஒருவரும் சேராது 
போய்விடுவர் ” என்றுரைத்து , லக்ஷ்மணரை நோக்கி “ ஓ 
லக்ஷ்மணா, இக்கோதாவரியையும் , பூரண சந்திரன் போன்ற 
முகத்தையுடைய சீதை சென்ற இடத்தை எனக்குச் 
சொல்லாதொழியுமாயின் , நீர் வற்றும்படி செய்கிறேன் " 
என்றார் . இராமர் மிகவும் சினந்து , தமது கண்களால் எல் 
லாவற்றையும் எரித்துவிடுபவர்போலத் தம்மைச்சுற்றி 
நான்கு பக்கங்களிலும் பார்த்து , அங்கு அரக்கர்கோ 

28 


" 


உனது 


-218 


ஆரணியகாண்டம் . 


" ) 


பார்த்து 


னுடைய அடிச்சுவடுகளையும் அவனாற் பற்றப்பட்டபோது 

பயந்து இராமரைக் காணவேண்டி அங்கு 
சீதையின் அடிச் மிங்கும் ஓடித்தத்தளித்த சீதையினுடைய 
சுவடு காணல் . 

அடிச்சுவடுகளையும் கண்டார் . இந்த அடிச் 
சுவடுகளையும் முறிந்த வில்லையும் , தூணியையும் , அழிந்த 
தேரையும் கண்டு இராமர் மனம் கலங்கித்தமது தம்பியைப் 

லக்ஷ்மணா, இதோபார் ! சீதையினுடைய 
பொன்னாபரணத் துண்டங்களும் அவள் அணிந்திருந்த 
மாலைகளும் அங்குமிங்கும் சிதறுண்டிருக்கின்றன . பொற் 
றுளிகள் போல இரத்தத்துளிகள் பூமியில் காணப்படுகின் 
றன . லக்ஷ்மணா , மாயாவிகளான அரக்கர்கள் சீதையைப் 
பல துண்டங்கள் செய்து புசித்துவிட்டார்கள் போலத் 
தோன்றுகிறது . சீதையின் பொருட்டு ராக்ஷசர்கள் இங்கு 
ஒருவரோடொருவர் எதிர்த்துப் பெரும் போர் செய்தி 
ருக்கவேண்டும் . முத்துக்களும் வயிரக்கற்களும் இழைக்கப் 
பட்டு இங்கு முறிந்து கிடக்கின்ற இந்தவில் யாருடையது ? 
இது தேவர்களது அல்லது ராக்ஷசர்களது ஆகவேண்டும் . 

இதோ உடைந்து கிடக்கின்ற இளஞ்சூரி 
முரிந்த யன்போன்ற வைடூரிய மணிகளிழைக் 
தேர் முதலிய 

கப்பட்ட பொற்கவசம் யாருடையது ? 

இதோ முரிந்து கிடக்கின்ற திவ்வியமாலை 
கள் கட்டப்பட்டதும் நூறுகம்பிகள் போடப்பட்டதுமான 
குடை யாருடையது ? பேய்முக முடையனவும் மார்பிற் 
கவசம் பூண்டனவுமான் இந்தப் பெரிய பயங்கரமான 
கோவேறுகழுதைகள் யாருடைய போரில் கொல்லப்பட் 
டன் ? இதோ உடைந்து , தரையில் கவிழ்ந்து , கொழுந்து 
விட்டெரியும் செழுந்தீக்கொப்பான கொடிகளையுடைய 
தாய்க் கிடக்கின்ற இந்தப் போர்த்தேர் யாருடையது ? 
இதோ தலையற்றுப் பூமியில் கிடக்கின்ற தங்கக்கட்ட 
மைந்த நெடிய பாணங்கள் யாருடையவை ? ஓ லக்ஷ்மணா, 
இதோபார் ! இவ்விரண்டு தூணிகளும் பாணங்கள் நிரம்பி 


காணல் . 


64 - ம் சருக்கம் . 


219 


இருந்தபோதிலும் சிறிதும் உபயோகமற்றவைகளாகச் 
செய்யப்பட்டுக் கிடக்கின்றன . இதோ கையிற் பிடித்த 
குதிரைச் சம்மட்டியோடுங் கடிவாளத்தோடும் மாண்டு 
கிடக்கின்ற தேர்ப்பாகன் யாருடைய சாரதி ? தலைப் 
பாகையும் , குண்டலங்களும் தரித்துக் கையிற்பிடித்த சாம 
ரங்களுடன் இறந்து கிடக்கின்றவர்களாகிய இந்தச் சாம 
ரம் போடுகிறவர்கள் யாருடைய ஆட்கள் ? இந்த அடிச் 
சுவடுகள் அரக்கர்களுடையவைகளே . மாயங்கள் வல்ல 
கொடிய மனமுள்ள அரக்கர்களை யான் எனக்குப் பகை 
வர்களாக்கிக்கொண்டேன் . ஏழையாகிய சீதை இறந் 
திருக்க வேண்டும் ; அல்லது அவளை அரக்கர்கள் விழு 

ஓங்கி 
யிருக்கவேண்டும் ; அல்லது தூக்கிக்கொண்டு போயிருக்க 
வேண்டும் . ஐயோ ! இப்பெருங்காட்டில் சீதையை அரக்கர் 
கள் கொண்டுபோகும் பொழுது தருமம் அவளைக் காப் 
பாற்றவில்லையே ! ஓ லக்ஷ்மணா , ஜானகியை அரக்கர்கள் 
விழுங்காமலும் கவர்ந்துகொண்டு போகாமலும் தருமங் 
காப்பாற்றாதபோது இவ்வுலகத்தில் எனக்கு நன்மைசெய் 
யத்தக்கவர்கள் தெய்வத்தன்மை யுள்ளவர்கள் யாரிருக் 
கிறார்கள் ? இதனாலேயே சர்வ பிராணிகளையும் படைத்த 
எல்லாம் வல்ல தேவதேவனை மனிதர்கள் மடமையால் 
மதிக்கின் றிலர் . வெகு சாந்தமுள்ளவனும் , உலகத்திற்கு 
எப்போதும் நன்மையையே நாடுபவனும் , ஐம்பொறிகளை 
அடக்கினவனுமாகிய என்னைப் பராக்கிரம மற்றவன் 
என்று தேவர்களும் இதனால் எண்ணுவார்கள் , லக்ஷ்மணா, 
இந்த நல்ல குணங்கள் என்னைச் சேர்ந்தமையால் குற்ற 

மாயின . அரக்கர்களையும் , மற்றெல்லாப் 
இராமர் 

பிராணிகளையும் நான் நாசம்பண்ணுவதற் 
காக , ஊழிகாலத்தில் சந்திரனுடைய காங் 

தியைச் சூரியனுடைய கிரணம் தொலைப் 
பதுபோல என் துகுணங்களெல்லாவற்றையும் அடக்கி என் 


கோபம் கொள் 


ளல் 


220 


ஆரணியகாண்டம் . 


வல்லமை இன்று பிரகாசிக்கட்டும் . ஓலக்ஷ்மணா, யக்ஷர்கள் , 
கந்தர்வர்கள் , பிசாசர்கள் , ராக்ஷசர்கள் , கின்னரர்கள் , 
மானிடர்கள் முதலிய யாவருக்கும் சுகமில்லாமல் போகட் 
டும் . இன்று என் வில்லினின்று விடப்படும் பாணங்களால் 
ஆகாசம்மறைவதாக . நான் இம்மூவுலகங்களிலும் வாழும் 
பிராணிகளெல்லாவற்றையும் அசைவற்று நிற்கச்செய்கி 
றேன் . ஆகாசத்தில் கிருகங்களை ஓடாது செய்கிறேன் சந்தி 
ரனை மறைத்து விடுகிறேன் . காற்றின் இயக்கத்தை 
மாற்றுகிறேன் . சூரிய கிரணத்தையும் அக்கினியையும் 
அழித்துவிடுகிறேன் . மலைகளை மணல்களாகப் பொடி 
படுத்துகிறேன் . சமுத்திரத்தையும் மற்றும் நீர் நிலைகளை 
யும் வற்றும்படி செய்கிறேன் . மரம் செடி கொடி முதலிய 
யாவற்றையும் அழித்துவிடுகிறேன் . தேவர்கள் சீதையை 
என்னிடம் சேர்க்கா தொழிவார்களாயின் ஊழிகாலத்தில் 
அழிகின்ற இம்மூவுலகங்களையும் இப்போதே நாசம் 
பண்ணி விடுகிறேன் . சீதையை என்னிடம் சேர்க்கார்க 
ளாயின் இந்த நிமிஷத்திலேயே எனது பராக்கிரமத்தை 
இந்திரனை முன்னிட்டதேவர்கள் காண்பார்கள் . ஓ லக்ஷ் 
மணா , என் வில்லினின்று இடையறாது விடப்படும் பாணங் 
களால் மொத்துண்டு ஆகாசத்தில் யாரும் செல்லமாட் 
டார் ; விலங்குகளும் பறவைகளும் மயங்கி அழிந்துவிடும் ; 
மூவுலகங்களையும் உலகம் நிலைகுலைந்து தலை தடுமாறிப்போம் . 

அழிக்க கர்ணபரியந்தம் வில்லை யிழுத்து வளைத் 
வேண்டல். 

துப் பிராணிகளால் தாங்கமுடியாத என் 
அம்புகளால் சீதையின் நிமித்தம் இவ்வுலகில் பிசாசர்க 
ளும் அரக்கர்களும் இல்லையாம்படி செய்கிறேன் . கோபத் 
தால் விடப்படும் என் பாணங்களுடைய பலத்தையும் 
அவைகள் வெகு தூரம் போவதையும் தேவர்கள் இன்று 
பார்க்கட்டும் . மூவுலகங்களும் எனது கோபத்தால் நாச 
மடைந்து தேவர்கள் , அசுரர்கள் , பிசாசர்கள் , ராக்ஷசர்கள் 
ஒருவரும் இல்லையாவார்கள் . தேவர்கள் , அசுரர்கள் , யக்ஷர் 


65 - ம் சருக்கம் . 


221 


சீதை 


கள் , ராக்ஷசர்கள் முதலியவர்களுடைய இருப்பிடங்கள் 
என் பாணங்களால் பிளப்புண்டு துகளாய்ப்போம் . உலக 
மெல்லாவற்றையும் தலைகீழாக்கிவிடுவேன் . எனது 
யை அவள் இருந்தபடி அல்லது இறந்தபடி அல்லது அ 
"வளை எடுத்துப் போனபடி என்னிடம் தேவர்கள் கொண்டு 
வந்து சேர்க்கார்களாயின் யான் என்னுடைய பாணங்க 
ளால் சராசர மனைத்தையும் அழித்து மாற்றிவிடுவேன் 
என்றார் . இவ்வண்ணம் கூறி இராமர் கோபத்தால் உதடு 
துடிக்க , கண்கள் சிவந்து , மரவுரியைக்கட்டிச் சடையை 
முடித்து , தமது வில்லை லக்ஷ்மணரிடமிருந்து , வாங்கிக் 
கையிற்பற்றி , கொடிய 

சர்ப்பம் போன்ற அநேக 
பாணங்களை அதில் தொடுத்து , பிரளயகாலத்தில் தோன் 
றிய அக்கினிபோலக் கோபங்கொண்டு “ லக்ஷ்மணா, மூப்பு , 
சா , கூற்று , விதி முதலியவைகளைப் பிராணிகளால் 

முடியாதவாறு போல , கோபங்கொண்ட 
என்னை விலக்க ஒருவராலும் முடியாது . இன்று யான் என் 
அழகிய உத்தமியாகிய சீதையை அடையேனாயின் தேவர் 
கள் , கந்தர்வர்கள் , மானிடர்கள் , பன்னகர்கள் வாழும் 
இவ்வுலகத்தை மலைகளோடு தலை தடுமாறச் செய்து விடுகி 
றேன் என்றனர் . 


தடைசெய்ய 


அறுபத்தைந்தாஞ்சருக்கம் . 
லஷ்மணர் இராமரைக் கோபத்தையடக்கும்படி வேண்டல் 


சீதையின் பிரிவால் மிகவுந் துன்புற்று , ஊழித்தீப் 
போல மூன்றுலகங்களையும் அழித்துவிடக் கருதி , நா 
ணேற்றிய தம் வில்லை அடிக்கடி பார்த்துப் பெருமூச் 
செறிந்துகொண்டு , ஊழிகாலத்தில் உலகங்கள் யாவையும் 
எரிக்கும்படி நிற்கும் . மகதேவன்போல இராமர் நிற்க , 
லக்ஷ்மணர் முன் ஒருபொழுதும் காணாத இராமருடைய 


222 


ஆரணியகாண்டம் . 


கோபம்வேண்டா 

மெனல் . 


பெருங் கோபத்தைக் கண்டு முகம்வாடி அஞ்சலி செய்து 

ஐயா , தாங்கள் இதற்குமுன் எப்பொழுதும் வெகுசாந்த 
குணமுடையவராய் , ஐம்புலன்களை யடக்கி , எல்லாவுயிர் 

களுக்கும் இனியராய் இருந்து , இப்பொ 
லஷ்மணர் 

ழுது கோபம் மேலிட்டு தங்களுடைய இய 
ற்கைக் குணத்தைத் துறப்பது நியாயம 

ன்று . சந்திரனிடத்தில் நிலவும் , சூரியனிட 
த்தில் வெயிலும் , காற்றினிடத்தில் இயக்கமும் , பூமியினிட 
த்தில் பொறுமையும் போலத் தங்களிடத்தில் சிறந்த 
புகழ் எப்போதும் விளங்கிக்கொண்டிருக்கிறது . ஒருவரு 
டைய குற்றத்துக்காகத் தாங்கள் இவ்வுலகத்தை யெல் 
லாம் அழிப்பது நியாயமன்று . இதோ முரிந்து கிடக்கும் 
தேர் ஒருவனுடையதன் றிப் பலரதன்று , ஆனால் யாரு 
டையதென்பதும் என்ன காரணத்தினால் முரிக்கப்பட்ட 
தென்பதும் எனக்குத் தெரியாது . ஓ கோமகனே , இவ்வி 
டத்தைப் பாரும் ; இரத்தந் தோய்ந்து கழுதைக்குழம்பும் 
தேர்ச்சக்கரமும் புதைந்து கிடக்கின்றது . இங்கே பயங்கர 
மான பெருஞ் சண்டை ஒன்று நடந்திருக்கிறது . அந்தச் 

இங்குள்ள அடையாளங்களால் ஒருவனுட 
னன்றி இரண்டு பேர்களுடன் நடந்ததாகக் காணப்பட 
வில்லை . சேனைகளின் அடிச்சுவடு இவ்விடத்தில் இல்லை . 
ஆதலால் ஒருவன் செய்த கொடுமைக்காகத் தாங்கள் 
இவ்வுலகத்தை யெல்லாம் அழிப்பது நியாயமன்று . அர 
சர்கள் சாந்தமும் அமைதியு முள்ளவர்களாய்க் குற்றத் 
துக்குத் தக்க தண்டனை செய்வார்கள் . தாங்களே எப் 
பொழுதும் எல்லாப் பிராணிகளுக்கும் களைகண்ணாகவும் 
கதியாகவு மிருக்கிறீர்கள் . யார்தான் தங்கள் மனைவியை 
எடுத்துப்போனதைச் சரியென்று எண்ணுவார்கள் . யாக 
த்துக்குத் தீக்ஷை செய்து கொண்டவர்களுக்கு நல்லவர்க 
ளொருபொழுதும் கெடுதல் செய்யமாட்டார்கள் . அது , 
போல மலை கடல்களும் , தேவகந்தர்வ தானவர்களும் தங் 


சண்டை 


66 - ம் சருக்கம் . 


223 


எனல் . 


களுக்கு ஒருபொழுதும் தீமை செய்யமாட்டார்கள் . தாங் 

கள் இப்பொழுது வில்லைக் கையில் பற்றி 
சீதையைத் 

என்னையும் முநிவர்களையுந் துணையாகக் 
தேடுவோம் 

கொண்டு சீதையைக் கவர்ந்துபோனவ 

னைத் தேடவேண்டும் . சீதையை எடுத்துப் 
போனவனைக் காணும்வரையும் நாங்கள் 

கடல் மலை 
காடுகளையும் , பயங்கரமான குகைகளையும் , நீர் நிலைகளை 
யும் , தேவ கந்தர்வ லோகங்களையும் தேடுவோம் . தேவர் 
கள் நல்லபடியாகச் சீதையைக் கொணர்ந்து கொடாரா 
யின் பின்பு தாங்கள் செய்யவேண்டியதைச் செய்யலாம் . 
சீலத்தையும் , அடக்கத்தையும் , விநயத்தையும் , நீதியை 
யும் மேற்கொண்டு தாங்கள் சீதையைப் பெறாதுபோ 
னால் பின்பு இந்திரனுடைய வச்சிராயுதத்துக் கொப் 
பான பொன்புனைந்த தங்கள் பாணங்களைச் செலுத்தித் 
தாங்கள் இவ்வுலகம் முழுதையும் அழிக்கலாம் . 


அறுபத்தாறாஞ்சருக்கம் . 
லக்ஷ்மணர் பெயர்த்தும் இராமரைத் தேற்றுதல் . 


இராமர் இவ்வாறு சோகமுற்று அநாதைபோலப் 
புலம்பித் துக்கத்தான் மீதூரப்பட்டு மூர்ச்சை அடைக் 
தாராக , லக்ஷ்மணர் அவருடைய பாதத்தில் பணிந்து 
அவரைத் தேற்றுதல் செய்யத் தொடங்கி “ தசரதர் 
தவத்தையும் பல புண்ணியங்களையும் இடையறாது புரிந்து 

தேவர்கள் அமிர்தத்தை அடைந்தது 
லஷ்மணர் 

போலத் தங்களைக் குமாரராகப் பெற்றார் . 
தேற்றரவு 
கூறல் . தங்களுடைய உத்தம குணங்களினால் தங் 

கள்மேல் பேரன்பு வைத்திருந்த தசரதர் 
தங்கள் பிரிவாற்றாமையால் மாண்டார் என்று பரதர் 


224 


ஆரணியகாண்டம் . 


சொல்ல யான் கேட்டுளேன் . ஓ காகுத்த , தாங்களே இந் 
தத் துன்பத்தைச் சகிக்கீராயின் அறிவிலிகள் வேறு யார் 
சகிக்கவல்லார் ? ஓ . புருஷோத்தம , துன்பந் தணிவீராக . 
துன்பம் ஒவ்வொருவரையும் பற்றினும் கணத்தில் அழிந் 
துபோகும் . இது உலகத்தின் சுபாவம் . நகுஷ மகா 
ராஜாவின் குமாரர் யயாதி என்பவர் தேவபதவியையடைந் 
தும் தவறு செய்தபடியால் அதையிழந்தார் . நமது தந்தை 
யின் புரோகிதரான வசிஷ்டமுநிவருடைய குமாரர்கள் 
நூற்றுவரும் ஒரே நாளில் மாண்டார்கள் . எல்லாப் 
பிராணிகளுக்கும் தாயாகிய இந்தப் பூமிதேவிக்கும் நடுங்கு 
தல் துன்பம் உண்டாகின்றது . உலகத்திற்கு இரு கண் 
களாக விளங்குபவர்களும் சர்வவஸ்துகளுக்கும் காரண 
மாயுள்ளவர்களும் மகா பலசாலிகளுமாகிய சந்திர சூரியர்க 
ளுக்கும் கிரகண துன்பம் நேரிடுகின்றது . பெரிய பூதங்க 
ளுக்கும் தேவர்களுக்குங் கூடத் தெய்வத்தைக் கடக்க 
முடியாது . இந்திரன் முதலான தேவர்களுக்கும் சுகமும் 
துக்கமும் உண்டென்று நான் கேள்விப்பட்டுளேன் .. 
ஆகையால் , தாங்கள் இவ்வாறு துயரப்படுவது சரியன்று . 
சீதை இறக்கினென் , பிறரால் கவரப்படினென் , தாங்கள் 
அதற்காக ஏழைபோலப் புலம்புவது தக்கதன்று . உண் 
மை ஞானிகள் எவ்வகைத் துன்பங்கள் நேரிடினும் அசை 
யார்கள் . ஆகையால் உத்தமரே , தக்கதியாதென்று ஆரா 
ய்ந்தறிக . தங்களைப்போன்ற பேரறிவினை யுடையவர் 
கள் தங்கள் றிவினாலேயே நன்மை தீமைகளைப் பகுத்தறி 
கின்றார்கள் . பலன் அறியப்படாதனவும் முடிவு தெரியா 
தனவுமான காரியங்கள் முயற்சி இன்றி முற்றுப்பெற 
மாட்டா . தாங்களே இவைகளை எனக்கு எத்தனையோ 
தரம் சொல்லியிருக்கின்றீர்கள் . பிருகஸ்பதிக் கொப் 
பான அறிவுள்ள தங்களுக்கு யாரால் புத்திசொல்ல முடி 
யும் ? தங்களுடைய புத்தியைத் தேவர்களாலும் அள 
விட முடியாது . அவ்விதமான புத்தி இப்பொழுது துக் 


67 - ம் சருக்கம் . 


225 


கத்தால் சோர்ந்து தூங்குகின்றது ; நான் அதைத் துயிலு 
ணர்த்துகின்றேன் . இக்ஷ்வாகுகுல ரத்தினமே , தங்களு 
டைய தேவ வலிமையையும் மானிட வலிமையையும் நன் 
றாக ஆராய்ந்து பின் பகைவனை யடக்க 

முயலுங்கள் . ஓ 
புருஷோத்தம , உலகங்கள் எல்லாவற்றையும் அழிப்பது 
யாது காரணம்பற்றி ? ஆகையால் தங்களுடைய கொடிய 
பகைவனைக் கண்டறிந்து சீதையை மீட்கும் வழியைத் 
தேடுங்கள் என்று கூறினார் . 

. 


அறுபத்தேழாஞ்சருக்கம் . 
இராமர் இராவணனால் வெட்டப்பட்டு விழுந்த ஜடாயுவைக் 

காணல் , 


லக்ஷ்மணர் இவ்வாறு நல்ல தகுதியான இனிய வார்த் 
தைகளைச் சொல்ல , நன்மையை எப்போதும் கடைப் 
பிடிப்பவராகிய இராமர் , அவைகளை ஒப்புக்கொண்டார் . 

உடனே பெருந் தோள்களையுடைய இரா 
இராமர் என்ன 
செய்வதென்று 

மர் தமது அழகானவில்லை ஊன்றிக்கொ 
லக்ஷ்மணரை ண்டு நின்று லக்ஷ்மணரை நோக்கி “ அடா 
வினாவல் . 

தம்பி , நாமிப்பொழுது எங்கேபோகவேண் 
டும் , என்ன செய்யவேண்டும் , என்ன உபாயத்தினால் சீதை 
யை அடையலாம் என்பவைகளைப்பற்றி யோசனைசெய் ” 
என்றார் . அதற்கு உத்தரமாக லக்ஷ்மணர் துயருறும் 
இராமரைப்பார்த்து “ ஐய , அரக்கர் கூட்டங்கள் நிறைந்து 
அநேக கொடிகளும் மரங்களுஞ் சூழ்ந்திருக்கின்ற இந்த 
ஜனஸ்தானத்தில் சீதையைத்தேடவேண்டும் . இங்கேமலை 

களின் நடுவிலே துர்க்கங்களும் மலைப்பி 
லக்ஷ்மணர் 
சீதையைத் தே 

ளவுகளும் பலவுள்ளன . பல்வகை மிருகங் 
டல்செய்யத்தக்க கள் வசிக்கின்ற குகைகளும் மலை முழை 
தென்றல் . ஞ்சுகளும் கின்னா கந்தர்வர்களுடைய 

29 


226 


ஆரணியகாண்டம் . 


காணல். 


இருப்பிடங்களும் அநேக மிருக்கின்றன . நாமிருவரும் 
இவைகளை யெல்லாம் தேடிப்பார்ப்போம் . தங்களைப் 
போன்ற பெரியோர்கள் , காற்றின் வேகத்தால் மலைகள் 
அசையாமல் நிற்பது போல ,ஆபத்துக்காலங்களில் சிறிதும் 
மனம் அசையா திருப்பார்கள் என்றனர் . இந்தச் சொற் 
களைக் கேட்டு இராமர் வெகுண்டு வில்லில் கொடிய கூரிய 
பாணத்தைத் தொடுத்துப் பிடித்துக்கொண்டு லக்ஷ்மண 

ரோடு காடெங்கும் தேடினார் . அப்போது 
இராமர் 

அவர் எருவைக்கரசனாகிய ஜடாயு மலை 
ஜடாயுவைக் 

போலப் பூமியில் விழுந்து தேகமெல்லாம் 

இரத்தந் தோய்ந்து கிடப்பதைக் கண்டு 
லக்ஷ்மணரைப் பார்த்து “ கழுகுருக்கொண்டு காடெங்குந் 
திரியும் இவ் வரக்கனே சீதையைப் புசித்தவன் . இதில் 
சந்தேகமே யில்லை . அத்தடங்கண்ணாளைத் தின்றுவிட்டு 
இவன் இளைப்பாறுகின்றான் . நான் நேராகச் செல் 
லும் கூர்மையான பாணங்களால் இவனை யிதோ வதைக் 
கிறேன் என்றுசொல்லிக் கடல் சூழ்ந்த நிலவுலகத் 
தை நடுங்கச் செய்வதுபோல் கோபமடைந்து வில்லில் 
கொடிய பாணங்களைச் சந்தித்துக்கொண்டு கழுகரசனை 
நோக்கி ஓடினார் . ஜடாயு தசரத புத்திரரான இரா 
மரைப் பார்த்து நுரையுடன் இரத்தத்தைக் கக்கிக் 
கொண்டு சிரஞ்சீவி , இப்பெருங்காட்டில் அரிய மூலி 
கையைப்போல நீர் தேடித்திரியும் அப்பெண்ணணங் 

கையும் என் பிராணனையும் இராவணன் 

கவர்ந்துகொண்டு போய்விட்டான் . 
சீதையின் 

ராகவா , நீரும் லக்ஷ்மணரு மில்லாத 
வரலாறு கூறல் , 

சமயத்தில் வெகு பலசாலியாகிய இராவ 
ணன் சீதையைத் தூக்கிக்கொண் டோடுவதை நான் 
பார்த்து , அவளை மீட்பதற்காக இராவணனை எதிர்த் 
துப் போர் புரிந்து அவன் இரதத்தை அழித்துக் குடை 
யை முரித்து அவனைப் பூமியில் வீழ்த்தினேன் . அவ 


ஜடாயு 


67 - ம் சருக்கம் . 


227 


னுடைய முரிந்த வில் இது , அவனுடைய ஒடிந்த பாணங் 
கள் இவை . போரி லழிந்த அவனுடைய தேர் இது . என 
து இறக்கைகளின் வேகத்தால் கொல்லப்பட்டுப் பூமியில் 
விழுந்த அவனுடைய சாரதி இவன் . நான் சிறிது சோர்ந்த 
சமயம் பார்த்து இராவணன் என் சிறகுகளை வாளால் 
வெட்டிச் சீதையைத் தூக்கிக்கொண்டு 

ஆகாசமார்க்க 
மாகச் சென்றுவிட்டான் . அரக்கனால் முன்னரே குற்றுயி 
ராக்கப்பட்ட என்னைக் கொல்வது உமக்குத் தக்கதன்று " 
என்றார் . இராமர் இவ்விதமாகச் சீதையின் வரலாற்றைக் 
கேட்டுக் கையிலிருந்த பெரிய வில்லைக் கீழே எறிந்துவிட் 
டுப் புள்ளரசனைக் கட்டித்தழுவி மெய்ம்மறந்து பூமியில் 
விழுந்து லக்ஷ்மணருடன் கதறத் தலைப்பட்டார் . இயற் 
கையில் அடங்கிய மனமுடையவராயினும் , துன்பத்தின் 
மேற் றுன்பத்தால் இராமர் அறிவு மீதூரப்பட்டவராயி 
னார் . அடிக்கடி பெருமூச் செறிந்து கஷ்டத்தோடு மூச்சு 
விட்டுக்கொண்டு குற்றுயிராய்க் கிடக்கும் ஜடாயுவை 
இராமர் பார்த்துப் பெருந் துயரடைந்து லக்ஷ்மணரை 

நோக்கி “ நான் நாட்டையிழந்து காட்டில் 
இராமர் 

வசித்துக்கொண்டிருக்கிறேன் ; சீதையைப் 
புலம்பல், 

பறிகொடுத்து விட்டேன் ; இந்தப் பற 
வையும் என் னிமித்தம் உயிரிழந்தது . இவ்விதமாக 
எனக்கு நேர்ந்த துன்பங்கள் நெருப்பைக்கூட எரித்து 
விடும் . என்னுடைய துயரங்களைத் தணிப்பதற்காக 
நான் சமுத்திரத்தில் இறங்கினால் என் துன்பம் அந்தச் 
சமுத்திரத்தைக்கூட வற்றச் செய்துவிடும் . இவ்வுலகத்தி 
லுள்ள தாவரசங்கமங்களுக்குள் என்னைப்போன்ற துர 
திர்ஷ்ட முள்ள வன் ஒருவனுமில்லை . ஆகையாற்றான் , 
இப்பொழுது இப்பெருந் துயரத்தை நான் அடைந்தேன் . 
என் தந்தைக்குத் தோழரான இவ்வெருவை வேந்தர் என் 
காலத்தின் கொடுமையால் உயிரிழந்து பூமியில் கிடக் 
கின்றார் என்று கூறினார் . இவ்விதமாகவும் இன்னும் 


228 


1 


ஆரணியகாண்டம் . 


பலவித 

தெமாகவும் புலம்பிக்கொண்டு இராமர் தமது தந்தை 
மேல் வைத்திருந்த அன்பால் அப்பறவை வேந்தனைத் 
தடவினார் . சிறகு சிதைந்து இரத்தம் தோய்ந்து கிடக்கும் 
ஜடாயுவை இராமர் தழுவி “ என் உயிருக்கொப்பான 
சீதை எங்கே போய்விட்டாள் 

என்று சொல்லிக் 
கொண்டு பூமியில் விழுந்தார் . 


அறுபத்தெட்டாஞ்சருக்கம் . 

ஜடாயுவைத் தகனஞ்செய்தல் , 


எல்லா உயிரிடத்தும் அன்புள்ள இராமர் இராவண 
னால் கொல்லப்பட்டுப் பூமியில் விழுந்து கிடந்த ஐடாயு 
வைப்பார்த்து , லக்ஷ்மணரை நோக்கி " என் நிமித்தம் இந் 
தப் பறவை இராவணனால் கொல்லப்பட்டு உயிரை இழந் 
தது . அதன் உயிர் மிகமெலிந்து சிறிது மாத்திரமே தே 
கத்தில் தங்கி நிற்கிறது ; குரல் விழுந்துவிட்டது ; கண்கள் 
பார்வை குன்றிவிட்டன என்று கூறிக் கழுகரசனை 
விளித்து “ ஓ ஜடாயு , உமக்கு நன்மை யுண்டாகுக . கூடு 
மாயிருந்தால் இராவணன் சீதையை எவ்வாறு கவர்ந்து 
கொண்டு போயினானென்றும் , உம்மை எவ்வாறு கொன் 
றானென்றும் சொல்லும் . இராவணன் சீதையை ஏன் 

எடுத்துக்கொண்டு போனான் ? 
இராமர் 

அவன் என் அரிய நாயகியைக் கவர்ந்து 
ஜடாயுவை இரா 
வணனைப்பற்றி கொண்டு போக நான் அவனுக்கு என்ன 
வினாவல் . 

குற்றஞ் செய்தேன் ! அவன் அவ்வாறு 
அவளைக் கொண்டு போகும்பொழுது சந்திரனுக் கொப் 
பான அவளுடைய அழகிய முகம் எவ்வாறிருந்தது ? 
ஓ பறவை வேந்த , அவள் அப்போது என்ன சொன் 
னாள் ? அவ்வரக்கனுடைய பலம் என்ன ? அவனுடைய 
உருவம் எவ்வாறிருக்கும் ? அவன் செயல் யாது ? அவன் 
வசிப்பது எங்கு ? பெரியோய் , சொல்லும் 


களவாக 


என்று 


68 - ம் சருக்கம் . 


229 


O 


எனது 


ஜடாயு 


கேட்டார் . இவ்வாறு எளியோர் போலப் புலம்பும் 
இராமரை நோக்கித் தருமாத்துமாவாகிய ஜடாயு மிக 
நுணுகிய குரலால் , “ மாயையால் பெருங் காற்றும் 
பெருமழையும் உண்டு பண்ணி , ராக்ஷ சேஸ்வரனாகிய இரா 
வணன் சீதையைத் தூக்கிக்கொண்டு போனான் . நான் 
களைத்துவிட்ட சமயத்தில் என்னுடைய இறக்கைக 
ளிரண்டையும் வெட்டிவிட்டு அவன் சீதையை எடுத்துக் 
கொண்டு தென் திசைக் கேகினான் . ஓ ராகவ , 
பிராணன் போகப்போகிறது . எனது கண்கள் சுழன்று 
கொண்டிருக்கின்றன . என் கண்முன் இலாமிச்சம் வேர் 
போன்ற மயிர்களையுடைய பொன் மரங்கள் தோன்று 
கின்றன . பொருளை இழந்தவன் திரும்பி அடைதற்கேற்ற 

முகூர்த்தத்தில் இராவணன் சீதையைத் 
இராவணனை 

போயினான் . 
தூக்கிக்கொண்டு 

இந்த 
வென் றுசீதையை முகூர்த்தத்திற்கு விந்தம் என்று பெயர் ; 

இதை இராவணன் அறியான் . இந்த 
முகூர்த்தத்தில் ஒரு பொருளைக் கவர்ந்தவன் தூண்டிலைக் 
கவ்வின மீன்போல் விரைவில் மாண்டுபோவான் . ஆகை 
யால் , சீதையை மீட்டுக்கொள்வதைப்பற்றிச் சிறிதும் சந் 
தேகம்வேண்டாம் . இராவணனைப் போரில் வதைத்து நீர் 
சீக்கிரம் சீதையைக் கூடிச் சந்தோஷமடைவீர் என்று 
கூறினார் . அப்போது கழுகரசனான ஜடாயுவின் வாயிலி 
ருந்து மாமிசத்துடன் இரத்தம் வழிந்தது . பிராணன் 
போகும் அத்தருணத்திலும் ஜடாயு அறிவு கெடவில்லை . 

இராவணன் விச்சிரவஸின் குமாரன் , வைச்சிரவணன் 
தம்பி " என்று சொல்லி அவர் தமது அரிய பிராணனை விட் 
டார் . அப்போது இராமர்கை கூப்பிக்கொண்டு ஜடாயுவை 
நோக்கி " கொஞ்சம் பேசும் , கொஞ்சம் பேசும் " என்று 
பெயர்த்தும் பெயர்த்தும் கேட்டார் . அப்படி அவர் கேட் 
டுக்கொண்டிருக்கும்போதே ஜடாயுவின் பிராணன் தேகத் 
தைவிட்டு ஆகாயத்திற் கிளம்பிற்று . அப்போது கழுகரசர் 


230 


ஆரணியகாண்டம் . 


மரணம் . 


தமது தலையைப் பூமியில் குத்திக்கொண்டு கால்களையும் 
உடலையும் நீட்டி உயிர்போய்ப் பூமியில் விழுந்தார் . மலை 

போன்ற பெரிய உடலையும் சிவந்த கண் 
ஜடாயு 

களையுமுடைய புள்ள ரசர் மாண்டு விழுந் 

ததைக் கண்டு , இராமர் துக்கமடைந்து , 
லக்ஷ்மணரைப்பார்த்து " அரக்கர்கள் சஞ்சரிக்கும் இந்தத் 
தண்டகாரணியத்தில் அநேக வருஷம் சுகமாக வசித் 
துக்கொண்டிருந்து கடைசியாய் இப்பொழுது இப்புள் 
ளரசர் மாண்டுவிட்டார் . வெகுகாலம் ஒருவித குறை 
வுமின்றி வாழ்ந்து ஜடாயு இப்போது உயிர் துறந்தார் . 
விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது . பார் லக்ஷ்மணா, 
எனக்கு உபகாரமாகச் சீதையை மீட்கமுயன்ற ஜடாயு 
மிக்க பலசாலியாகிய இராவணனால் கொல்லப்பட்டார் . 
பழமையாகிய பெரிய ராஜாதிகாரத்தைக் கைவிட்டு என் 
னிமித்தம் இப்புள்ளரசர் பிராணனை நீத்தார் . இயங்கு 
திணைப் பொருள்களுள் பறவைகளுள்ளும் தர்மமும் வீர 
மும் சத்தியமு முள்ளவர்களும் எல்லார்க்கும் புகலிடமான 
வர்களும் இருக்கிறார்கள் . என்னிமித்தம் உயிரிழந்த இந்த 

ஜடாயுவிற்காக நான் துக்கப்படுகிறது போ 
இராமர் ஜடாயு 

லச் சீதையை இழந்ததற்குக்கூட நான் துக் 
விற்காகத் 
துக்கப்படல் , கப்படவில்லை . மிக்க புகழ்படைத்த தசரத 

ரைப்போல இந்தப் புள்ளரசர் என்னால் 
பணிந்துபோற்றப்படத்தக்கவர் . ஓ லக்ஷ்மணா, நீ விறகு . 
கொண்டுவா . நான் தீமூட்டி அதனால் எனக்காக மாண்ட 
இப்புள்ள ரசரின் உடலைத் தகனம் செய்கிறேன் . சுமித்தி 
ரை புத்திர , பயங்கரமான முகத்தையுடைய அரக்கனால் 
கொல்லப்பட்ட இப்புள்ள ரசரின் உயிரற்ற உடலை ஈமத் 
தில் ஏற்றி நான் தகனம் செய்வேன் . பெரிய வலி படை 
த்த பறவை வேந்தே , என்னால் சம்ஸ்காரம் பண்ணி அனு 
ப்பப்பட்டு , எப்போதும் தருமங்களைச் செய்பவர்களும் 
ஆகிதாக்கினிகளும் போர்க்களத்தில் புக அஞ்சாத வீரர் 


69 - ம் சருக்கம் . 


231 


களும் பூதானஞ்செய்பவர்களும் அடையும் பெரும் பதவி 
யை நீர் அடைவீர் என்றார் . இவ்வாறு சொல்லித் தர் 
மாத்துமாவாகிய இராமர் துக்கமடைந்தவராய் ஈமத்தின் 

மேல் ஜடாயுவினுடலை வைத்து அவரைத் 
ஜடாயுவை, தமது உறவினனைப்போலத் தகனம் பண் 
இராமர் 
தகனம் செய்தல் . ணினார் . பின்பு , பலமுள்ள இராமர் லக்ஷ 

‘மணருடன்காட்டுக்குச்சென்று கொழுத்த 
பெரிய மான்களைக் கொன்று அவைகளின் மாமிசத்தை 
எடுத்துப் பிண்டங்கள் செய்து பசும் புல் தரையில் புல்லை 
யுந் தழையையுங் கொண்டு பாயல்பண்ணி அதன்மேல் 
அப்பறவைக்குப் பிண்டம் போட்டார் . பின்பு ஜடாயுவி 
னுடைய உயிர் சுவர்க்கம் சேருவதற்காக இராமர் பிரா 
மணர்கள் ஓதும் மந்திரங்களை யோ தினார் . பிறகு அவ்விரு 
ராஜகுமாரர்களும் கோதாவரி நதிக்குச்சென்று ஸ்நா 
னம்பண்ணி அவ்விடத்தில் சாஸ்திரப்பிரகாரம் கழுகரச 
னுக்குத் தர்ப்பணம் செய்தார்கள் . புகழ்பெற்ற பெருஞ் 
செய்கை செய்து போரில் உயிரிழந்த கழுகரசனாகிய ஜடாயு 
முநிதுல்லியரான இராமரால் தகனம் முதலிய சடங்கு 
கள் செய்யப்பெற்று மேலானபதவியை யடைந்தார் . பற 
வை வேந்தனைத் தமது பிதாப்போலப் புத்திபண்ணி 
அவனுக்குத் தர்ப்பணம் செய்துவிட்டு இராமலக்ஷ்மணர் 
கள் தேவோத்தமர்களாகிய விஷ்ணுவையும் வாசவனை 
யும்போலச் சீதையைத் தேடும் வண்ணம் காட்டினுள் 
நுழைந்தார்கள் . 


அறுபத்தொன்பதாஞ்சருக்கம் . 
இராமலக்ஷமணர்கள் கவந்தனைக் காணுதல் . 


அவ்வாறு ஜடாயுவுக்கு நீர்க் கடன் செய்துவிட்டு 
இராமலக்ஷ்மணர்கள் இருவரும் வில்பிடித்த கையர்க 
ளாய்ச் சீதையைத் தேடிக்கொண்டு அக்காட்டில் தென் 


232 


ஆரணியகாண்டம் . 


ணியம் 
செல்லல். 


மேற்குத் திசையாகச் சென்றார்கள் ; பின்பு தெற்கே. 
திரும்பி ஜனங்கள் நடக்கப்பெறாத அரிய வழியொன்றை 
அடைந்தார்கள் , அவர்கள் சென்ற காடு பெருஞ் சூழல் 
களும் , மரங்களும் , கொடிகளும் நெருங்கி நுழைதற்கரிய 
தாய்ப் பார்ப்பதற்கு வெகு பயங்கரமாக விருந்தது . 
தென்புறமாகச் சென்று அந்தக் கொடிய பாழ்ங்காட்டை 
ரகுகுலோத்தமர்களான இராம லக்ஷ்மணர்க ளிருவரும் 
விரைந்து கடந்து ஜனஸ்தானத்திலிருந்து மூன்றுகுரோச 

தூரத்திலுள்ள அடர்ந்த கிரௌஞ்சாரண் 
கிரௌஞ்சாரண் ணியத்தைக் கிட்டினார்கள் . அக்காடு மேகக் 

கூட்டங்கள் போல் இருள்செறிந்து , எங் 

கே பார்த்தாலும் புன்னகை கொள்வது 
போல் பல நிறமான அழகிய பூக்கள் பொலிந்து , பலவித 
பறவைகளும் விலங்குகளும் நிரம்பியிருந்தது . அவர்கள் 
சீதையை யிழந்த துயரத்தால் ஏங்கி ஆங்காங்கு உட் 
கார்ந்து அக்காடு முழுதும் அவளைத் தேடினார்கள் . அவ் 
விரு சகோதரர்களும் மூன்று குரோச தூரம் கிழக்கே 
சென்று கிரௌஞ்சாரண்ணியத்தைக் கடந்து மதங்காச்சிர 

மத்தைக் கண்ணுற்றார்கள் . பலவித மரங் 
மதங்காச்சிரமம் 

களும் அடர்ந்த சூழல்களும் நெருங்கி , 

அநேக மிருகங்களும் பறவைகளும் மலிங் 
துள்ள அப்பயங்கரமான காட்டைத் தேடிய பின் ஒரு மலை 
யின்மேல் பாதாளம் போல் ஆழ்ந்து எப்போதும் இருள் 
செறிந்திருந்த குகை யொன்றை அவ்விரு ராஜகுமாரர்க 
ளும் கண்டார்கள் . அதற்குச் சமீபத்தில் அவர்கள் செல் 
லும்போது அங்கே தீரமில்லாத ஏழைச் சனங்களுக்கு 
மிக்க பயத்தை யுண்டாக்குவதும் பார்ப்பதற்கு அருவருப் 
பானதும் பயங்கரமானதுமான பெரிய வடிவத்தை உடை 
யவளும் , கூரிய பற்களும் சரிந்த பெரிய வயிறும் கடின 
சரீரமு முடையவளும் , கோர மிருகங்களைப் புசிப்பவளும் , 
பயங்கரமான விரிந்த கூந்தலை யுடையவளுமான ஒரு கொ 


காண்ல . 


வரவு . 


அவ்வண்ணம் அவள் சொல்ல , பகைவரேன்என்றாள் .. 
69 - ம் சருக்கம் . 

233 , 
டிய அரக்கிநின்றாள் . அவ்விருவர்களையும் கண்டவுடன் , 

அவள் வேகமாக ஓடிவந்து " வா , நாம் இரு 
யோமுகி 

வரும் விளையாடலாம் . ” என்று சொல்லி 

இராமருக்கு முன்னர்ச் சென்றுகொண்டி 
ருந்த லக்ஷ்மணரைக் கைப்பற்றினாள் , அவள் லக்ஷமண 
ரைக் கட்டிக்கொண்டு “ என்பெயர் அயோமுகி ; நாத , நான் 
உம்மேல் காதல்கொண்டது உமக்குப் பெரிதும் நல்லது... 
வீர் , மலை முழைஞ்சுகளிலும் , ஆற்றோரங்களிலும் , என் 
னோ டெப்போதும் விளையாடிக்கொண்டிரும் என்றாள் . 

லக்ஷ்ம 
ணர் கோபமடைந்து வாளை ஓங்கி அவளுடைய மூக்கை 
யும் காதையும் முலையையும் வெட்டித் தள்ளினார் . இவ் 
வாறு மூக்கும் காதும் அறுபட்ட பயங்கரமான தோற் 
றத்தையுடைய அவ்வரக்கி கதறிக்கொண்டு வந்த வழி 
யே ஓடினாள் . அவள் ஓடினபின் இராமலக்ஷ்மணர்கள் 
விரைந்து சென்று ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தார் 
கள் . அப்போது மிக்க புகழும் , சத்தியமும் , நல்லொழுக்க 
முமுள்ள லஷ்மணர் வெகு பராக்கிரமமுள்ள இராமரைப் 
பார்த்துக் கைகூப்பி ; “ ஐய , எனது இடக்கை துடிக்கிறது . 

மனம் கலக்கமுறுகின்றது . வேறு பல 
அபசகுனம் 

அபசகுனங்களும் உண்டாகின்றன . ஆகை 
உண்டாதல் . 

யால் , தாங்கள் இப்போதே உடை தரி 
த்துக்கொண்டு தங்கள் நன்மையை எண்ணி நான் 
சொல்லுகிறபடி நடந்துகொள்ளும் . இந்த அபசகுன்ங்க 
ளால் நமக்கு ஒரு தீங்கு சீக்கிரம் நேரிடும் என்று எண்ணு 
கின்றேன் . ஆயினும் , ஓ.ராகவ , இக்கொடிய வஞ்சுளன் 
செய்கின்ற பயங்கரமான சத்தத்தால் நமக்கே இதில் 
வெற்றி கிடைக்கும் என்று தோன்றுகிறது என்று 
சொன்னார் . அப்பால் அவர்கள் அந்தக்காடு முழுதையும் 
தேடும்பொழுது காட்டை ஒடிப்பதுபோன்ற ஒரு பெ 
ரும் சத்த முண்டாயது , அதனை நான்குபுறத்திலும் ஒரு 

30 


234 


ரணியகாண்டம் . 


பெருங் காற்றுச் சூழ்ந்துகொண்டது . காடு முழுதும் 
நிறைந்து ஒரு பேரிரைச்சல் கேட்டது . அச்சத்தம் எங்கி 
ருந்து வந்ததென்று உற்று நோக்கின இராமலக்ஷ் 

மணர்கள் மிக்க பெரிய உருவத்தையும் 
கவந்தனை 
எதிர்ப்படல் . 

பெரிய துடையையுமுடைய அரக்கனொரு . 

வனைக் கண்டார்கள் . அவர்களுக்கு முன் 
தோன்றிய அவ்விராக்ஷசனுடைய ரூபம் தலையற்ற க்பந் 
தமாய் வயிற்றில் வாயுடையதாயிருந்தது . அவனுடைய 
உடலம் கூரிய மயிர்கள் மூடி ஒரு பெரிய மலைபோன் றிருக் 
தது . அவன் நிறம் கார்மேகம்போன் றிருந்தது ; குரல் 
மேக் முழக்கம்போன் றிருந்தது . அவனுடைய விசால 
மான கொடிய ஒற்றைக்கண் மார்பிலுள்ள நெற்றியில் தீப் 
போல் எரிந்துகொண்டிருந்தது . பெரிய இமைகள் மஞ்சள் 
நிறமுள்ளவைகளா யிருந்தன . வாய் மிகவும் அகன்றதா 
யும் பெரிய பல்வரிசைகளை யுடையதாயுமிருந்தது . அந் 
தப் பயங்கரமான வாயை அவன் நாக்கைநீட்டி அடிக்கடி 
நக்கிக்கொண்டிருந்தான் . அவ்வரக்கன் யோசனை தூரம் 
தனது இரண்டு கைகளையும் நீட்டி அவற்றிற்குள் அகப் 
பட்ட மான் கரடி சிங்கங்களைப் பிடித்துப்புசித்தான் . மற்ற 
மிருகங்கள் பணிகளை யெல்லாம் கையாற் பிடித்தெறிந்து 
காண்டிருந்தான் . அவன் வழியை மறித்து இராமலக்ஷ 
மணர்கள் வரவை எதிர்பார்த்திருந்தான் . அவர்கள் ஒரு 
குரோசதூரஞ் சென்று கைகளினால் மிருகங்களை எல்லாம் 
வழிமறித்துத் தடுத்துக்கொண்டிருக்கிற பயங்கரமான 
கோ ரரூபமுள்ள கவந்தனைக் கண்ணுற்றார்கள் . அப்போது 
கவந்தன் தனது பெரிய கைகளை நீட்டி இராமலக்ஷ்மணர் 
களைப் பிடித்துத் தனது பலத்தினால் நெரித்தான் . அவன் 
கையில் சிக்கி வாளும் வில்லுமேந்திய பெருந்தோள்களை 
யுடைய மகா பலவான்களாகிய இராமலக்ஷமணர்கள் நலி 

வடைந்தார்கள் . இராமர் சூரத்துவமும் 
கவந்தன் கையில் 
அகப்படல் . 

பொறுமையு முடையவராதலால் அதிகம் 
வருந்தவில்லை ; லக்ஷ்மணர் சிறுபிள்ளையா 


ந்து 


69- ம் சருக்கம் . 

235 
கையாலும் பொறையின்மையினாலும் மிகவும் துன்பம் 
அடைந்தார் . லக்ஷ்மணர் அதிக துயருற்றுத் தமையனா 
ரைப் பார்த்து " வீர , என்னைப்பாரும் ; நான் இவ்வரக் 
கன் கையில் சிக்கிக்கொண்டேன் . என்னை விட்டு விட்டு , ஓ 
ராகவ , நீர் தப்பித்துக்கொள்ளும் . என்னைப் புலியாகக் 

கொடுத்துவிட்டு நீர் சுகமாகத்தப்பித்துக் 
ல க்ஷ்மணர் 
இரங்கல் , 

கொள்ளும் . நீர் சீக்கிரம் சீதையை யடை 

நமது பழைய இராச்சியத்தையும் 
நிச்சயமாகப் பெற்றுக்கொள்வீரென்று நான் எண்ணு 
கிறேன் . ஓ காகுத்த , நீர் அப்படிச் சிம்மாசனமேறின 
போது என்னை மறவாதீராக ” என்றார் . லக்ஷ்மணர் இவ் 
வாறுசொல்ல , இராமர் அவரைப்பார்த்து “ வீர , 

வீர , வீணில் 
அஞ்சற்க . உன்னைப்போன்ற வலியுள்ளவர்கள் ஒருபோ 
தும் பயத்தால் நலியமாட்டார்கள் என்றார் . அப்போது 
அந்தக் கொடிய பெருந் தோள்களையுடைய அரக்கனாகிய 
கவந்தன் இராமலக்ஷ்மணர்களை நோக்கி “ எருத்தின் 
கழுத்துப்போன்ற கழுத்தையுடையவராய்ப் பெரிய வா 

ளும் வில்லு மேந்திய நீவிர் யாவர் ? இந்தப் 
கவந் தன் நீங்கள் பயங்கரமான இடத்துக்கு வந்து என் கண் 

ணில் காணப்பட்டுவிட்டீர்கள் . இவ்விடத் 
எனல் , 

தில் நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் ? 

எதற்காக இவ்விடம் வந்தீர்கள் ? இங்கே 
பசியால் வருந்திக்கொண்டிருக்கும் என்னிடம் நீங்கள் 
விற்களையும் கத்திகளையும் அம்புகளையும் ஏந்திக்கொண்டு 
கூரிய கொம்புள்ள இரண்டு ரிஷபங்கள் போல வந்திருக் 
கிறீர்கள் . என்னை விரைந்து கிட்டிய பின் நீங்கள் உயிர் 
பிழைப்பது கஷ்டம் என்றான் . கொடியனாகிய கவந்தன் 
இவ்வாறு கூற இராமர் முகம் வாடி லக்ஷ்மணரைப் 
பார்த்து “ உண்மையான பராக்கிரம முடையவனே , நமக்கு 
ஒன்றன் பின் ஒன்றாய்ப் பெருந்துக்கங்கள் விளைந்து கொண் 
டிருக்கின்றன . உயிர் போதற் கேதுவாகிய பெருந்துக்கம் 


எனக்கிரை 
யானீர்கள் 


236 


ஆரணியகாண்டம் . 


சீதையை நா மிழந்ததனால் முன்னரே நமக்கு உண்டாகி 
யிருக்கிறது . ஓ லக்ஷ்மணா, விதியிற் பெரிய வலியுள்ளது 
யாது ? உன்னையும் என்னையும் விதியின் வலியால் துக்கம் 
வந்து சேர்ந்துகொண்டதுகாண் . அதைத் தடுக்க முடியா 
தென்பது நிச்சயம் . பிராணிகளைத் துக்கத்திற்குள்ளாக்கு 

வது விதிக்குக் கஷ்டமன்று . விதியின் 
தெளிவடைதல் . 

வலியால் வச்சிரகவசமணிந்த பெரிய வீரர் 

களும் -மணலால் கட்டப்பட்ட அணை 
போல அழிந்து விடுகிறார்கள் " என்றார் . இவ்வாறு திட்ப 
மும் உண்மையும் பராக்கிரமமு முடைய பெரிய புகழ் 
பெற்ற இராமர் லக்ஷ்மணருக்குக் கூறித் தமது புத்தி 
யின் வலிமையால் தம்மனத்தைத் தேற்றிக்கொண்டார் . 


இராமர் 


எழுபதாஞ்சருக்கம் . 


கவந்தன் இராமலக்ஷ்மணர்களை அறிந்து கொண்டது . 


32 


கவந்தன் தனது கைக்குள்ளகப்பட்ட இராமலக்ஷ் 
மணர்களைநோக்கி 

ஓ க்ஷத்திரியோத்தமர்களே ; நான் 
பசியாயிருப்பதைப் பார்த்து நீங்கள் இங்கே நிற்கிறீர்க 
ளா ? அறிவிழந்த நும்மை விதி எனக்கு உணவாகக் 
கொண்டுவந்து சேர்த்துளது என்றான் . இதைக்கேட்ட 
--லக்ஷ்மணர் மிகவும் வருத்தமடைந்து தமது பேராற்றலைக் 

காட்ட வேண்டி இராமரை நோக்கி " இக் 
லஷ்மணர் கொடிய அரக்கன் எங்களிருவரையும் பற் 
--கவந்தன் கையை 
வெட்டுவோ 

றிக்கொள்வான் . அதற்குமுன் நாங்கள் 
விரைந்து வாளினால் இவனுடைய பெருங் 

கைகளிரண்டையும் வெட்டுவோம் . இந் 
தப் பெரிய பயங்கரமான உருவத்தையுடைய ராக்ஷசன் 
தனது தோள்வலியைக்கொண்டே இவ்வுலகத்தை யெல் 
--லாம் வெற்றிகொண்டு நம்மையும் இப்போது கொல்லக் 


மெனல் . 


70- ம் சருக்கம் . 


237 


11 என்று 


கருதுகிறான் . யாகத்திற்குக் கொண்டுவரப்பட்ட பசுப்போ 
லத் தங்களைப் பாதுகாத்துக்கொள்ளக் கூடாதவர்களைக் 
கொல்வது க்ஷத்திரியர்களுக்கு நிந்தையாகும் 
அச்சமயத்திற்குத் தக்க வார்த்தைகளைச் 

சொன்னார் . 
வர்களிவ்வாறு பேசுவதைக் கேட்ட கவந்தன் கோபங் 
கொண்டு வாயைத் திறந்து அவர்களை விழுங்க முயன்றான் . 
உடனே இராமலக்ஷ்மணர்கள் காலத்தையும் இடத்தை 

யும் நோக்கி வெகுசந்தோஷமாகித் தங் 
கந்தன் கையை 
வெட்டல், களுடைய வாளினால் கவந்தன் தோள்களி 

லிருந்து அவனுடைய கைகளை வெட்டித் 
தள்ளினார்கள் . வலப்பக்கத்தில் நின்ற இராமர் அவனு 
டைய வலக்கையை ஒரு கணப்பொழுதினுள்வெட்டினார் ; 
வீரராகிய லக்ஷ்மணரும் அப்படியே அவனுடைய இடக் 
கையை வெட்டினார் . கைகள் வெட்டுண்ட கவந்தன் மேக 
முழக்கம்போலப் பெருங் கூச்சலிட்டு ஆகாசம் பூமி எண் 
டிசைகளாகிய எவ்விடத்துங் கேட்கக் கதறிக்கொண்டு 
பூமியில் விழுந்தான் . கைகள் வெட்டுண்டு தனது தேக 
மெல்லாம் இரத்த வெள்ளம்பெருக நின்ற அரக்கன் 
அவர்களைப் பார்த்து நீங்கள் யார் ? என்று பரிந்து 
கேட்டான் . இவ்வாறு கவந்தன் கேட்க அழகான லக்ஷ 
ணங்கள் அமைந்த லக்ஷ்மணர் அவனுக்கு ராகவரைப் 
பற்றிச் சொல்லலுற்று “ இவர் இக்ஷ்வாகு வம்சத்தில் 

தோன்றி இராமர் என்று பெயர்பெற்றவர் . 
லக்ஷ்மணர் 
கவந்தனுக்குத் 

நான் அவருடைய தம்பி ல்க்ஷ்மணன் . 
தம் வரலாறு 

அரசனாகமுடிசூட்டப்படப்போகும்போது 
கூறல் , 

தாயாரால் சதிசெய்யப்பட்டு அவர் எல்லா 
வற்றையுந் துறந்து தன் மனைவியோடும் என்னோடும் 
காட்டிற்கு வந்துவிட்டார் . அடர்ந்த காட்டில் வசித்துக் 
கொண்டிருக்கும் பொழுது தெய்வப்பெண்போன்ற இவ 
ருடைய மனைவியை ஒரு அரக்கன் தூக்கிக்கொண்டு போய் 
பட்டான் . அவளைத் தேடிக்கொண்டு நாங்கள் இங்குவந் 


H 


TET 


238 


ஆரணியகாண்டம் . 


தோம் . நீ யார் ? துடைகள் முரிந்து வாய் மார்பில் அமைக்க 
கப்பட்டு இக்கவந்த உருவத்துடன் நீ ஏன் இக்காட்டில் 
வசித்துக்கொண்டிருக்கிறாய் ? என்று கேட்டார் . 

இவ் 
வாறு லக்ஷ்மணர் நல்லவார்த்தையால் கேட்க , கவந்தன் 
சந்தோஷமடைந்து இந்திரன் சொற்களை நினைத்துக் 
கொண்டு அவர்களைப்பார்த்து “ புருஷோத்தமர்களே , 
உங்களுடைய வரவு நல் வரவாகுக . என்னுடைய பாக்கி 
யத்தினால் நான் உங்களைக் கண்டேன் . என்னுடைய நல் 
வினையினாலேயே நீங்கள் என் இரண்டு கைகளையும் 
வெட்டினீர்கள் , நான் எவ்வாறு என் அகந்தையால் 
இந்த விகாரமான ரூபத்தை அடைந்தே னென்பதைச் 
சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றான் . 


எழுபத்தொன்றாஞ்சருக்கம் . 


கவந்தன் தன் வரலாறு கூறுதல் . 


வரலாறு . 


“ பெருந்தோள்களையும் 

பேராற்றலையு 

முடைய 
இராம் , இந்திரனையும் சந்திராதித்தியர்களையும் போன்ற 
சொல்லமுடியாத என் அழகினால் நான் முன் மூவுலகங் 
களிலும் கீர்த்தி பெற்றிருந்தேன் . நான் அந்த அழகிய 

ரூபத்தை யொழித்துக் கோ ரரூபங்கொ 
கவந்தன் கோர 

ண்டு எத்திசைகளிலும் காட்டில் வசிக் 
ரூபமடைந்த 

கும் ரிஷிகளைப் பயமுறுத்திக்கொண்டு 

வந்தேன் . அப்படிச் செய்து வரும்பொ 
ழுது ஒருநாள் நான் இந்தக் கோரரூபத்தைத் தரித்துக் 
காட்டில் பழம் பறித்துக்கொண்டிருந்த ஸ்தூலசிரசென்ற 
பெரிய முநிவரைப் பயமுறுத்தினேன் . அவர் கோபங் 
கொண்டு மநிதர் எல்லாராலும் வெறுக்கப்படும் இக் 
கோர ரூபத்தை நீ அடையக்கடவாய் என்று என்னைச் 
சபித்தார் . நான் அவரை வணங்கி என் சாப விமோச 


238 / 


1 


எனது 


என்றேன். உ 
71 - ம் சருக்கம் . 
னத்திற்காகப் பிரார்த்திக்க , அவர் “ இராமர் உன் கை 
களை வெட்டி உன்னை ஒரு பெரிய காட்டில் தகனஞ் 
செய்யும்போது நீ உன் அழகான உருவத்தை அடையக் 
கடவாய் என்றார் . ஓ லக்ஷ்மண , நான் தனுவினுடைய 
குமாரன் . போர்க்களத்தில் இந்திரனிட்ட சாபத்தினால் 
நான் இந்த உருவம் அடைந்தேன் . நான் பிரமனைக் 
குறித்துத் தவம்புரிந்து அவரைச் சந்தோஷப் படுத்தித் 

தீர்க்காயுசு பெற்றுக்கொண்டேன் . அத 
கவந்தன் தலை 

னால் செருக்கடைந்து தீர்க்காயுசுபெற்ற 
யற்ற வரலாறு . 

என்னை இந்திரன் என்ன செய்வான் 
என்று அவனோடு போர் புரிந்தேன் . அப்போது அவ 
னால் எறியப்பட்ட சதகோடியாகிய வச்சிராயுதத்தினால் 

துடைகள் முரிந்து தலை உடலுக்குள் புதைந் 
தது . அது கண்டு நான் என் உயிரை வாங்கிவிடும்படி 
கேட்டும் என்னை யமலோகத்திற் 

கனுப்ப 
வில்லை ; " பிரமதேவர் கொடுத்த வரம் பொய்யாகாது 
என்று மாத்திரம் சொன்னான் . அதற்கு நான் “ உன் 
வச்சிராயுதத்தினால் அடிபட்டு , என் தலையும் துடையும் 
வாயும் நொருங்கியுளேன் ; உணவின்றி நான் எவ்வாறு 
கேட்டு இந்திரன் என்கைகளே யோசனை நீளமுள்ளவைக 
ளாகச் செய்து கூரிய பற்களை யுடைய என் வாயை வயிற் 
றில் வைத்தான் . அன்றுதொட்டு நான் என் நெடிய கை 
களை நீட்டிக் காட்டில் வாழும் சிங்கம் , புலி , மான் , நரி 
களைப் பிடித்துப் புசித்துக்கொண் டிருந்தேன் . இந்திரன் 
இராமலக்ஷ்மணர் உன் கைகளைப் போரில் வெட்டின் 
போது நீ சுவர்க்கம் அடைக " என்றான் . ஐயா ராஜோத்த 
மனே , என்னுடைய உடலைப் போக்கவரும் இராமர் 
என்து கைக்குள் நிச்சயமாய் அகப்படுவார் என்ற நம்பிக் 
கையினால் நான் இந்தக்காட்டில் எதிர்ப்படும் ஒவ்வொரு 
மிருகங்களையும் சந்தோஷத்தோடு பிடித்துக்கொண்டி 


அவன் 


91 


2240 


ஆரணியகாண்டம் .. 


குமாரன் 


ருந்தேன் . அந்த இராமர் நீரே . ஓ ராகவ , உமக்கு நன்மை 
யுண்டாகுக . இராமர் அன்றி வேறெவராலும் என்னைக் 
கொல்ல முடியாதென்று அம்மாமுநி உண்மையாகச் 
சொன்னார் . உம்மால் தகனம் பண்ணப்பட்டபின் நான் 
நீர் யாருடன் சிநேகம் செய்யவேண்டும் என்று நல்ல 
புத்திகள் சொல்வேன் என்று தநுவின் 
சொல்ல , மகாத்துமாவாகிய இராமர் , லக்ஷ்மணர் கேட்கும் 
படியாக , அவனை நோக்கி நானும் என் தம்பியும் ஜன 
ஸ்தானத்தி லில்லாதிருந்த சமயம் பார்த்து எனது புகழ் 
பெற்ற மனை வி சீதையை இராவணன் தூக்கிக்கொண்டு 
போய்விட்டான் . அவன் பெயர்மாத்திரம் தெரியுமே 
அன்றி அவன் தோற்றம் , இடம் , வலி முதலியவைக 
ளொன்றும் எனக்குத் தெரியாது . இவ்வாறு துக்கத்தி 

லாழ்ந்து அநாதைகளாக அலைந்துகொண்டு 
இராமர் கவந்தன் திரிபவர்களும் பிறருக்கு எப்போதும் நன் 
தயவிற்கு 

மையே புரிபவர்களுமாகிய எங்களுக்கு 

நீ தயவுசெய்யத் தகும் . வீர , நாங்கள் 
யானைகளால் முறிக்கப்பட்டு உலர்ந்திருக்கும் கட்டை 
களைக் கொண்டுவந்து பெருங்குழியில் போட்டுத் தீமூட்டி 
உன்னைத் தகனம் செய்கிறோம் . சீதையை எவன் கவர்ந்து 
சென்றான் என்றும் எங்கே 

கொண்டு போயினான் 
என்றும் உனக்குத் தெரிந்தால் அவசியம் எங்களுக்குச் 
சொல்லு என்று கேட்டார் . அப்போது பேசுவதில் 
வெகு சமர்த்தனான அரக்கன் அவரை நோக்கி “ எனக் 
குத் திவ்விய ஞானம் இல்லை . அதனால் சீதை யிருக்குமி 
டத்தை அறியேன் . உங்களால் தகனம்செய்யப்பட்டு 
என்னுடைய சுயரூபத்தை அடைந்தபின் சீதையைப் 
பற்றி எல்லாம் சொல்லவல்லவ னொருவனை உங்களுக்கு 
நான் சொல்லுவேன் . இந்தத் தேகம் எரிந்துபோம்வரை 
யில் சீதையைத் தூக்கிப்போன மகா வீரியம் பொருந் 
திய அரக்கனை இன்னான் என்று அறியும் ஞானம் எனக் 


வேண்டல் . 


72 - ம் சருக்கம் . 


241 


கில்லை. யான் சாபத்தினால் எனது ஞானத்தை இழந்து 
விட்டேன் . என் கொடிய செயலால் எனக்கு இந்த விகார 
ரூபம் உண்டாயிற்று . சூரியன் தனது களைத்த பரிக 
ளுடன் மேற்றிசையில் சென்று மறையுமுன் என்னைக் 
* குழியில் தள்ளிச் சாஸ்திரப் பிரகாரம் தகனம் செய்யும் . 
ஓ இராகவ , உம்மால் தகனம் செய்யப்பட்டதன்பின் 
அந்த ராக்ஷசனை அறிந்தவ னொருவனை நான் உமக்குச் 
சொல்லுவேன் . நற்குணமமைந்த அவனோடு நீர் நட்புச் 
செய்து கொள்ளும் . அவன் உமக்குத் தகுந்த உதவி செய் 
வான் . இந்த மூவுலகங்களிலும் அவனுக்குத் தெரியாத 
தொன்றில்லை . அவன் முன்னொருகாலத்தில் ஒருகாரணத் 
தால் மூவுலகங்களையும் சுற்றிவந்துளான் 

என்றான் . 


எழுபத்திரண்டாஞ்சருக்கம் . 

கவந்தன் இராமருக்குச் 
சுக்கிரீவனோடு நட்புச் செய்துகொள்ளும்படி கூறல் . 


கவந்தன் இவ்வாறு கூறியபின் இராமலக்ஷ்மணர்கள் 
அவனை ஒரு மலைக்குகைக்குக் கொண்டுபோய்த் தகனம் 
செய்தார்கள் . லக்ஷ்மணர் ஈமத்திற்கு நெருப்புவைத்தார் . 
அது நாலுபக்கமும் நன்றாகப்பற்றி எரிந்தது . நெய்போல் 

வதாகிய கவந்தனுடைய பெரிய தசை 
கவந்தன் செறிந்த சரீரத்தை அந்தத் தீ மெதுவா 
சுவரூபம் 
அடைந்தது , 

கத் தகனம் செய்தது . அதன்பின் அப் 

பெரிய ராக்ஷசன் ஈமத்தினின்றும் புகை 
யற்ற அக்கினிப் பிழம்பு போல எழுந்து சுத்தவஸ்திரம் 
தரித்துத் திவ்விய மாலை யணிந்து விளங்கினான் . அவன் 
-நல்லாடை புனைந்து , அவயவங்களிலெல்லாம் ஆபரணங் 
கள் அணிந்து , வெகு சந்தோஷத்துடன் ஈமத்தினின் 

31 


242 


ஆரணியகாண்டம் . 


றும் ஆகாயத்தில் எழுந்து , அன்னங்கள் பூட்டப்பட்ட 
புகழ்பெற்ற தேவவிமானத்தில் ஏறி , வானில் நின்று 
திக்குக்களையெல்லாம் தனது தேககாந்தியால் விளக்கஞ் 
செய்துகொண்டு இராமரைநோக்கி “ ஓ இராகவு , யா துகாரி 

யம் செய்தால் நீர் உண்மையாய்ச் சீதைல 
கவந்தன் 

யை அடையலாமென்பதைக் கேளும் . உல , 
இராமருக்குப் 
புத்திகூறல் . கத்தில் அரசர்கள் தாம் விரும்பிய பொ 

ருள்களை யடையும் * உபாயங்கள் ஆறுள. 
ஒரு துன்பத்தை அனுபவிப்பவன் ஒத்த துன்பத்தை 
அனுபவிக்கும் மற்றொருவனைத் தனக்குத் துணையாகக் 
கொள்ள வேண்டும் . 

ஓ -இராம , உமக்கு மனைவியை 
யிழந்ததாகிய பெருந் துன்பம் நேரிட்டிருக்கிறது . ஆத 
லால் அப்படி மனைவியை யிழந்தவன் ஒருவனோடு 
நீர் நட்புச் செய்துகொள்ளல் தக்கது . 

செய்யாவிடின் 
உம்முடைய காரியம் சித்தி யாவதற்கு வேறு வழி 
நான் காணேன் . ஓ இராகவ , நான் சொல்லுவதைக் 
கேளும் . பம்பாசரசின் கரையிலுள்ள மலைகளுட் சிறந்த 
ரிசியமூக பர்வதத்தில் கோபங்கொண்ட இந்திரன் குமார 
னான தன் தமையன் வாலியால் துரத்தப்பட்டு , வீரமும் 
அடக்கமுமுள்ள சுக்கிரீவன் என்னும் வானரத்தலைவன் 

நான்கு வானரர்களோடு , வசிக்கின்றான் . 
மிக்க பலமும் , கீர்த்தியும் , சத்தியமும் , 

தைரியமும் , புத்தியும் , சாமர்த்தியமும் , 
பொறுமையும் , பெருமையும் , அழகும் வாய்ந்த அந்த 
வானரத் தலைவன் , இராச்சியத்தின் பொருட்டுத் தன் 
தமையனால் ஊரைவிட்டுத் துரத்தப்பட்டான் . 

ஓ 
அவன் உம்மோடு நட்பாகிச் சீதையைத் தேடுவதற்கு 


சுக்கிரீவன் 
வரலாறு . 


வீர , 


-- 


* ( 1 ) சந்தி = நட்பாக்கல் . ( 2 ) விக்கிரகம் = பகையாக்கல் . ( 3 ) யானம் 
பகைவன் மேல் படையெடுத்துச் செல்லுதல் . ( 4) ஆசனம் = காலம் வரும் 
வரையில் காத்திருத்தல் , ( 5 ) துவைதிபாவம் = பிரித்தல் , ( 6 ) சமாசி , 
யம் = கூட்டல் . 


72 - ம் சருக்கம் . 


243 


. 


* 


உதவி செய்வான் . நீர் துக்கத்திலாழவேண்டாம் . இக்ஷ் 
வாகு குலோத்தம , இவ்வுலகத்தில் விதியை வெல்ல 
ஒருவராலும் முடியாது . - வீர , நீர் இப்போதே இங்கே 
யிருந்து புறப்பட்டு விரைந்து சென்று மகாபலவானாகிய 
சுக்கிரீவனை அடைந்து ஒருவருக்கொருவர் துரோகம் செய் 
யாமலிருக்கவேண்டி அக்கினிசாக்ஷியாக அவனோடு நட் 
புச் செய்து கொள்ளும் . அவ்வானரவரசன் சுக்கிரீவன் 
மிக்க நன்றியுள்ளவன் ; வேண்டு முருவம் எடுத்துக்கொள் 
ளும் வன்மையுள்ளவன் ; உதவி தேடுபவன் ; அதிக பல 
முடையவன் ; ஆகையால் அவனை இகழற்க , அவன் விரும் 
பிய காரியத்தை நீங்களிருவர்களும் செய்து முடிக்க வல்லீர் 
கள் . அவன் உங்களால் உபகாரத்தை அடைந்திடினும் 
அடையாவிடினும் உங்களுடைய காரியத்தைச் செய்வான் . 
அவன் ரிக்ஷரஜசென்கிற வானரனுடைய மனைவியினிடத் 
தில் சூரியனுக்குப் பிறந்தவன் . அவன் வாலியால் பகைக் 
கப்பட்டு அவனிடத்துக் கொண்ட இடையீடிலாத பயத்தி 
னால் பம்பாசரசின் கரையில் திரிந்துகொண்டிருக்கிறான் . 
நீங்கள் அக்கினிக்கு முன்பாக உங்களுடைய ஆயுதங்களை 
வைத்து ரிசியமூக பர்வதத்தி லிருக்கும் அவ்வானரத் 
தலைவனுடன் நட்புச் செய்து கொள்ளுங்கள் . அவன் நர 
மாமிச பக்ஷணிகளாகிய அரக்கர்களுடைய இருப்பிடங் 
-களை எல்லாம் அறிந்தவன் . ஓ பகைவரேறாகிய இரா 
கவ , சூரியனுடைய கிரணங்கள் பிரகாசிக்கின்ற இடங் 
களுள் அவன் அறியாததொன்றுமில்லை . அவன் தனது 
குரங்குகளுடன் ஆறுகள் , மலைகள் , கோட்டைகள் , குகை 
கள் எல்லாவற்றையும் தேடி உமது மனைவியைக் கண்டு 
பிடிப்பான் . அவன் உம்மைப் பிரிந்த துக்கத்தால் வருந் 
தும் சீதையைத் தேட எத் திசைகளுக்கும் பெரிய உருவ 
முடைய வானரர்களை அனுப்புவான் ; இராவணனுடைய 
இருப்பிடத்திலும் அவளைத் தேடுவான் . மேருமலை 
யின் உச்சியிலிருப்பினும் பாதாளத்திலிருப்பினும் அரக் 


244 


ஆரணியகாண்டம் . 


கர்களை எல்லாம் அவ்வானரத்தலைவன் கொன்று குற்ற 
மற்ற உமது மனைவியை உமக்கு மீட்டுக்கொடுப்பான் 
என்றனன் . 


எழுபத்து மூன்றாஞ்சருக்கம் . 


கவந்தன் ரிசிய மூக பர்வதத்திற்கு வழி கூறுதல் . 


சீதையை அடைதற்கேற்ற வழியை இராமருக்கு நன் 
றாக எடுத்துக்கூறியபின் புத்தியுள்ள கவந்தன் மறுபடி 
யும் அவரை நோக்கிப் பொருள் பொதிந்த சொற்களால் 
“ இதோ மேற்குத் திக்கை அலங்காரம் செய்துகொண்டு 
நாவல் , வேங்கை , பலா , இறலி , ஆல் , தும்பை , அரசு , கோ 
ங்கு, மா , நாகம் , மஞ்சாடி , தமாலம் , அசோசம் , கடம்பு , 

அலரி , அக்கினிமுகம் , பாரிபத்திரம் முத 
ரிசியமூக் 
பர்வதத்திற்குச் லிய மரங்கள் நிற்கின் றனவே , இதுதான 

என் 
செல்லும் வழியில் ரிசியமூக பர்வதத்திற்குப் போகும் வழி ; 
உள்ள மரங்கள் , 

அம்மரங்களிலேறியும் , அவைகளை வளைத் 
தும் , அவைகளின் அமுதனைய கனிகளைப் பறித்தருந்தி 
நீர் அம்மலைக்குப் போகலாம் . இந்தக் காட்டைக் கடந்து 
சென்றால் தேவேந்திரனுடைய நந்தனவனம் போன்ற 
தும் உத்தரகுருவை ஒத்ததும் குபேரனுடைய தோட்ட 
மாகிய சைத்திரரதத்தைப் போல வருஷம் பன்னிரண்டு . 
மாதமும் பழங்களையும் தேனையும் கொடுப்பதும் எல்லாக் 
காலத்திலும் எல்லாப்பருவங்களையு முடையதும் பூத்த 
மரங்கள் நிறைந்துள்ள துமான ஒரு காட்டை நீரடைவீர் . 
அந்தக் காட்டில் மேகக்கூட்டம் போலவும் , மலைகள் போல 
வும் , பெரிய கிளைகளையுடைய அனேக மரங்கள் பழத் 
தின் பாரத்தால் வளைர்து அதி சிறப்பாக நிற்கும் . அம் .. 


73 - ம் சருக்கம் . 


245. 


மரங்களில் 

ஏறியும் கிளைகளை வளைத்தும் அமுதத் 
துக் கொப்பான பழங்களை லக்ஷ்மணர் பறித்துக்கொடுப் 
பார் . வீரர்காள் , காடுகளையும் மலைகளையும் சிறு குன் 
றுகளையும் ஒவ்வொன்றாகக் கடந்து சென்றால் நீங்கள் 
பேரற்கற்களும் பாசியு மில்லாததும் , அதனால் ஜனங்கள் 
விழுந்து ஆழ்ந்துபோகாததும் , சமமான நீர்த்துறைகளை 
யுடையதும் , மணல்பாய்ந்ததும் , செந்தாமரையும் வெண் 
டாமரையும் மலரப்பெற்றதுமாகிய பம்பை என்னும் பெ 

ரிய ஏரிகரையைச் சேருவீர்கள் . அங்கே 
பம்பாசரசில் 

அன்னங்களும் , தவளைகளும் , கொக்குக் 
வாழும் 
பறவைகள் . களும் , உள்ளான்களும் காதிற் கினிய 

மநோகரமான ஓசைகளைச் செய்து விளை 
யாடித்திரியும் . அவைகள் அவ்விடத்தில் ஒருபோதும் 
கொலையுண்ணப்பட்டு வருத்தமடையாமையால் மனுஷர் 
களைக் கண்டு அச்சமடையா . ஓ இராகவ , இந்த வெண் 

ணெய்க் கட்டிபோன்ற பறவைகளும் , 
மீன்கள் . ரோகிதம் , சக்கர துண்டம் , நளம் என் 

னும் மீன்களும் உமக்கு உணவிற்காகும் . 
இவைகளையன்றிச் செதிள் , முள் முதலியவைகளில்லாத 
கொழுத்த பல மீன்களையும் உமது அன்புள்ள தம்பியா 
கிய லக்ஷமணர் தமது பாணங்களால் கொன்று நெருப் 
பிற் சுட்டு உமக்குக் கொடுப்பார் . அவைகளை நீரருந்திய 
பின் உமக்குப் பானம்பண்ணுவதற்காக லக்ஷ்மணர் 
தாமரையிலையில் மலர்களோடு பயின்றமையால் தாமரை 
மணம் வீசுவதும் இனிமையானதும் குளிர்ச்சியானதும் 
ஆரோக்கியகர மான தும் அழுக்கில்லாததும் வெள்ளி 
யும் பளிங்கும்போல நிர்மலமான துமான நீரைக் கொண் 
டுவந்து கொடுப்பார் . நீர் அந்திக்காலத்தில் அவ்வேரி 
கரையில் உலாவும் போது லக்ஷ்மணர் கொழுத்த குரங்கு 
கள் மலைக்குகையில் படுத்திருப்பதையும் காட்டில் ஓடித் 
திரிவதையும் உமக்குக் காட்டுவர் . ஓ புருஷோத்தம , நீரும் 


. 


246 


ஆரணியகாண்டம் . 


|| 


ஒருநாளும் 


அந்தக் கொழுத்த குரங்குகள் தண்ணீர் 
விலங்குகள் , குடித்துவிட்டு ஆற்றங்கரையில் தண்ணீர் 

குடிக்கவரும் எருதுகள்போலக் கத்து 
வதைக் காண்பீர் . சாயங்காலத்தில் நீர் அவ்விடத்தில் 
உலாவிக்கொண்டு பம்பையின் அழகான ஜலத்தையும் 
பூத்தமரங்களையும் பார்த்துத் துக்கத்தைப் போக்கலாம் . 
அன்றியும் , ஓ இராகவ , அங்கேயுள்ள பூத்துவிளங்கும் 
திலகமும் , நற்றமாலமும் , நன்றாக மலர்ந்த தாமரை 
குவளை முதலியவைகளும் உமது துயரத்தைப் போக்கும் . 
அங்குள்ள புஷ்பங்களைப் பறித்துச் சூடிக்கொள்ளுவ 
தற்கு அவ்விடத்தில் ஒரு மனுஷருமில்லை . அன்றியும் 
ஓ இராகவ , அவ்விடத்தில் மதங்கமா முநிவருடைய சிஷ் 
- யர்கள் புலன்களை யடக்கித் தவம் செய்தமையால் அந்தப் 
புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட மாலைகள் 

வாடுவதில்லை . ஒரு சமயத்தில் அவர்கள் 
புஷ்பங்கள் . தங்கள் குருவாகிய மதங்கமுநிவருக்காகப் 

பறித்தெடுத்துவந்த பழங்களின் பாரத்தி 
னால் அவர்கள் தேகத்திலிருந்து சிந்திய வேர்வைத்துளி 
கள் அவருடைய தவத்தின் மகிமையால் புஷ்பங்களா 
யின . இவ்வாறு வேர்வைத் துளியினின்று தோன்றிய 
படியா ற்றான் அப்புஷ்பங்கள் வாடிப் போகிறதில்லை . ஓ 
காகுத்த , அவர்களுக்குத் தொண்டு செய்துகொண்டி 
ருந்த சவரி என்னும் ஒரு தவமூதாட்டி இப்போதும் 

அங்கே வசித்துக்கொண்டிருக்கிறாள் . ஓ 
இராம , எப்போதும் தருமமே செய்யும் 

அத்தவ மூதாட்டி கடவுளைப்போல எல் 
லாராலும் வணங்கப்படும் உம்மைத் தரிசனம் செய்தபின் 
சுவர்க்கம் அடையப்போகிறாள் . ஓ காகுத்த , அப்பம்பை 
யின் மேல்கரையில் மதங்கமுநிவருடைய அந்தரங்கமான 
நிகரற்ற ஆச்சிரமத்தை நீர்காணுவீர். அக்காட்டில் யானை 
கள் அதிகமாயினும் அத்தபோதனருடைய தெய்வீக 


73 - ம் சருக்கம் . 


247 


மிக வுள்ளது ; 


மான ஆற்றலுக் கஞ்சி ஒரு யானையாவது 
மதங்க 

அவ்வாச்சிரமத்தி னெல்லைக்குள் நுழை 
வனம் . 

யாது . ஓ இராகவ , அந்தக்காட்டிற்கு மதங் 
கவனம் என்று பெயர் . தேவர்களுடைய நந்தனவனத்துக் 
கொப்பானதும் அநேக பறவைகள் வசிப்பதுமாகிய அக் . 
காட்டில் , ஓ இராம் , நீர் சந்தோஷமாகத் திரியலாம் . 
அப்பம்பாசரசிற்கு எதிரே பூத்த மரங்களையுடையதும் 
ஏறுவதற்கரியதும் , சிறு பாம்புகளால் நான்கு பக்கத்தும் 
காக்கப்படுவதுமாகிய ரிசியமூக பருவத மிருக்கின்றது . 

அம்மலை வள்ளன்மை 
ரிசியமூக 
பர்வதம் . 

ஆதிகாலத்தில் பிரமதேவரா லுண்டாக் 

கப்பட்டது . அம்மலையில் படுத்து உறங்கித் 
தனக்கு ஒரு புதையல் கிடைத்ததாகக் கனவு காண்பவன் 
கண் விழித்துக்கொண்டவுடனே அதனை அடைவான் . 
அம்மலையை அடையும் பாதகர்களையும் நல்லொழுக்க 
மற்றவர்களையும் நித்திரைகொள்ளும்போது ராக்ஷசர்கள் 
பிடித்துக் கொன்றுவிடுவார்கள் . பம்பைக்கரையிலுள்ள 
மதங்காச்சிரமத்தில் திரியும் யானைக்கன்றுகளின் பயங்க 

சத்தத்தை நீர் கேட்பீர் . அன்றியும் , 
மாகச் செல்லும் மேகம்போன்ற கரிய மதயானைகள் 

கபோலத்திலிருந்து மதநீர் பாய அங்கு 
மதங்க 
வனத்திலுள்ள மிங்கும் தனித்தும் கூட்டங்கூட்டமாயும் 

திரிவதை நீர் காண்பீர் . காட்டின்கண் 
வாழும் அந்தப் பெரிய யானைகள் பம்பாசரசுக்கு வந்து 
அதனுடைய இனிய தூய நறுமணங் கமழுகின்ற நீரை 
உண்டுவிட்டுப் பெயர்த்தும் அந்தக் காட்டுக்கே திரும்பிச் 
செல்லும் . அங்கே கரடிகளையும் , நரிகளையும் , துன்பஞ். 
செய்யாதனவும் மனிதரைக் கண் டஞ்சா தனவுமாகிய இந் 
திரநீலம் போன்றமெல்லிய முகத்தையுடைய மான்களையும் 
கண்டு நீர் நுமது துயரத்தை ஒழிப்பீர் . ஓ இராகவ , 
நான்கு பக்கங்களிலும் கருங்கற் பாறைகளால் சூழப்பட்டு 


கரமான 


வேக 


யானைகள் . 


248 


ஆரணியகாண்டம் . 


உட்புக வரியதாய் வாயிலில் பழந்தரு மரங்கள் சூழ்ந் 
ததும் குளிர்ந்த ஜலமுடையதுமாகிய அழகிய தடஞ் 
சுனை யொன்று பொருந்திய பெருங் குகையொன்று 
அந்த மலையிலிருக்கிறது . அக்குகையிலே தான் சுக்கிரீவன் 
தனது வானரத் துணைவர்களோடு வசிக்கிறான் . அவன் 
சில சமயத்தில் அந்த மலையின் உச்சியிலும் இருப் 
பான் ” என்றான் . இவ்வாறு இராமலக்ஷ்மணர்களுக்குச் 
சொல்லிவிட்டுக் கவந்தன் சூரியன் போலப் பிரகாசித்துக் 
கொண்டு மாலையணிந்து அழகாக ஆகாசத்தில் விளங்கி 

னான் . அப்போது இராமலக்ஷ்மணர்கள் 
கவந்தன் சுவர்க் 
கம் சென்றது . 

ஆகாயத்தில் நிற்கின்ற பெரிய கவந்தனை 

நோக்கி “ நீர் போய்வாரும் ” என்று 
சொன்னார்கள் . அதற்கு மறுமொழியாக, கவந்தன் “ நீங் 
கள் உங்கள் காரியத்தை முடிக்கப்போங்கள் என்று 
சொல்லிச் சந்தோஷமடைந்த இராமலக்ஷ்மணர்களிடத் 
தில் விடை பெற்றுக்கொண்டு போயினான் . தனது 
பழைய அழகைப்பெற்று ஆகாயத்தில் , பிரகாசித்துக் 
கொண்டு நின்ற கவந்தன் இராமருக்கு அவர் செல்ல 
வேண்டிய வழியைக் காண்பித்து " சுக்கிரீவனுடன் நட்புச் 
செய்து கொள்ளும் " என்று சொன்னான் . 


எழுபத்து நான்காஞ்சருக்கம் . 


சவரி சுவர்க்கம் சென்றது . 


இராஜ குமாரர்களான இராமலக்ஷ்மணர்கள் பம் 
பாசரசிற்குப் போவதென்று கவந்தன் காட்டின வழியா 
கச் சென்று மேற்கு நோக்கிப் போனார்கள் . சுக்கிரீவ 
னைக் காணவேண்டி வழிக்கொண்டு செல்லும்பொழுது 


74 - ம் சருக்கம் . 


249 


சவரியைக் 
காணல் . 


- 


அவர்கள் மலைகளினுச்சியில் பூக்கள் நிறைந்தனவும் தேன் 
போன்ற கனிகள் மலிந்தனவுமான அநேக மரங்களைக் 
கண்டார்கள் . அவர்கள் . அன்றிரவை ஒரு மலையின் உச் 
சியில் கழித்து மறுநாள் பம்பையின் மேற்குக்கரை சென் 
று சேர்ந்து சவரியினுடைய அழகிய ஆச்சிரமத்தைக் கண் 

ணுற்றார்கள் . அவர்கள் நான்குபுறத்தும் 
இராம லக்ஷ்மணர் மரங்கள் சூழ்ந்து அழகாக விளங்கும் 

அவ்வாச்சிரமத்துள் நுழைந்து சுற்றிப் 

பார்த்துத் தவமூதாட்டியாகிய சவரியைக் 
கண்டார்கள் . முற்றத் துறந்த அந்தத் தவமூதாட்டி 
இராமலக்ஷ்மணர்களைக் கண்டவுடன் எழுந்து கைகூப்பி 
அவர்களுடைய தாள்களில் வணங்கி அவர்களுக்கு முறைப் 
படி பாத்திய ஆசமனீயங்களை வழங்கினாள் . இராமர் 
தரும் , நெறியில் நின்ற அத்தவ மூதாட்டியை நோக்கி 
பணிமொழி , தவத்துக்கு இடையூறுகளாக உள்ளவைக 
ளெல்லாவற்றையும் நீ ஒழித்துவிட்டாயா ! நினது தவம் 
நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகின்றதா ? நீ கோ 
பத்தை நீக்கி உணவைச் சுருக்கிக்கொண்டாயா ? செய்ய 
வேண்டிய நோன்புக ளனைத்துஞ் செய்தாயா ? மனோ 
சுகம் அடைந்தாயா ? நீ நின் ஆசாரியருக்குச் செய்த 
தொண்டு பயனடைந்ததா ? " என்று வினாவினார் . இரா 
மர் அவ்வாறு கேட்டபோது சித்தர்களால் நன்குமதிக்கப் 
பட்ட முற்றுப்பெற்ற தவத்தையுடைய சவரி மூதாட்டி 
இராமரைக் கிட்டி “ ஓ புருஷோத்தம , தேவா திதேவ 
ராகிய உம்மைப் பூஜித்ததால் நான் சுவர்க்கம் புகுகின் 
றேன் . உம்முடைய தரிசனம் கிடைக்கப்பெற்றமையால் 
என் தவம் பயனடைந்தது ; என் பிறவி வாழ்வுற்றது ; 
நான் ஆசிரியர்களுக்குச் செய்த தொண்டு பயனடைந் 
தது ; என் தவமும் முற்றுப்பெற்றது . ஓ பெரியோய் , 
பகைவரேறே , மனுடர்க் கருள்செய்பவனே , உம்முடைய 
அருணோக்கத்தினால் , யான் தூய்மை யடைந்து அழிவில் 

32 


250 


ஆரணியகாண்டம் . 


லாத புத்தேளுலகம் புகுவேன் . நான் தொண்டு புரிந்து 
வந்த தபோதனர்கள் நீர். சித்திரகூடம் வந்து சேர்ந்த 
போது ஒப்பற்ற ஒளியினையுடைய தேவ விமானங்களி 
லிவர்ந்து விண்ணுலகம் புக்கனர் . தருமத்தை யறிந்த 
அப்பெரியோர்கள் அப்போது என்னைப் பார்த்து இரா 
மர் உன்னுடைய ஆச்சிரமத்துக்கு வருவார் . அவரையும் 
லக்ஷ்மணரையும் மிகுந்த பத்தியோடு உபசாரஞ் செய் . 
அவருடைய தரிசனத்தினால் நீ அழியாத சுவர்க்கலோகம் 
புகுவாய் ” என்றார்கள் . ஓ புருஷோத்தம , இவ்வாறு அந் 
தப் பெரிய தபோதனர்கள் எனக்குச் சொன்னார்கள் . 
நான் தங்களுக்காகப் பம்பைக் கரையி லுண்டாகிய பல 
கனிகளைச் சேர்த்துவைத்திருக்கிறேன் என்று இவ்வாறு 
சொன்னாள் . தருமாத்துமா வாகிய . இராமர் முக்காலங் 
களையு மறிந்த சவரியைப்பார்த்து “ உன்னுடைய தவத்தி 
னாற்றலையும் உன்னுடைய ஆசிரியர்களது தவத்தினாற் 
றலையும் தனு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் . உனக்கு 
விருப்ப மதுவாயின் அதை நான் இப்பொழுது என் கண் 
களால் பார்க்க விரும்புகிறேன் என்றனர் . இவ்வாறு 
இராமர் கூறக் கேட்ட சவரி அந்தப் பெருங் காட்டை 

அவர்களுக்குக் காட்டலுற்று “ ஓ இரா 

மிருகங்களும் பறவைகளும் நிரம்பி 
மதங்க வனத்தை 

அடர்ந்த மேகம்போல் விளங்குகிற இந் 
இராமருக்குக் 

தக் காட்டைப் பாரும் . இதற்கு மதங்க 

வனம் என்று பெயர் . இக்காட்டில் தான் 
சுத்தாத்துமாக்களாகிய எனது குரவர்கள் தங்கள் தேகத் 
தை மந்திரங்களினால் மந்திரமாகச் சம்ஸ்காரம் பண்ணி 
ஓமாக்கினியில் ஆவுதி செய்தார்கள் . இந்த வேதிகையின் 
மேல்தான் அவர்கள் ஏறி நடுங்குகின்ற கைகளினால் 
தேவர்களுக்குப் புஷ்பாஞ்சலி செய்வது . ஓ ரகுகுலோத் 
தம , இதோபாரும் ; இந்த ஒப்பில்லாத அழகிய வேதிகை 
அவர்களுடைய தவத்தின் மகிமையால் இன்னும் ஒளி 


சவரி 


கவ , 


காட்டல . 


விட்டு 


வாடவில்லை. 

நீ என்னைப் பூசை செய்து 
74 - ம் சருக்கம் . 

251 
கான்று கொண்டு நிற்கின்றது . இதோபாரும் , இவ்விடத் 
தில்தான் ஏழுகடல்களும் விரதங்களினால் தேகம் இளை 
து இயங்கச் சத்தியற்றிருந்த அவர்கள் நினைத்தபோது 
வந்து தோன்றியது . அவர்கள் நீராடிவிட்டு இந்த மரங்க . 
ளில் தூக்கின மரவுரிகள் இன்னும் உலரவில்லை . அவர்கள் 
தேவபூசை செய்த நீலோற்பல மலர்கள்கூட இன்னும் 

நீங்கள் இந்தக்காடு முழுதையும் கண்டு 
கேட்கவேண்டியவைக் ளெல்லாவற்றையும் கேட்டுவிட் 
டீர்கள் . இனி உமது அனுமதிப்படி இத்தேகத்தை நீக்கி 

இவ்வாச்சிரமத்துக் குடையோர்களும் சுத்தாத்து 
மாக்களுமாகிய நான் தொண்டு செய்துவந்த முநிவர்கள் 
ளுடைய சன்னிதிக்குப் போக விரும்புகிறேன் ” என்றாள் . 
அந்தத் தவமூதாட்டி சொல்லியவற்றையெல்லாம் இராமர் 
லக்ஷ்மணரோடு கேட்டு மிக்க சந்தோஷமடைந்து 
ஆச்சரியம் ! " என்றுசொல்லி மிக்க தவத்தினையுடைய 
விட்டாய் . இனி நீ உன் விருப்பத்தின்படி சுகமாகச் செல்ல 
லாம் என்றார் . இராமர் அவ்வாறு அநுமதி கொடுக்க 
ஜடை தரித்து மரவுரியும் மான்தோலும் உடுத்து நின்ற 
சவரி தீயில் குதித்து அக்கினிப்பிழம்புபோல ஆகாயத்தில் 
எழுந்தாள் . அவள் திவ்விய ஆபரணங்களணிந்து திவ்விய 
மலர்மாலை புனைந்து சந்தனம் பூசி திவ்வியவஸ்திரந் தரித்து 
மிக அழகாக விளங்கி மின்னற்கொடிபோல அவ்விடத் 
தை விளக்கஞ்செய்தாள் . சவரி தனது தவத்தின் மகிமை 
யால் புண்ணியாத்துமாக்களாகிய தனது ஆசிரியர்கள் 
வசித்த புத்தேளுலகம் புகுந்தாள் . 


252 


ஆரணியகாண்டம் . 


எழுபத்தைந்தாஞ்சருக்கம் . 


இராமர் பம்பையை அடைந்தது . 


ராமர் 
சுக்கிரீவனைக் 


சவரி தனது தவத்தின் மகிமையால் துறக்கமடைந்த 
பின் இராமர் தமது தம்பி லக்ஷ்மணரோடு அந்தப் பெரிய 
முநிவர்களின் தபோமகிமையைப்பற்றி ஆலோசித்தார் . 
அப்பெரியோர்களுடைய பெருமையைப்பற்றித் தருமாத் 
துமாவாகிய இராமர் தம்மனத்துள் சிந்தித்துத் தம்மாட் 
டன்புள்ளவரும் தமது நன்மைக்கே பாடுபடுபவருமான 
லக்ஷ்மணரைப் பார்த்து “ தம்பி , மானும் புலியும் ஒன்று 

டன் ஒன்று நட்புக்கொண்டு திரிவதும் 

பலவகைப் பறவைகள் வாழ்வதுமாகிய 
காண விரும்பல். இந்தப் புண்ணியாத்துமாக்களான முநி 

வர்களுடைய ஆச்சரியப்படத்தக்க ஆச்சிர 
மத்தைக் கண்டோம் . இந்த ஏழுகடலின் 

புண்ணிய 
தீர்த்தத்தில் நாம் ஸ்நாகம்பண்ணினோம் . நமது பிதி . 
ருக்களுக்குத் தர்ப்பணமும் செய்தோம் . ஆகையால் , 
நமது கஷ்டங்கள் நீங்கி நமக்கு நல்வாழ்வு வந்துவிட் 
டது . ஓ லக்ஷ்மணா, என் மனம் இப்பொழுது சந்தோ 
ஷம் நிறைந்துளது . புருஷோத்தம , நமக்கு நன்மை 
விரைவி லுண்டாகுமென்று எனக்குத் தோன்றுகின் 
றது . ஆகையால் , வா , அழகிய பம்பாசரசிற்குப் போ 
வோம் . அதோ சமீபமாகவே ரிசியமூகபருவதம் தோன் 
றுகின்றது . அவ்விடத்தில்தான் சூரிய குமாரனான சுக் 
கிரீவன் வாலிக்குப் பயந்து நான்கு வானரர்களுடன் வசித் 
துக்கொண்டிருக்கிறான் . சீதையைத் தேடுவதாகிய என் 
கருமம் அவனாலாகவேண்டியதா யிருக்கிறபடியால் வான 
ரோத்தமனாகிய சுக்கிரீவனைச் சீக்கிரத்தில் காண நான் 
விரும்புகிறேன் என்றார் . இவ்வாறு சொன்ன இராம 


75 - ம் சருக்கம் . 


253 


பமபைக்கரை 





பம்பையின் 


ரைப்பார்த்து லக்ஷ்மணர் “ நாம் சீக்கிரம் போவோம் . என் 
மனமு மவ்வாறே விரைகின்றது ” என்றார் . பின்னர், புரு 

ஷநாயகராகிய வலிய இராமர் மதங்காச் 
இராமர் 

சிரமத்தை நீங்கித் தமது தம்பியுடன் பம் 
சேர்தல். 

பையின் கரையைச் சென்று சேர்ந்தார் . 

அநேக மரங்களையும் , நீர் நிலைகளையும் , 
நான்கு பக்கத்தும் பெரிய மரங்களடர்ந்ததும் , புஷ்பங்கள் 
பொலிந்ததும் , மயில் குயில் முதலிய பறவைக ளொலிப் 
பதும் , மூங்கில்கள் சடசடப்பதுமாகிய பெரிய வனங்களை 
யுங் கடந்து துக்கப்பட்டுக்கொண்டே இராமர் பம்பைக் 
கரை சேர்ந்தார் . குளிர்ந்த இனிய சுத்தமான நீருள்ள 
பம்பையைத் தூரத்திலேயே நின்று இராமர் கண்டு அங் 
குள்ள மதங்க சரசில் ஸ்நானம்பண்ணி ஏரிகரைக்கு மெது 
வாக நடந்து சென்றார் . அது நான்குபுறத்தும் திலகம் , 

அசோகம் , புன்னாகம் , வகுளம் முதலிய 
தோற்றம் . 

மரங்கள் சூழ்ந்து , அழகிய சோலைகளை 

யுடையதா யிருந்தது . அதன் நீர் பளிங்கு 
போல் நிர்மலமாயும் கரை அழகாக வளைந்தும் மணல் பரந் 
துமிருந்தது . அது மீன்களும் ஆமைகளும் செறிந்து , கரை 
யில் மரங்களடர்ந்து , தோழிகள் போல் கொடிகளால் சூழப் 
பட்டு , கந்தருவர் , கின்னரர் , நாகர் , யக்ஷர் , ராக்ஷசர் 
வந்து நீராடுவதாயிருந்தது . அது பல்வகை மரங்களும் 
கொடிகளும் சூழ்ந்து குளிர்ந்த நீரையுடையதாய் மிக வழ 
காக விளங்கிற்று . அது சிலவிடம் அரக்காம்பல் செறிந்து 
சிவப்பாயும் , சிலவிடம் குமுதமலர்சேர்ந்து வெண்மையா 
யும் , சிலவிடம் நீலோற்பலம் படர்ந்து நீலமாயும் அழகிய 
சித்திராசனம் போன்றிருந்தது . அது வெண்டாமரைகளும் 
செந்தாமரைகளும் செறிந்து , பூத்துவிளங்காநின்ற மாஞ் 
சோலை சூழ்ந்து , மயில்க ளொலிப்பதாய் விளங்கியது . 
திலகம் , எலுமிச்சை , அத்தி , வெட்பாலை , கரவீரம் , புன் 
னாகம் , மல்லிகை , முல்லை , நொச்சி , அசோகம் , ஏழி 


254 


ஆரணியகாண்டம் . 


! 


சுக்கிரீவனிடம் 


லைம்பாலை, தாழை முதலிய மரங்களால் அலங்கரிக்கப் 
பட்டுக் கோலஞ்செய்யப்பட்ட பம்பையைத் தசரதகுமா 
ரரான இராமர் பார்த்துப் புலம்பி லக்ஷ்மணரோடு “ கவந் 
தன் சொன்னபடி இதன் கரையில் பல தாதுக்களையுடை 
யதும் பல்வகை வர்ணங்களையுடைய பூமரங்கள் சூழ்ந் 
ததுமாகிய ரிசியமூக பருவதம் அதோநிற்கிறது . மகாத்து 

மாவான ரிக்ஷர ஜசின் குமாரனாகிய சுக்கிரீ 
இராமர் 

வனென்னும் புகழ்பெற்ற வானரத்தலை 
லஷ்மணரைச் 

வன் அங்கேதான் வசிக்கின்றான் . புரு 
போ எனல் . 

ஷோத்தம , நீ அவனிடம் போய்வா ” 

என்று சொன்னார் . அவர் மறுபடியும் 
மெய் வீரனாகிய லக்ஷ்மணரைநோக்கி , இராச்சியத்தை 
யிழந்தும் சீதையை யிழந்தும் பரிதபிக்கும் நான் என் உயி 
ராகிய சீதையின்றி எவ்வாறு உயிருடன் இருப்பேன் " 
என்றார் . இவ்வாறு லக்ஷ்மணரிடம் சொல்லிவிட்டு ரகுகு 
லோத்தமர் சோகத்தாலும் துக்கத்தாலும் வருந்திக் 
காமத்தால் பீடிக்கப்பட்டுக் காடுமலைகளைப் பார்த்துக்கொ 
ண்டே மெதுவாகச் சென்று நான்கு புறத்தும் அழகிய 
சோலைகள் சூழ்ந்து பல்வகைப் பறவைக்கூட்டங்கள் 
நிறைந்துள்ள பம்பையை யடைந்தார் . 


ஆரணிய காண்டம் 


முற்றிற்று . 


